பரம்பொருள்‌ 
அல்லது 


வாழ்க்கை வழி 


பரம்பொருள்‌ 


அல்லது 






~ m= 


UNIVERSITY EXTENSION 
LIBRARY, MADURAI 


சாது அச்சுக்கூடம்‌ 
இராயப்பேட்டை, சென்னை - 14 


1995 
உரிமையுடைய] [வி லை நபா மன்று 


Ungv. Grants Commission. 


முன்னுரை 


உலகம்‌ மாறுதல்‌ அடைந்து வருகிறது. மாறுதலி 
னின்றும்‌ ஏதோ ஒரு புது உலகம்‌ மலரும்‌. அவ்வுலகம்‌ 
உலகாயத மயமாய்‌ இருக்குமென்று பல இடங்களில்‌ 
பேசப்படுகிறது. உலகாயதத்தடன்‌ தெய்விகமும்‌ கலந்த 
ஓர்‌ உலகம்‌ புதுமையில்‌ மலர்தல்‌ வேண்டுமென்பது 
எனது வேட்கை. அவ்வேட்கை ஒரு நூலை இயற்ற 
என்னை ' உந்தியது. எனது உடல்நிலையும்‌, கட்புலன்‌ 
தொல்லையும்‌, செவிப்புலன்‌ தொல்லையும்‌ பழையபடி 
நூல்‌ இயற்ற என்னை விடுவதில்லை. கவலை அறியா 
என்‌ மனம்‌ கவலையுற்றது. 

படலம்‌ என து வலது கண்ணை முற்றும்‌ மறைத்தது; 
இடது கண்ணை இன்னும்‌ முற்றும்‌ மறைக்கவில்லை. . 
இக்கண்‌ உமிழும்‌ சிற்றொளி என்னை அங்கும்‌ இங்கும்‌ 
நடமாடத்‌ துணபுரிகிறது. 

ஏறக்குறைய அறுபத்தைந்து வயதுவரை என்‌ 
கைப்பட எழுத்துத்‌ தொண்டு ஆற்றி வந்தேன்‌. இப்‌ 
பொழுது அத்‌ தொண்டுக்கு இடர்‌ நேர்ந்தது. என்கை 
இன்னும்‌ வீறுகிறது. ஆனால்‌, அதைக்‌ கண்‌ தடை 
செய்கிறது. 

தமிழ்ப்‌ புலவரைச்‌ சுருக்கெழுத்துப்‌ பயிலுமாறு 
பலமுறை யான்‌ பேசிப்‌ பார்த்தேன்‌ ; எழுதிப்‌ 
பார்த்தேன்‌. பயன்‌ விளையவில்லை. இந்‌ நேரத்தில்‌ 
புலவருள்‌ சுருக்கெழுத்துப்‌ பயின்‌ ற ஒருவர்‌ என்‌ பக்கத்‌ 
இருப்பின்‌ என்‌ வாய்‌ ஓய்வு பெறாது ; எதையேனும்‌ 
பிதற்றிக்‌ கொண்டிருக்கும்‌. அப்‌ பிதற்றல்கள்‌ நூல்‌க 
ளாகும்‌. 


Vi 


சென்னை : செயின்ட்‌ எபா உயர்கிலைப்பள்ளியில்‌ 
படிக்கும்‌ ஒரு குழந்தை - என்‌ அருமைத்‌ தமையனார்‌ 
திரு. வி. உலகநாத முதலியார்‌ பேர்த்திமாருள்‌ ஒரு 
செல்வி- யான்‌ சொல்வதை எழுத முன்வந்ததை ஈண்டுக்‌ 
கழிபெருவகையுடன்‌ குறிக்கிறேன்‌. அக்குழந்தையின்‌ 
பெயர்‌ டி. சவயோகவல்லி. எங்கள்‌ வீட்டில்‌ வளர்ந்து 
வரும்‌ செல்வக்‌ குழந்தைக்கு என்ன கைம்மாறு செய்வ து? 
செல்வி - சிவயோகவல்லிக்குக்‌ கல்விச்‌ செல்வத்தையும்‌, 
பொருட்‌ செல்வத்தையும்‌, வாழ்க்கைச்‌ செல்வத்தையும்‌, 
மீண்ட. நாளையும்‌, நல்ல யாக்கையையும்‌, வேறு பல 
பேறுகளையும்‌ அருளுமாறு எல்லாம்வல்ல இறைவனை 
வழுத்துகிமீறன்‌. 

யான்‌ சொல்லக்‌ குழந்தை எழுதியதை, ஈண்பகவில்‌; 
ஞாயிற்றொளி நன்கு படரும்‌ இடத்தில்‌ அமர்ந்து, எனது 
இடதுகண்‌ காலும்‌ சிற்றொளித்துணையால்‌, பார்வை 
்‌ யிட்டுப்‌ பார்வையிட்டுச்‌, சில கூட்டல்‌ - கழித்தல்‌ - இருத்‌ 
தல்‌ முதலியன செய்தேன்‌. ஒற்றைக்‌ கண்ணொளி என்னை 
ஏமாற்றியுமிருக்கும்‌. 

இந்நூலை யானே என்‌ கைப்பட எழுதியிருப்பின்‌ 
நூல்‌ விரிவடைந்திருக்கும்‌. குழந்தையின்‌ வேலையைச்‌ 
சுருக்கமீவண்டிக்‌ குறிப்புக்‌ குறிப்பாகக்‌ கருத்துக்களை 
வெளியிடலானேன்‌. இந்நூலை ஒர குறிப்புத்‌ திரட்டு 
என்றே சொல்வேன்‌. எனது கண்‌ படலம்‌ நீங்கு, ஓளி 
பெற்றால்‌, இர்‌ நூலை விரிவாக்க எண்ணியுள்ளேன்‌. நூலின்‌ 
பொருளுக்கேற்பப்‌ * பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை 
வழி ' என்னும்‌ தலைப்பு அணியப்பட்ட து. 

இர்‌.நூ.ற்கண்‌ - மனித இயற்கை, அமைதி, அமைதி 
வீழ்ச்சி, அதற்குரிய காரணம்‌, மீண்டும்‌ அமைதிபெ றல்‌, 
சாம்ராஜ்யம்‌, சமதர்மம்‌, பரம்பொருள்‌ உண்மை, பரத்‌ 


vil 

தின்‌ தனித்த நிலை, கலந்த நிலை, ஒன்றுக்கும்‌ அளவு 
உண்மை, பரவெளி, கூம்யம்‌, விஞ்ஞானத்தின்‌ எல்லை, 
சடாகாசம்‌, சிதாகாசம்‌, வழிபாட்டுத்‌ திறங்கள்‌, காவீய 
ஓவிய வழிபாடுகள்‌, தியானம்‌, சேர்க்கைச்‌ சிறப்பு, சேர்க்‌ 
கையில்‌ அன்பு பெருகல்‌, சேர்க்கை வழிபாடு, முறையீடு, 
வாழ்க்கை வழி, வாழ்க்கைப்‌ பேறு, பரம்பொருள்‌ 
வாழ்க்கை வழி, தடைகள்‌, அற்ப்புரட்சியின்‌ பெருமை, 
மறப்புரட்சியின்‌' சிறுமை, அறியாமை நீங்கும்‌ வழி, 
கிறிஸ்‌ துபெருமான்‌ போதனையும்‌ சாதனையும்‌, மார்க்ஸிய 
மும்‌ காநீதியமும்‌, உலகம்‌ ஒருகுலமாதல்‌, அறவோர்‌ 
புரட்சி, மரணமிலாப்‌ பெருவாழ்வு; அமைதி உலகம்‌, 
புதுஉலகம்‌, முன்னோர்‌ உரைகள்‌ முதலிய பொருள்கள்‌ 
'ஓதப்பட்டளெளன. 

முதுமையில்‌ - உடல்நிலையும்‌, கட்புலனும்‌, செவிப்‌ 
புலனும்‌ தொல்லை விளைத்து வரும்‌ வேளையில்‌ - இந்நூல்‌ 
இயற்றப்பெற்றது. அறிந்தோ அறியாமலோ நிகழ்ந்‌ 
அள்ள பிழைகளைப்‌ . பொறுக்குமாறு தோழர்களை 
வேண்டுகி றன்‌. 


சென்னை ! 


15-9 1949 திருவாரூர்‌ - வி. கலியாணசுந்தரன்‌ 


த ர ர உ. 


பொருளடக்கம்‌ 


தோற்றுவாய்‌ 
பொருள்‌ 
வழிபாடு 
சோக்கை 
வாழ்க்கை வழி 
புரட்சி? 
பெருவாழ்வு 
இறுவாய்‌ 


118 
1/1 
224 





அல்லது 


வரத்‌ கைக வழி 
க. தோற்றுவாய்‌ 


ஐ_லகம்‌ அமைதியை விரும்புகிறகா £? வெறுக்கிறதா 7 
உலகம்‌ அமைதியை விரும்புகிறது; வெறுப்பதில்லை. 
ஆனால்‌ உலகில்‌ அமைதி நிலவுறெதா £ குலவுகறதா 2 
இலலை. உலகில்‌ அமைதி நிலவாது குலவாது குலைந்து 
குலைந்து போகிறது, காரணம்‌ என்னை ? உன்னுக:; 
உன்ன உன்ன உண்மை விளங்கும்‌, 

மனித இயற்கை 


உலகில்‌ அமைதி நிலவாது குலவாது குலையினும்‌, 
அஃது அமைதியை விரும்பாமலில்லை, இஃது எதைப்‌ 
புலப்படுத்துகிறது ? இது, மனித இயற்கை அமைதி * 
என்பதைப்‌ புலப்படுத்துகிறது. இந்நுட்பத்தை, எனது 
கல்வி, கேள்வி, ஆராயச்சி, அநுபவம்‌ முதலியனவும்‌ 
தெளிவு செய்கனறன,. இதனால்‌ *மனித இயற்கை 
அமைதி ' என்று யானும்‌ கூறுகிறேன்‌. என்‌ கூற்றுக்கு 
மாறுபட்ட கருத்தும்‌ உலவுவது எனக்குத்‌ தெரியும்‌. மாது 
பட்ட கருத்தை வரவேற்க என்‌ உள்ளம்‌ விரைவது. 
வழக்கம்‌, 


a பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


கருத்து வேற்றுமை 


கருத்து வேற்றுமை இன்றியமையாதது, அதை 
ஊழுப்புவது இயற்கை, கருத்து வேற்றுமை இயற்கையின்‌ 
யாற்பட்டது ; அதற்கு மாறுபட்டதன்று. அவ்வேற்றுமை 
அறிவை விளககும்‌.; வாழ்க்கையை வளர்க்கும்‌ ; அமை 
தியை நிலைபெறுத்தும்‌ ; சமூகத்தைப்‌ பெருக்கும்‌; நாட்‌ 
டைப்‌ பேணும்‌; உலகை ஓம்பும்‌. 

ஒரு பொருளைப்பற்றி அறிஞர்‌ கூட்டங்களில்‌ வாதப்‌ 
போர்‌ ஙிகழ்கிறது. அங்கே கருத்து வேற்றுமை தாண்‌ 
டவம்‌ புரிகிறது. அத்தாண்டவம்‌ உண்மையை விளக்கிக்‌ 
கொண்டே போகும்‌, உண்மை விளக்கத்துக்குக்‌ கருத்து 
வேற்றுமை இன்றியமையாதது. உண்மை விளங்க 
விளங்க அமைதி நிலைபெறுதல்‌ இயல்பு. ஆகவே, 
அமைதிககுக்‌ கருத்து வேற்றுமை துணைசெய்வது கருதற்‌ 
பாலது, 


சான்றோர்‌ 
இம்‌ மண்ணுலகில்‌ எத்துணையோ சான்றோர்‌ தோன்‌ 
தினர்‌. அவர்‌ அனைவரும்‌ அமைதியை அறிவுறுத்திச்‌ 
சென்றனர்‌, அவர்தம்‌ செம்மொழிகள்‌ * அமைதி” 
* அமைதி ' என்று முழங்கா நிற்னெறன. அமைதி, 
£ வாழ்க்கைப்‌ பேறு என்பது சான்றோ உள்ளக்கெக்கை. 
அவரது உள்ளககிடக்கை, * வாழ்க்கையின்‌ குறிக்கோள்‌ ” 
ஏன்று உணர்ந்து உலகம்‌ நடக்குமாயின்‌, உலகில்‌ அமைதி 
வன நிலவாது £ 
உகைம்‌ எப்படி 2 
இப்பொழுது உலகம்‌ எப்படி இருக்கிறது 2 சொல்ல 
ஆம்‌ வேண்டுமோ! அந்தோ! நிலைமையை வருணிக்க மனம்‌ 
எழவில்லை. அநீநில்மையை நினைக்க நினைக்க உள்ளம்‌ 
உருகுகிறது ; கண்ணீர்‌ பெருகுகிறது ; மெய்‌ விதிர்விதர்க்‌ 


தோற்றுவாய்‌ 3 


இிறது. உலகம்‌ கொடுமையா யிருக்கிறது; கோரமா யிருக்‌ 
இறது; கொலைக்களனா யிருக்கிறது என்று சுருங்கச்‌ 
“சொல்லி மேற்செல்கி3றன்‌. 

தொண்ணூறு பங்கு 

இந்நாளில்‌ உலகம்‌ அமைதியை இழந்துவருவது கண்‌ 

கூடு. வேறு சான்றுகள்‌ வேண்டுவதில்லை. நூற்றுக்குத்‌ 
தொண்ணூறு பங்கு அமைதி குன்றிவிட்டது. எஞ்சி 
நிற்பது பத்தே. பத்து, நூறு ஆகுமோ 2 ஆகும்‌ / அமை 
தியை நினைகக ; பேசுக ; எழுதுக, எல்லாம்‌ ஆகும்‌. 

ஒரு: மூலையில்‌ 


மனித இயற்கை அமைதி. அவ்வமைதி மனிதத்தை 
விடுத்து அற3வ மாய்ந்ிதொழியாது ; மாய்ந்தொழியும்‌ நிலை 
ஒருபோதும்‌ நேராது, இயற்கை அமைதி எவ்வாறு மாய்ந்‌ 
தொழியும்‌ ? அது மன்பதையில்‌ யாண்டாயினும்‌ ஒரு 
மூலையில்‌ ஒன்றிக்‌ கிடக்கும்‌, சமயம்‌ நேருங்கால்‌ அது 
மீண்டும்‌ ஆக்கம்‌ பெறும்‌. 

கணைகள்‌ 

இயற்கை சாகாது. சாவது செயற்கையே, அனால்‌ 
செயற்கை இயற்கைக்கு இடைஇடையே தொல்லை வினைக்‌ 
கிறது. எவ்வாறோ செயற்கையால்‌ இயற்கைக்குத்‌ 
தொல்லை நேர்கிறது / மனித இயற்கையில்‌ செயற்கைக்‌ 
களைகள்‌ முளைத்துக்‌ தழைககின்றன. செயற்கைக்‌ களை 
கள்‌ :--கொடுமை, கோரம்‌, கொலை முதலியனவும்‌ அவற்‌ 


மின்‌ சேய்களுமாம்‌. இவை, களையப்படின்‌ இயற்கை 
அமைதி தானே செழிக்கும்‌, 
முயற்சி 


அமைதியை நிலைபெறுத்துதற்கு உலகம்‌ முயலாம 
லில்லை. முயற்சி எங்கணும்‌ தோன்றியபடியே இருக்‌ 
-கிறது. அம்முயற்சிக்குப்‌ பெரிதும்‌ ஏழைமக்களே துணை 


4 பரம்பொருள்‌ அல்லது. வாழ்க்கை வழி 


போரறொர்கள்‌ ; மற்றவர்கள்‌ துணை போூழுர்களில்லை.. 
இவர்கள்‌ ஏழைமக்கள்‌ முயற்சிக்குக்‌ கேடு சூழவும்‌ முற்‌ 
படுகிறார்கள்‌. இவர்கள்‌ மடமையால்‌ கொடுமையும்‌. 
கோரமும்‌, கொலையும்‌ வீறி எழுந்து அமைதியைக்‌ குலைப்‌: 
பன வாகன்‌ றன. 


ஆதி காலத்தில்‌ 


ஏழைமக்கள்‌ முயற்சிக்குக்‌ கேடு சூழ்வகற்‌ கென்றே 
ஒரு கூட்டம்‌ திரணடுள்ளது. இக்கூட்டம்‌ ஆதிகாலத்தில்‌ 
இல்லே, அதனால்‌ மக்களிடை அமைதி நிலவியிருந்தது. 
இதை உறுதிப்படுத்தப்‌ பழைய உலக ஆராய்ச்சி தேவை. 
£ ஆதி மனிதன்‌ எப்படி வாழ்கச்கான்‌ £ அவன்‌ காலத்தில்‌: 
முதல்‌ தொழில்‌ வேற்றுமை இருந்ததா? போலிஸ்‌; 
பட்டாளம்‌, அரசு முதலியன இருந்தனவா ?' என்று முறை. 
முறையே ஆராய்ந்தால்‌ உண்மை காணலாம்‌, இங்கே 
விரிந்த ஆராய்ச்சி வேண்டுவதில்லை. எடுத்த பொருளுக்‌ 
கேற்ப இரண்டொரு குறிப்பை மட்டும்‌ பொறித்தல்‌ 
சாலும்‌. 


இரு திணை 


உலகம்‌ இருவகை. ஓன்று அஃறிணை உலகம்‌ ; மற்‌ 
ரொன்று உயர்திணை உலகம்‌, அவ்வுலகினின்றும்‌ இவ்‌. 
வுலகம்‌ பிறந்தது. அஃறிணையினின்றும்‌ ஆதியில்‌ தோன்‌ 
நிய உயர்திணை மனிதனைப்‌ பற்றியும்‌, அவனது வாழ்க்கை 
யைப்‌ பற்றியும்‌, பிறவறறைப்‌ பற்றியும்‌ ஆய்க்து ஆய்ந்து, 
அறிஞர்‌ வெளியிட்ட கருத்துக்கள்‌ பலப்பல. அவற்றைச்‌ 
சிந்திக்கச்‌ சிந்திக்க “மனித இயற்கை அமைதி ' என்பது: 
பலனாகும்‌. | 

அஃறிணை உலகம்‌ எத்தகையது ? அமைதியுடையது ; 
பெரிதும்‌ அமைதி யுடையது. அஃமிணையினின்றும்‌ பிறந்த 
உயர்திணை உலகமும்‌ அமைதியுடையதாகவே யிருத்தல்‌ 


தோற்றுவாய்‌ ௮ 


'வேண்டுமன்றோ ? உயர்‌ இணை மனிதன்‌ ஆதியில்‌ அமைதி 
புடையவனாகவே வாழ்ந்தான்‌. 

அஃறிணை உலகைச்‌ சிறிது நோக்குவோம்‌, காலை 
வானில்‌ ஒரு பெரும்‌ செந்தாமரை ; மாலைவானில்‌ ஒரு 
பெரும்‌ வெண்தாமரை ; செறிந்த முத்துப்‌ பூக்கள்‌ ; ஒளி 
வழி ; வான விதானம்‌-— மறிகடல்‌ ; மரகத வயல்‌ ; கருங்‌ 
காடு ; சாந்தமலை-— ஞாயிற்றின்‌ வெப்பம்‌ ; கடல்‌ ஆவி; 
மேச எழுச்சி ; மழைப்‌ பொழிவு ; அருவி வீழ்ச்சி; ஆற்‌ 
ரோட்டம்‌ ; கடற்கலப்பு--௮ன்ன த்துயில்‌ ; கன்று; வண்‌ 
்டசை ; குயில்பாடல்‌ ; மயில்‌ ஆடல்‌ சுறா நெளிவு ; காளை 
எக்காளம்‌ ; பாம்புப்பணம்‌ ; மான்‌ மருட்சி ; புலிப்பாய்ச்‌ 
சல்‌; குரங்குலா-அல்றிணையின்‌ அமைதி எனை ! 
என்னே / 


ஆதி மனிதன்‌ 


இவ்வஃறிணை உலகினினறும்‌ உதித்த உயர்‌ இணை 
உலகம்‌ அமைதியற்ற தாகுமோ? அகாது. ஆதியில்‌ 
சோன்‌ றிய உயர்திணை மனிதன்‌ அமைதி உடையவனாய்‌ 
வாழ்ந்தான்‌. அவனது வாழ்க்கை அவனை அமைதியுடை 
யவனாக்கிற்று, அவவாழ்க்கை எத்தகையது £ ஆதிமனிதன்‌ 
உழுதான்‌; நூ ற்றான்‌ ; குடிசையில்‌ வாழ்ந்தான்‌; சரககைத்‌ 
தந்து சரக்கைப்‌ பெற்றான்‌. பின்னாளில்‌ சரக்கை விற்றுப்‌ 
பணம்‌ பெற்று, அதைக்கொண்டு சரக்கையே வாங்கினான்‌ ; 
பயணத்தைப்‌ பெருக்கினானில்லை. அவனே முதலாளி; 
அவனே தொழிலாளி, அவன காலத்தில்‌ முதலாளி 
தொமிலாளி வேற்றுமை இல்லை. அப்பொழுது போலிஸ்‌ 
இல்லை ; பட்டாளம்‌ இல்லை ; கொலைக்‌ கருவிகள்‌ இல்லை ; 
அரசும்‌ இல்லை. எங்கும்‌ எங்கும்‌ அமைதி நிலவியது. 
அக்காலம்‌ மீண்டும்‌ வருமா £ வரும்‌. 

ஆதி மனிதனுடைய அமைதி வாழ்வு படிப்படியே 
குலைந்தது. அவனது அமைதிநிலையே மாறியது. எப்படி? 


6 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


ஆதி மனிதனிடை நாட்டாண்மை புகுந்தது ; குறுகிலமும்‌ 
பெருநிலமும்‌ புகுந்தன ; மன்னராட்சி நுழைந்தது * 
மனனர்மன்ன ராட்சி நுழைந்தது ; முதலாளி தொழிலாளி 
வேற்றுமை வீறியது. அதனால்‌ செல்வம்‌ ஒரு பக்கம்‌ பெரு 
யைது ; மற்றொரு பக்கம்‌ அருகியது; செல்வராட்சி வளர்ந்‌ 
தது; வளர்ந்து வளர்ந்து சாம்ராஜ்யமாகியது. சாம்ராஜ்யம்‌ 
பெயரால்‌ பலதிற ஆட்சிமுறைகள்‌ பரவின ; பத்திரிகை, 
போலிஸ்‌, பட்டாளம்‌, கொலைக்கருவி, போர்‌ முதவியன 
பெருக்கெடுத்தன ; எங்கணும்‌ சுரண்டல்‌ - நடுக்கம்‌ - அச்‌ ப 
சம்‌ - சட்டம்‌ - கொடுஞ்சட்டம்‌ - அடக்குமுறை முடுக்கன.. 
இவற்றால்‌ அமைதி குலைந்தது. குலைந்த அமைதி மீண்டும்‌: 
கிலைககுமோ ? நிலைக்கும்‌, 
விதை - விதையாதல்‌ 

ஆதிகால அமைதி மீண்டும்‌ உயிரத்செழுமா என்று 
ஜயுறல்‌ வேண்டா. மீண்டும்‌ எழும்‌ என்று உறுதி கொள்க: 
நோன்பு கொள்க ; உழைக்க. இயற்கையின்‌ நோக்கையும்‌ 
போக்கையும்‌ உணர்ந்தால்‌ அமைதி மீண்டும்‌ உயிர்த்தெழ. 
லில்‌ எவ்வித ஐயமும்‌ தோன்றாது. விதை முளையாய்‌, செடி 
யாய்‌, மரமாய்‌, கவடுகோடு விடுத்துத்‌, தழைத்து நின்று, 
அரும்பு - மலர்‌ - காய்‌ - கனிகளை அளித்து, மீண்டும்‌ 
பமையபடி விதையே அகிறது, இத்‌ தத்துவத்தை எண்‌ 
ணிச்‌ தெளிவோர்க்குப்‌ பழைய அமைதி, இடையிடையே 
பற்பலவாறு மாறி மாறி, மீண்டும்‌ அமைதியாகவே முடி 
வது நன்கு விளங்கும்‌. ஆகவே, ஆதிமனிதனது அமைதி, 
இடையிடையே பலவித மாறுதல்‌ அடையினும்‌, அது, 
மீண்டும்‌ அதுவாதல்‌ இயற்கை யென்க. 

விதையின்‌ கதை 


£ ஆதி காலத்திற்குப்‌ பின்னர்‌ உலகில்‌ எத்துணையோ 
மாறுதல்கள்‌ உற்றன. அந்நாளில்‌ நாகரிகம்‌ இல்லை ; விஞ்‌ 
ஞானம்‌ இல்லை ; இன்ன பிற இல்லை. இந்நாளில்‌ நாகரிக 


தோற்றுவாய்‌ ₹ 


மும்‌, விஞ்ஞானமும்‌, இன்ன பிறவும்‌ விரைந்து வளச்க்து 
ஓங்கிச்‌ செறிகின்றன. இவற்றைக்‌ கண்ட இக்காலம்‌, என்‌ 
வகையில்‌ அக்காலமாக விரும்பும்‌ 2 இஃது இயற்கைக்கே 
மாறுபாடு ' என்று சிலர்‌ கருதலாம்‌. இவர்‌ மேற்போந்த 
விதையின்‌ கதையைச்‌ சிந்துப்பாராக. 

பழமையில்‌ புதுமை 


பழைய விதை முளையாய்‌, செடியாய்‌, மரமாய்ச்‌ 
தழைத்துக கனியாய்ப்‌ புது விதையாக து. விசை மீண்டும்‌ 
விதையாதல்‌ உண்மை. அனால்‌ அவ்விதைக்கும்‌ இவ்விதைக 
கும்‌ வேற்றுமை உண்டு, அதில்‌ சல பழைய சக்திகள்‌ 
உள்ளன. இதில்‌ வேறு சில புதிய சக்திகள்‌ புகுந்தன. 
புதிய சக்திகளைப்‌ புகுத்துவது இயற்கைக்‌ கூறுகளின்‌ 
கருணை. அக்கருணை, உலகவளர்ச்சியை நாடிப்‌ புதுப்புது 
சக்திகளைப்‌ புகுத்துகறது, இதேபோல ஆதிமனிதன்‌. 
இடையில்‌ எத்துணையோ மாறுதல்‌ அடைந்து அடைந்து 
மீண்டும்‌ ஆதிமனிதனேயாவன்‌. ஆனால்‌ அம்‌ மணிதனுக்‌ 
கும்‌ இம்‌ மனிதனுக்கும்‌ வேற்றுமை உண்டு. அவனிடத்தில்‌ 
விஞ்ஞான சக்தி பெரிதும்‌ நுழையவில்லை. இவனிடத்தில்‌ : 
அச்சக்‌தி நுழைந்துள்ளது. அந்நாளில்‌ அவன்‌ பெற்று 
அமைதியை இவன்‌ இந்நாளில்‌ வெவ்வேறு வழியில்‌ பெற்றே 
இர்வன்‌, இஃது இயற்கை, மனிதன்‌ இழந்த அமைதி 
மீண்டும்‌ அவனிடை உயிர்த்தெழும்‌. 

வழி 

இக்காலக்‌ கொடுமை, கோரம்‌, கொலை முதலியன 
ஒழிந்தான்‌ றி அமைதி நிலைபெருது, கொடுமை, கோரம்‌, 
கொலை முதலியன எங்நுனம்‌ ஒழியும்‌ 2 சாம்ராஜ்ய ஆட்சி 
முறை ஓடுங்க ஓடுங்க, ' அமைதி கால்கொண்டு கால்‌ 
கொண்டு உயிர்த்தெழும்‌ என்று சில அறிஞர்‌ கூறுகின்‌ 
றனர்‌. இக்கூற்றை யான்‌ மறுக்கின்றேனில்லை. சாம்‌ 
ராஜ்ய ஆட்சிமுறை எவ்வாறு ஒடுங்கும்‌? இதற்கு அறிஞர்‌ 


8 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


கோலியுள்ள வழிகள்‌ பலப்பல, அவற்றுடன்‌ சேரத்தக்க 
ஓன்றை ஈண்டுச்‌ சிறப்பாகக்‌ குறிக்க விரும்புகிறேன்‌. 
அது மனிதனைத்‌ தெய்வமாக்குவது, 
தியானம்‌ 

மனிதன்‌ வீலங்கினின்‌ றும்‌ தோன்‌ றியவன்‌ . அவன்பால்‌ 
விலங்யெல்புகள்‌ மலிகின்றன, அம்மலிவு சுருங்கி அருகு 
தல்‌ வேண்டும்‌. இதற்கு வஹி என்ன 7 தியானம்‌ தியானம்‌ 
என்று யான்‌ அறைவுகூவுவேன்‌. 

எனது அநுபவம்‌ 

யான பிறந்தேன்‌ ; வளாந்தேன ; எஏட்டுக கலைகளைப்‌ 
பயின்றேன்‌ ; ஒருவித அநுபவம்‌ பெற்றேன்‌. 

இயற்கைக கலைகளைப்‌ பயிலும்‌ வாய்ப்பும்‌, எனக்குக்‌ 
கிடைத்தது. அதனால்‌ யான்‌ வேறு ஒருவித அநுபவம்‌ 
அடைந்தேன்‌. 

எனது வாழ்க்கை பலவித இயக்கங்களின்‌ தொடர்பு 
கொண்டது. நாட்டு விடுதலைக்குப்‌ பாடுபட்டேன்‌ ; 
தொழிலாளர்‌ இயக்கத்தில்‌ தோய்ந்தேன்‌, உலக விடு 
தலையே நாடுகளின்‌ விடுதலை எனம உணர்வு என்னகத்தஇல்‌ 
அரும்பியது, இஃது இன்னொரு வித அநுபவத்தைக்‌ கூட்‌ 
ஷு மறு. 

உலகவிடுதலையை அறிவுறுத்துவது மார்க்ஸியம்‌ என்‌ 
பர்‌ சிலர்‌ ; காந்தியம்‌ என்பர்‌ சிலர்‌. யான்‌ இரண்டையும்‌ 
தடுறிலை நின்று ஒல்லும்வகை ஒஆய்ந்தேன்‌. இவ்வாய்வால்‌ 
மற்றும்‌ ஒருவித அநுபவம்‌ என்னிடம்‌ உற்றது. 

இளமையில்‌ யான்‌ என்‌ தாய்‌ தந்தையர்‌ ஏற்ற 
சமயத்தை ஏற்று ஒமுகனேன்‌. பின்னே பல சமய நூல்‌ 
களைப்‌ பயிலவேண்டும்‌ என்ற வேட்கை எழுந்தது, அவ்‌ 
வேட்கை ஒருவாறு நிறைவேறியது. சமயங்களின்‌ ஒருமைப்‌ 
பாடு எனக்கு விளங்கிற்று. இவவிளக்கத்தால்‌ பிறிதொரு 
வித அநுபவம்‌ என்பால்‌ படிந்தது. 


தோற்றுவாய்‌ 9 


இவ்வநுபவங்களுடன வேறு பலவித அநுபவங்களும்‌ 
என்னில்‌ திரண்டன. எல்லா அநுபவங்களும்‌ என்னுள்‌ 
தனித்தனியே நிற்கவில்லை, . அவையாவும்‌ என்னுள்‌ ஒன்‌ 
மின. ஓன்றிய அநுபவத்தால்‌ என்ன விளைந்தது ! அமைதி 
விளைந்தது, வாழ்க்கைப்‌ பேறு அமைதி” என்னும்‌ 
உண்மை எனது அடைவாயிற்று, 

அமைதியைப்‌ பெறுதற்குப்‌ பல வழிகள்‌ அறிஞரால்‌ 
கோலப்பட்டன, அவற்றுள்‌ தலையாயதாய்‌ எனக்கு 
விளங்குவது தியானம்‌. 


கொழுகொம்பு 


தியானம்‌ மனிதனிடத்துள்ள விலங்கயல்பைக களைய 
வல்லது ; புறமனத்தை ஒடுக்கி, நடுமனத்தை எழுப்பி; 
அடிமனத்தை விழிக்கச்‌ செய்யும்‌ ஆற்றல்‌ வாய்ந்தது. 
(தியானம்‌ இவ்வளவில்‌ நிற்பதில்லை, நாதம்‌ என்னும்‌ 
பிரணவ தரிசனம்‌ வரை துணை செய்யும்‌). ' தியானம்‌ 
மனிதனைத்‌ தெய்வமாக்கும்‌ - அமைதித்‌ தெய்வமாக்கும்‌, 

தியானத்துக்கு ஒரு கொழுகொம்பு தேவை, அக்‌ 
கொழுகொம்பு .விலங்கியல்பைப்‌ பெருக்குவதாய்‌, கருவி 
கரணங்களை எரிப்பதாய்‌, மூர்க்கத்தை வளர்ப்பதாய்‌ 
இருத்தல்‌ கூடாது. அககொழு, மனத்தைப்‌ பண்படுத்து 
வதாய்‌, அன்பை வீளைப்பதாய்‌, அமைதியை ஊட்டுவதாய்‌ 
இருத்தல்‌ வேண்டும்‌. அத்தகைய பொருள்‌ ஒன்று 
உண்டா 7 உண்டு. அஃது எது £ அதுவே பரம்பொருள்‌ ; 
வாழ்க்கை வழி, 


௨. பொருள்‌ 


பொருள்‌ எது? இதுபற்றி எழுந்த ஆராய்ச்சிக்கு. 
ஓர்‌ அளவில்லை. இவ்வாராய்ச்சி இன்னும்‌ முற்றுப்பெறு 
வில்லை ; இனியும்‌ நிகழலாம்‌. ஆராய்ச்ச்யாளரால்‌ அவ்வப்‌: 
போது காணப்பெற்ற முடிவுகள்‌ பற்பல. அவற்றுள்‌ 
ஙிலத்தன சில ; நிலையாதன சில, 


இரு வகை 
பொருள்‌ இருவகை, மாறுதல்‌ அடைவது ஒனறு ; 
மாறுதல்‌ அடையாதது மற்றொன்று. அது சடம்‌; இது 
சித்‌. சடம்‌ அறிவில்லாதது ; சித்‌ அறிவு. அறிவிலாப்‌: 
பொருளினும்‌ அறிவுப்பொருள்‌ பல வழியிலும்‌ மேம்‌ 
பட்டது, ஆதலின்‌, அறிவுப்‌ பொருளைப்‌ பரம்பொருள்‌ 
என்று உலகம்‌ போற்றுகிறது. பரம்பொருள்‌ - மேலான 
பொருள்‌ ; எல்லாவற்றையுங்‌ கடந்த மேலான பொருள்‌. 
இயக்கம்‌ 
சடம்‌ மாயை. மாயையின்‌ காரியம்‌ இயற்கை. 
இயற்கை இயங்குகிறது. சடம்‌ எப்படித்‌ தானே இயங 
கும்‌? (இயற்கையில்‌ இயக்கம்‌ நிகழ்தல்‌ உணமை. அதை 
ஏன்‌ நினைத்தல்‌ வேண்டும்‌ ? ஏன ஆராய்தல்‌ வேண்டும்‌ ? 
அது தானே நிகழ்கிறது ' என்று சிலா கூறுகின்றனர்‌. இக 
கூற்றை அறிவு உலகம்‌ ஏலாது. அறிவில்லாத சடத்தை 
இயக்க ஓர்‌ அறிவுப்‌ பொருள்‌ தேவையே. அதுவே சக்‌. 
என்பது. அச்‌ சித்தே பரம்பொருள்‌. 
முத்தொழில்‌ 
மாயா காரியமாகிய இயற்கை உலகம்‌ நாமருபமுடை 
யது ; அகல நீளமுடையது ; எல்லையடைய கண்டம்‌ ; 
அகண்ட மன்று. இம்மண்ணுலகம்‌, மற்ற உலகங்கள்‌, 
ஞாயிறு முதலிய எல்லாம்‌ நாமரூபமுடையன : அகல நீள 


பொருள்‌ 11 


முடையன ; எல்லையுடைய கண்டங்கள்‌ ; அகண்ட மல்ல. 
நாமரூப்‌ அகலரீள எல்லையுடைய கண்டப்‌ பொருள்கள்‌ 
யாவும்‌ மாறுதல்‌ அடைவன. அவை தோன்றும்‌; நிறு 
கும்‌; மறையும்‌. இவ்வாறு தோற்றகிலை இறுதி நிகழ்தற்‌ 
குத்‌, கோற்றநிலை இறுதியற்ற ஒன்று வேண்டுமா £ 
வேண்டாவா 9 வேண்டும்‌. அதுவே பரம்பொருள்‌. 
ஞாயிறும்‌ கோள்களும்‌ 

கோள்கள்‌ ஞாயிற்றைச சுற்றுகின்றன. ஞாயிறு 
தன்னைத்‌ தானே சுற்றுகிறது. கோள்களின்‌ சுழற்சிககும்‌ 
ஞாயிற்றின்‌ சுழற்சிக்கும்‌ ஒருவிதத்‌ தொடர்பு இருக்கிறது; 
இல்லையேல்‌ சுழற்சி நிகழாது. அத்‌ தொடர்பை வான 
நூல்கள்‌ விளககுகின்‌ றன. ஞாயிறு பொழியும்‌ ஒளிக்‌ 
கதிர்கள்‌ கோள்களை இயக்குகின்றன. அவ்வியக்கத் தி 
னின்றும்‌ சொல்லொணாத ஒரு பெரும்‌ வேகம்‌ புறப்‌ 
படுகிறது. அவ்வேகம்‌ உமிழும்‌ சக்தி அலைகள்‌ ஞாயிற்றை 
இயக்குகின்றன. ஒன்றற்கும்‌ ஒன்றற்கும்‌ உள்ள 
தொடர்பு சுழற்சியை நிகழ்த்துகிறது. இந்‌ நிகழ்ச்சிக்கு 
அடிப்படை ஒன்று இருத்தல்‌ வேண்டுமன்றோ ₹£ 
இல்லையேல்‌ ஞாயிறும்‌, கோள்களும்‌, பிறவும்‌ சுழற்சி 
யற்று, எல்லாம்‌ விழுந்து, துகள்‌ துகளாய்‌ மாயும்‌, அவ்‌ 
வொன்று சுமற்சியற்றதாய்‌ இருத்தல்‌ வேண்டும்‌, அது 
பரம்பொருள்‌. 

அகிலம்‌ 


ஞாயிறும்‌, கோள்களும்‌, பிறவும்‌ சோந்த ஒன்றே 
அகிலம்‌ என்பது, அகலம்‌ ஒன்றா 2 பலவா £ ஒன்றென்ற. 
காலம்‌ போயிற்று, பலப்பல அடூலைங்கள்‌ இப்பொழுது 
காணப்பட்டன ; இன்னும்‌ பல காணப்படலாம்‌. இவ்‌ 
வலெங்கள்‌ ஒன்றுடன்‌ ஒன்று இயைபு இன்றித்‌ தனித்‌ 
தனியே நிற்கவில்லை ; ஒன்றுடன்‌ ஒன்று இயைந்தே கிற 
கின்றன. அவ்வியைபு நுண்ணியது ; மிக நுண்ணியது. 


12 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


அந்நுண்மையில்‌ ஒர்‌ ஆணையுள்ள து. அவ்வாணை அலங்‌ 
களைப்‌ பிணித்துள்ளது. அவ்வாணை பரம்பொருள்‌. 
கண்டம்‌ - அகண்டம்‌ 

அணுமுதல்‌ அநிலம்‌ வரையுள்ள எல்லாம்‌ நாமரூப 
அகல நீளமுடைய கண்டப்பொருள்கள்‌. இவை மாறுதல்‌ 
அடையும்‌ அறிவற்ற சடங்கள்‌. இச்சட உலகங்கள்‌ 
இயங்கு தற்கு நிலைக்களனாய்‌, அடிப்படையாய்‌, தாரகமாய்‌ 
இருப்பது பரம்பொருள்‌ என்று கருதப்படுகிறது. பரம்‌ 
பொருள்‌ *நாமரூபம்‌, அகல நீளம்‌, தோற்றக கேடு 
முதலியன அற்ற அகண்டம்‌ என்றுங்‌ கருதப்படுகிறது. 
அவ்வகண்டம்‌ எத்தகையதாய்‌ இருக்கும்‌? அதை நினைத்தல்‌ 
முடியவில்லை ; சொல்லல்‌ முடியவில்லை. அதை நினைநதால்‌ 
அது நினைப்பில்‌ அடங்குவதாகும்‌. சொன்னால்‌ சொல்லில்‌ 
அடங்குவதாகும்‌. நாமரூப அகல நீளமுடையனவே 
நினைப்பில்‌ அடங்கும்‌ ; சொல்லில்‌ அடங்கும்‌. பரம்‌ 
பொருளோ காமரூப அகல நீளமற்ற அகண்டிதம்‌. அஃது 
எந்கினைப்பில்‌ அடங்கும்‌ £ எச்சொல்லில்‌ அடங்கும்‌ £ எதி 
லும்‌ அடங்காத ஒரு பொருள்‌ இருக்குமா என்னும்‌ ஐய 
மும்‌ பிறக்கும்‌. ஐயம்‌ வேண்டா. ஏன்‌? நாமரூப அகல நீளம்‌ 
முதலியன உடைய கண்டப்‌ பொருள்கள்‌ இயங்குதற்கு 


* இன்ன உரு இன்னமிறம்‌ என்றறிவ தேலறிது... 


திருஞானசம்பந்தர்‌ 

அன்றுச்‌ திருவுருவப்‌ காணாதே ஆட்பட்டேன்‌ 
இன்‌ அர்‌ இருவுருவங்‌ காண்கிலேன்‌ - என்றுக்கான்‌ 
எவ்வுருவோ அம்பிரான்‌ என்பார்கட்‌ சென்னுரைச்சேன்‌ 
சவ்வுருவோ கின்னுருவம்‌ ஏத. --காரைக்காலம்மையார்‌ 
பூதங்க டோறும்‌ நின்றாயெனி னல்லாற்‌ 

போகலென்‌ வரவில னெனமினைப்‌ புலவோர்‌ 
கீதங்கள்‌ பாடுத லாதெ லல்லாற்‌ 

கேட்டறி யோழுனைச்‌ கண்டறி வாமை... மரணிக்கவரசகர்‌ 


போருள்‌ 13 


ஒரு நிலைக்களன்‌ இருந்தே தீரல்‌ வேண்டும்‌. அட 
நிலைக்களன்‌ கண்டப்‌ பொருளா யிருத்தலாகாது, கண்டம்‌: 
கண்டத்தை எப்படித்‌ தாங்கும்‌ 2 எப்படி இயக்கும்‌ ? அக்‌ 
கண்டத்தை இயக்க இன்னொரு கண்டம்‌ தேவையாகும்‌. 
இவ்வாறு கண்டம்‌ முடிவின்‌ றிப்‌ போய்க்கொண்டே. யிருக. 
கும்‌, முடிவு காண்டல்‌ இயலாது. ஆதலின்‌, கண்டங்களை 
இயகக ஓர்‌ *அகண்டமே வேண்டும்‌. இதில்‌ ஐயம்‌ பிறத்‌ 
தற்கு வழி இலலை. 
சூத்யம்‌ 

“அகண்டம்‌ இருத்தல்‌ உண்மை. அஃது எவ்வண்ணம்‌. 
இருக்கும்‌ 7 அதன்‌ இயல்பு என்னை ' என்று சிலர்‌ எண்ண 
லாம்‌.: அகண்டப்‌ பொருள்‌ நாமரூபமற்றது ; அகல நீள 
மற்றது ; எல்லை யுடையதன்று ; தோற்றக கேடு உடைய 
சன்று ; அறிவாயிருப்பது. 


* அங்கங்‌ கெனாதபடி யெங்கும்‌... 
கதக்‌ தன்னருள்‌ வெளிக்குளே 
அகிலாண்ட கோடி எல்லாந்‌ 
தங்கும்‌ படிக்கிச்சை வைத்தயிர்க்‌ குயிராய்த்‌ 
தழைத்ததெது ? மனவாச்‌ கினில்‌ 
தட்டாமல்‌ நின்றதெது ?... -தாயுமானார்‌. 


அண்டமெலாம்‌ பிண்டமெலாம்‌ உயிர்களெலாம்‌ பொருள்கள்‌ 
ஆனவெலாம்‌ இடங்களெலாம்‌ நீக்கமற நிறைர்தே 

கொண்டவெலாம்‌ கொண்டவெலாம்‌ கொண்டுகொண்டு மேலும்‌ 
கொள்வதற்கே இடல்கொடுத்‌ தக்‌ கொண்டுசலிப்‌ பின்றிக்‌ 

சண்டமெலாம்‌ கடச்துகின்றே' அகண்டமதாய்‌ அதுவாய்‌ 
கட.ச்தவெளி யாயதுவும்‌ கடந்ததனி வெளியாம்‌ 

ஒண்டகுசிற்‌ றம்பலச்தே எல்லாமவல்‌ லவ.ராய 
ஓங்குன்‌ ற' தனிக்கடவுள்‌ ஒருவருண்டோ கண்டீர்‌. 

இராமலிங்க சுவாமிகள்‌. 


44 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


இன்னோரன்ன இயல்புகளையுடைய அகண்டத்தை 
எவ்வாறு உணர்வது? உணர்த்துவது? தொல்லை ! 
தொல்லை ! அகண்டப்‌ பரம்பொருள்‌ பாழ்‌ ; சூந்யம்‌ ; 
பூஜ்யம்‌; ஸைபர்‌ ; ஸீரோ. * * * இத்தகைய ஒன்றை 
எவ்வாறு உணர்வது? உணர்த்துவது ₹ 


ஒன்று £ 

பரம்பொருளைப்‌ பாழ்‌-சூர்யம்‌ - என்றதும்‌ பலர்க்குச்‌ 
ஒற்றம்‌ பிறக்கும்‌, அவர்‌ * என்ன நாஸ்திகம்‌ ' எனறு 
பாயினும்‌ பாய்வர்‌. * பரம்பொருளைச்‌ சூர்யம்‌ என்னாது 
ஒன்று என்று சொல்லலாமே : என்று சிலர்‌ கருதல்‌ கூடும்‌. 

அகண்ட பரத்தை ஒன்று என்று சொல்வதும்‌ தவறு. 
அதை ஒன்றென்று சொல்வது உபசாரம்‌. அஃது ஒன்றை 
யுங்‌ கடந்தது. பரத்தை ஒன்று என்று சொல்லி வருவது 
மரபு. அம்மரபு வழியே நின்று, யானும்‌ அதை * ஒனறு, 
ஒன்று என்று சொல்லிவருகிறேன்‌. வடிவம்‌ அளவு 
முதலியன அற்ற புள்ளியை; வடிவம்‌ உடைய ஒரு 
நுண்ணிய குறியிட்டுக்‌ கலைஞர்‌ விளக்கும்‌ மரபை ஈண்டு 
மனத்திற்‌ கொள்க. 

- ஒன்றுக்கும்‌ நாமரூப அகல நீளங்கள்‌ உணடு, இவை 
யற்றது பரம்பொருள்‌. இதை ஒன்று என்று எங்கனம்‌ 
இசைப்பது ? பரம்‌ ஒன்றையுங்‌ கடந்ததெனில்‌, அதை, 
அரை - கால்‌ - வீசம்‌...என்று இசைககலாமோ? இசைத்த 
லாகாது, ஏன்‌ ௪ அரை - கால்‌ - வீசம்‌...முதீலியனவும்‌ 
நாமரூப அளவை யுடையனவே, பின்னே என்னென்று 
கூறுவது 2 ஒன்றும்‌ விளங்கவில்லை. எலலாங கடந்த: 
பாழ்‌ - சூந்யம்‌ - என்று கூறும்‌ நெருக்கு ஏற்படுகிறது. 
நெருக்கில்‌ பெருக்கு விளங்குவது இயல்பு. பரம்பொரு 
வின்‌ உண்மைஙிலை சூநயம்‌ ; சூந்யமே, 

சூர்யத்தைப்‌ பற்றித்‌ தப்பான எண்ணம்‌ ஒரு காலத்‌ 
தில்‌ உலகில்‌ உலவியது. அவ்வெண்ணம்‌ இன்னும்‌ உலகை 


பொருள்‌ 15 


விடுத்து அறவே ஒழியவில்லை. ஆனால்‌ அஃது அறிவு உல 
இல்‌ நிலைபெரு தொழிந்தது. 
உள்பொருள்‌ - இல்பொருள்‌ 

சூந்யம்‌ இல்பொருளா £ உள்பொருளா £2 இல்பொரு 
ளென்று சாதாரண உலகம்‌ சாற்றும்‌; உள்பொருளென்று 
அறிவியல்‌ உலகம்‌ அறையும்‌. 

கணிதம்‌ ஓங்கி வளர்ந்து வரும்‌ காலம்‌ இது. இக்‌ 
காலத்தில்‌ சூரயம்‌ பொருளன்று என்று சொல்வது அறி 
யாமை, கூ£யம்‌ பொருள்‌; உள்பொருள்‌. இது கம்‌ முன்‌ 
னோ கண்ட உண்மை, இவ்வுண்மை இந்காளில்‌ உறுதிப்‌ 
பட்டு வருகிறது. சூந்யம்‌ உள்பொருளே, 

ஒன்று - கோடி 

ஒன்று பேரிதா 2 கோடி பெரிதா ? அளவில்‌ கோடி 
பெரிதாயிருக்கலாம்‌ ; ஆனால்‌ தன்மையில்‌ ஒன்றே பெரிது. 
ஒன்று இல்லையேல்‌ கோடி எது? கோடி ஒன்று சேர்ந்த 
தொகையே கோடி, கோடிக்கு முதன்மை ஒன்றே. அவ்‌ 
வொன்று எது? இரண்டு அரை சேர்ந்தது ; நான்கு கால்‌ 
சோந்தது. இப்படியே ஒன்றைச்‌ சுருக்கக்‌ கொண்டு 
போகலாம்‌, போகப்‌ போக என்ன முடிவு ஏற்படும்‌ 2 
சூர்ய முடிவே ஏற்படும்‌, ஒன்றுக்கு முதலாய்‌ இருப்பது 
சூநயம்‌, இது சிந்திக்கத்‌ தக்கது, 

சூர்யம்‌ மனத்துக்கு எட்டாதது ; வாக்குக்கு எட்டா 
தீது. ஆனால்‌ அஃது அகிலங்கட்கெல்லாம்‌, எண்களுக்‌ 
கெல்லாம்‌ முதலாய்‌ - மூலமாய்‌ - இருப்பது. அதன்‌ 
ஆற்றலை என்னென்று சொல்வது ! சொல்வதற்குச்‌ சொல்‌ 
வுண்டோ 2 அண்டபிண்ட சராசரங்களெல்லாம்‌ கூந்யத்‌ 
தில்‌ அடங்கிக்‌ கடக்கின்றன. எல்லாவற்றிற்கும்‌ தாய்மைப்‌ 
டம்‌ சூம்யம்‌ ; அளப்பரிய சூந்யம்‌. 

சூந்யம்‌ எல்லா ஆற்றல்களினும்‌ ஆற்றல்‌ வாய்ந்தது. 
அதிலிருந்தே எல்லாம்‌ தோன்றுகின்றன ; கிற்கின்றன ; 


16 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


ஒடுங்குகின்றன. சூம்யம்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேம்பட்ட 
காதலின்‌, அது பரம்பொருள்‌ என்று பகரப்படுறெது. 
அதுபவ உண்மை 

பரம்பொருள்‌ சூரயம்‌ என்பது வெறும்‌ பேச்சன்று ; 
மூச்சன்று. அஃது அநுபவத்தில்‌ விளங்கும்‌ உண்மை. 
அநுபவம்‌, தானே வானத்தினின்றும்‌ இறங்காது, இதற்கு 
முயற்சி வேண்டும்‌ ; நேரிய முயற்சி வேண்டும்‌, நேரிய 
முயற்சியில்‌ தலைப்படாது, கும்யத்தைக்‌ குறை கூறுவது 
அறிவுடைமையாகாகது. 

நாதம்‌ வரை 

ஒருவன்‌ தியானத்தில்‌ அமர்றொன்‌. தியானம்‌ முதிர 
முதிர அவனது புறமனம்‌ ஓடுங்கப்பெறும்‌ ; நடுமனம்‌ 
விளக்கமுறும்‌ ; அடிமனம்‌ விழிப்படையும்‌. மேலும்‌ தியா 
னத்தில்‌ ஆம ஆழப்‌ பிராணன்‌ முதலிய பல படிகளைக்‌ 
கடத்தல்‌ கூடும்‌, இறுதியில்‌ நாத முழக்கம்‌ எழும்‌. காதம்‌ 
கடந்தால்‌ என்ன விளங்கும்‌ 2 ஒன்றும்‌ காணோம்‌. காதம்‌ 
வரை உருவோ அருஉருவோ அருவோ காட்சியளிக்கும்‌. 
மேலே என்ன இருக்கிறது 7 ஒன்றும்‌ இல்லை, வெறும்‌ 
பாழ்‌ - சூந்யம்‌ - வெளி - பரவெளி! அங்கே தியானம்‌ இடம்‌ 
பெருது. பரவெளி எல்லையற்ற அகண்டம்‌. தியானம்‌ 
நாதம்வரை செல்லும்‌ தன்மையது, அதையும்‌ கடந்தது 
பரவெளி ; பரம்பொருள்‌, . 


தியான சூற்யம்‌ 
தியானம்‌ பரவெளியை உணர்த்துதற்கு எணி 
போன்று துணைபுரிவது, இங்கே எட௫ுத்துக்காட்டுகள்‌ 
பல குறிக்கலாம்‌. விரிவைப்‌ பின்னே வைத்துச்‌ கொள்‌ 
கிறேன. இங்கே சில குறித்தல்‌ போதும்‌, 
வானளாவிய மலை: ஒன்று நிற்கிறது ; அமைதியாய்‌ 
நிற்றெது. அதைச்‌ சோமன்‌ என்பவன்‌ பார்த்தான்‌. 


பொருள்‌ 17 


பார்வை அசையவீல்லை, அசையாப்‌ பார்வை தியான 
மாகிறது ; தியானம்‌ வலுக்கிறது ; வலுக்க வலுக்க மலை 
மறைநிறது. சோமனுக்கு மலை புலனாகவில்லை. அவனீருப்பே 
அவனுக்குத்‌ தெரியவில்லை. 

பாமன்‌ என்பவன்‌ ஒரு காட்டுள்‌ புகுந்தான்‌, ஒரு 
மான்‌ அவனை கோக்கியது, அந்நோககுப்‌ பானைக்‌ கவர்ந்‌ 
சது. கவர்ச்சி நோக்கை மாய்தீதது, மான எங்கெ ! பாமன்‌ 
எங்கே / 

கோமன்‌ என்ற ஓருவன்‌ உலா வந்தான்‌, அவன்‌ 
காதில்‌ ஒரு கிளியின்‌ பேச்சு விழுந்தது. அப்பேசசில்‌ 
அவன்‌ கூழ்னான்‌. அம்கூழ்க்கு அவனை எங்கேயோ 
கொண்டு போயிற்று. ஓரே வெளி ! ஒரே பாழ்‌ / ஒன்றும்‌ 
சொல்ல முடியவில்லை. 

ஓர்‌ அழகய பசுமரக்களை. அக்இளை தாமன்‌ என்ற 
ஒருவனை அழைத்தது. அவன்‌ அதன அருகே சென்றான்‌. 
அவவழவிய பசங்களை அவனுள்‌ நுறைந்தது. அவன 
அதனுள்‌ நுழைந்தான்‌, படிப்படியே நுழைவின்‌ உணாவு 
அற்றது. உணர்வு அற்றால்‌ என்ன விளங்கும்‌ [ ஓ! 

தியானம்‌ - ஆழ்ந்த தியானம்‌ - உருவை அருஉருவாககி, 
அருஉருவை அருவாக்கி, இறுதியில்‌ அருவையும்‌ பொன்‌ றச்‌ 
செய்யும்‌. மேலே பரவெளி அன்‌ றி வேறென்ன இருக்கும்‌ ₹ 

ஒரு கலைஞர்‌ பஞ்சாங்கம்‌ கணிக்க அமர்ந்தார்‌, அவர்‌ 
முன்னே கோள்களும்‌ உடுக்களும்‌ உருள்னெறன. அவற்‌ 
ஹைக்‌ கலைஞர்‌ அளக்கர்‌ ; அறிவால்‌ அளக்கிறோர்‌. எல்‌ 
லாம்‌ படிப்படியே மயங்க மயங்கி ௮௬௫ அருகிப்‌ பூஜயம்‌ - 
ஸைபர்‌ - ஆகின்‌ றன. அங்கிருந்து புது ஆண்டு பிறக்கிறது. 
புது ஆண்டுப்‌ பிறப்புக்கும்‌ தோற்றம்‌ எது? ஓன்று யில்‌ 
லாச்‌ சைபர்‌ / ஆண்டு பிறந்த பின்‌ மீண்டும்‌ கோள்களும்‌ 
உடுக்களும்‌ காட்டு யளிகனெறன. 

எப்பொருளை எவர்‌ ஆய்ந்தாலும்‌, இறுதியில்‌ அப்‌ 
பொருள்‌ குூந்யமாகவே முடியும்‌. ஆகவே, எல்லாவற்றிற்‌ 

ப, 2 


18 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


கும்‌ நிலைக்களன்‌ - அடிப்படை. - தாரகம்‌, குந்யம்‌ - வெளி - 
பரவெளி - பரம்பொருள்‌ என்க, 


இருவகைச்‌ சூறந்யம்‌ 


சூர்யம்‌ பலவகை. பலவகை இருவகையில்‌ அடங்கும்‌. 
ஒன்று சடாகாசச்‌ சூந்யம்‌ : இன்னொன்று சிதாகாசச்‌ 
சூம்யம்‌. முன்னையது அறிவற்றது; பின்னையது அறி 
வுள்ளது. அதை முடிந்த பொருளாகச்‌ சிலர்‌ கூறுவர்‌ ; 
இதை முடிந்த பொருளாகச்‌ சிலர்‌ கூறுவர்‌. 
சிதாகாசச்‌ சூந்யம்‌ 


இரண்டுககும்‌ என்ன வேற்றுமை? சடாகாசச்‌ சூம்யம்‌ 
அளவில்‌ அடங்கும்‌ ; செயல்‌ நிகழ்த்தும்‌. சிதாகாசச்‌ 
சூந்யத்துக்கு இவ்விரண்டும்‌ இலலை, இச்சூர்யம்‌ அளவறி 
மிது ; செய்லற்றது ; சடாகாசச்‌ கூம்யத்துக்கும்‌ தாயகமா 
யிருப்பது, யான்‌ பரம்பொருளைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட்டு 
வரும்‌ குந்யம்‌ இதுவே, 

புத்தர்‌ - சங்கரர்‌ 

இங்கே இருபெரியாரிடத்து என்‌ நெஞ்சம்‌ செல்கிறது. 
ஒருவர்‌ புத்தர்‌ ; மற்றொருவர்‌ சங்கரர்‌, இருவராலும்‌ 
சூந்யம்‌ அறிவுறுத்தப்‌ பெற்றது. இருவர்‌ சூநீயமும்‌ 
சொல்லில்‌ ஒற்றுமை உடையன ; அனால்‌ பொருளில்‌ 
வேற்றுமை யுடையன, புத்தர்‌ புகன்றது சடாகாசச்‌ 


சூ்யம்‌. சங்கரர்‌ சாற்றியது சிதாகாசச்‌ சூர்யம்‌, இது 
பரவெளி - பரம்பொருள்‌. 


மிர்க்குணம்‌ - சொருபம்‌ 
சூந்யம்‌ நிர்ககுணம்‌ என்றும்‌, சொரூபம்‌ என்றும்‌ 
உலகில்‌ வழங்கப்படுகிறது, நிர்க்குணம்‌ வேதாந்த வழக்கு; 


சொரூபம்‌ சித்தார்த வழக்கு, இவவமக்குக்களைப்‌ 
பற்றிப்‌ பெரும்‌ பெரும்‌ வாதப்போர்‌ நிகழ்ந்த கால 


பொருள்‌ 19 


மூண்டு. இப்பொழுது அப்போர்‌ குன்றி வருகிறது. நல்ல 
காலம்‌.7 

பரம்பொருளைச்‌ குர்யம்‌ என்றதும்‌ சீறி விழுவோர்‌ 
காதில்‌ “ நிரக்குணம்‌ ', £ சொரூபம்‌ ' என்ற பழைய வழக்கு 
கள்‌ விழுந்தால்‌, அவர்‌ ஆறுதல்‌ அடைகிறார்‌. இனி வருங்‌ 
காலத்தில ' சூர்யமும்‌ ” ஆறுதல்‌ அளிப்பதாகும்‌, 

சூத்ய ஆட்சி 

சூந்யம்‌ என்ற ஆட்சி சிலர்க்கு என்‌ ஆறுதல்‌ அளிப்ப 
இல்லை ? இதற்குக்‌ காரணம்‌ எனனை ? சூரயம்‌ என்பது 
இல்பொருள்‌ என்று சில இடங்களில்‌ கருதப்பட்டதாகும்‌. 
இந்நாளில்‌ சூம்யம்‌ உள்பொருள்‌ என்று கணிதம்‌ முதலிய 
கலைகளால்‌ உறுதிசெய்யப்‌ பெற்றுள்ளது, இனி சூநர்யத்‌ 
தைப்‌ பற்றி எழுந்த ஐயம்‌ திரிபு மயக்கங்களெல்லாம்‌ 
மாறும்‌ ; உண்மை விளங்கும்‌. 


கு ழப்பம்‌ 


பரம்பொருளைச்‌ சூர்யம்‌ என்று வழங்குவதால்‌ 
குழப்பம்‌ ஏற்பட்ட காலத்தையும்‌ உலகம்‌ கண்டது; அவ்‌ 
வுலகைக்‌ கண்ட அறிஞர்‌ சிலர்‌ பரம்பொருளைச்‌ சூக்யம்‌ 
என்று வழங்கலாகாது என்று சொல்லக்‌ துணிந்தனர்‌, 
வேறு சிலர்‌ பரம்பொருள்‌ சூர்யமன்று என்று மறுத்தனர்‌. 
இவை யாவும்‌ கருணையினின்றும்‌ பிறந்தன என்பது எனது 
அராய்ச்சியிற்‌ போந்த உண்மை, காலதேச வர்த்தமானங்‌ 
கள்‌ என்னென்னவோ செய்யும்‌, அவை அரணை முரணாக 
கும்‌ ; முரணை அரணாக்கும்‌. 

ஆத்திகம்‌ - நாத்திகம்‌ 
உலகில்‌ ஆத்திகம்‌ நாத்திகம்‌ என்று இரு கட்சிகள்‌ 


உலவுகின்றன, இவை உலகை அலைத்து அலைத்து நாச 
மாக்குகன்‌் றன, இனி உலகம்‌ அவ்வலைவால்‌ கரசமுருது 


20 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


என்று நினைக்கிறேன்‌. நம்‌ முன்னோ உணர்த்திய சிதாகாசச 
சூர்ய நுட்பம்‌ விஞ்ஞானத்தாலும்‌ நிறுவப்பெறும்‌ காலத்‌ 
தில்‌ ஈாம்‌ வாழ்கிறோம்‌. இக்காலத்தில்‌ ஆத்திக நாத்திக 
வாதங்கள்‌ வறண்டே போகும்‌, சிதாகாசப்‌.பரவெளியில்‌- 
அப்பெரும்‌ சூந்யத்தில்‌ - ஆத்திகம்‌ ஏது ? நாத்திகம்‌ ஏது ஏ 
இரண்டும்‌ அற நிற்பது பரம்பொருள்‌. 

பரம்பொருளில்‌ (சகுணத்தில்‌ - தடஸ்தத்தில்‌) படிந்த. 
நெஞ்சில்‌ ஆத்திக நாத்திக வாதம்‌ எழாது. அ௮ப்பொருளில்‌ 
படியாத கெஞ்சிலேயே ஆத்திக நாத்திக வாதக்குப்பைகள்‌ 
திரனாம்‌. அச சிறுமை வாதத்தில்‌ நெஞ்சைப்‌ புரளச்‌ 
செய்வது கொடுமை - கோரம்‌ - கொலை முதலியவற்றை 
வளர்ப்பதாகும்‌. இப்பாழும்‌ நெஞ்சமே போர்‌ உலகைப்‌ 
படைக்கிறது. இஃது ஒழிக. நெஞ்சைப்‌ பரம்பொருளில்‌ 
படிய வைப்பது நல்லது. அதனால்‌ அமைதி உலகம்‌ 
அரும்பும்‌. 

ஆராய்ச்சி 


ப 


இக்காளில்‌ சில (புதுமைகள்‌ தோன்றுளனெ றன... 
அவை போலிகள்‌. டோலிகளுள்‌, ஆராய்ச்சிப்‌ புதுமையும்‌: 
ஒன்று. இப்புதுமை, ஆராய்ச்சி இன்னதென்று தெரியா 
தாரையும்‌ தன்வயப்படுத்துகிறது ; ஆபாசங்களை உளறச்‌ 
செய்கிறது. ஆபாசங்கள்‌ மக்களை மாக்களாக்குகின்‌ றன : 
உலகைப்‌ பாழ்படுத்துகின்‌ றன. 

ஆராய்ச்சி வேண்டா என்று யான்‌ கூறுகிறழேனில்லை. 
ஆராய்ச்சி - கலைஞர்‌ ஆராய்ச்சி - தேவையே. கலைஞர்‌ 
ஆராய்ச்சியே தேவை. ஆராய்ச்சிக்‌ கலைஞர்க்குக்‌ கலைப்‌: 
புலமை மட்டும்‌ போதாது. அதனுடன்‌ அவரிடம்‌ ஒன்று: 
சிறப்பாகப்‌ படி தல்வேண்டும்‌. அஃது, ஒரு பொருட்கண்‌ 
காய்தல்‌ உவத்தல்‌ அகற்றி, ஈடுகிலை நின்று, எதையும்‌ 
ஆராயும்‌ பண்புடைமை. எக்காரணம்‌ பற்றியும்‌ ஆராய்ச்சி: 
யாளரிடத்தில்‌ துரபிமானம்‌ துதைதல்‌ கூடாது. 


போருள்‌ 21 


அராய்ச்சி ஒவ்வோர்‌ இடத்தில்‌ முட்டுப்படும்‌. முட்டுப்‌ 
வட்டுப்‌ பட்டு நிற்பதை, அவரவர்‌ தாம்‌ தாம்‌ கண்ட 
முடிவுகளாகக்‌ கொள்வது வழக்கமாடிவிட்டது, இஃது, 
ஒன்றைப்பற்றிப்‌ பலதிறக்‌ கொள்கைகள்‌ உலவுமாறு 
செய்கிறது. பலதிறச்‌ கொள்கைகள்‌ ஆராய்ச்சியை முடிவு 
கட்டுமோ ? கட்டா. அவை மேன்மேலும்‌ ஆராய்ச்சியை 
வளர்த்துச்‌ செல்லும்‌. 

முட்டுப்பட்டு மோதுண்பது போக, முட்டுக்களையும்‌ 
கடந்து கடந்து செல்ல முயல்வதே அறிவுடைமை, ௮ம்‌ 
முயற்சி சிந்தனை ஆகும்‌. சிந்தனையை மேலும்‌ மேலும்‌ 
எழுப்புவதே நுண்ணிய ஆராய்ச்சியை வளர்ப்பதாகும்‌. 
இதைச்‌ சிந்தனை - ஆராய்ச்சி என்று சொல்லலாம்‌. இதன்‌ 
கண்‌ சில அரிய நுட்பங்கள்‌ மிடையும்‌. சிர்தனை-ஆராய்‌சசி 
யும்‌ ஓரிடத்தில்‌ தடைபடும்‌. அது மாயாகாநியமாகிய 
இயற்கையின்‌ எல்லை, அதைக்‌ கடந்து ஆராய்ச்சி செல்லாது. 
ஆராய்ச்சிக்குரிய கட்டுப்பட்ட பொருள்‌ அங்கில்லை, அங்கே 
ஆராய்ச்சி என்செய்யும்‌ / அந்தோ ! 

ஆராய்ச்சிக்கு ஒரு வரம்பு உண்டு. அது மாயாகாரியங்‌ 
களாயெ உருவ அருவுருவ அருவ உலகங்கள்‌ வரை செல்‌ 
லும்‌ ஆற்றல்‌ வாய்ந்தது, மேலே செல்லும்‌ ஆற்றல்‌ அதற்‌ 
இல்லை. அத்தகைய ஒன்‌ றில்‌ சிக்குற்று, அதையே முடிவாக 
கொண்டு, ₹ பரம்‌ ஏது "என்று நினைப்பது தவறு. 


விஞ்ஞானம்‌ 


இங்கே விஞ்ஞானம்‌ நெஞ்சை ஈர்க்றெது. விஞ்‌ 
ஞானியை நோக்குவோம்‌, பெரிய விஞ்ஞானி ஆராய்ச்சி 
யில்‌ இறங்குகிறான்‌ ; பூதத்தை ஒஆராய்கரோன்‌ ; பெளது. 
கத்தை ஆராய்கிறான்‌ ; எதை எதையோ ஆராய்றொன ; 
அவற்றைப்‌ பிய்த்துப்‌ பிய்த்துப்‌ பார்க்கிறான்‌ ; சில முடிவு 
களைக்‌ காண்கிறான்‌. முடிவுகள்‌ அவனுடன்‌ மாய்வதில்லை, 
அவை பின்வருவோர்க்குத்‌ துணைபுரிந்து அவரை ஊக்குவ 


22 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


தானெ றன. இவ்வாறு விஞ்ஞானம்‌, ஆராய்ச்‌) உலகை: 
வளர்த்துத்‌ தானும்‌ வளர்கிறது. 

விஞ்ஞான உலகம்‌ இன்னும்‌ முழுமை எய்தவில்லை.. 
அஃது ஒரு -காலத்தில முழுமை எய்தியே இரும்‌. அக்‌ 
காலத்தில்‌ விஞ்ஞான அற்புதங்களில்‌ மக்களுக்கு மயுக்கந்‌. 
தோன்றாது. 

பிறப்பும்‌ வயதும்‌ 

விஞ்ஞானத்திற்குப்‌ பிறப்பிடம்‌ இயற்கை. இயற்கைச்‌ 
சகதிகள்‌ ௮றிஞரால ஆராயப்படுகின்றன. அவவாராய்ச்சி' 
கள்‌ விஞ்ஞானக்‌ கலைகளாகின் றன. 

விஞ்ஞானக்கலை, என்று கருக்கொண்டதகோ தெரிய 
வில்லை. அது குழந்தையாய்த்‌ தவழ்ந்து மழலைச்‌ சொல்‌ 
ஓழுகக்‌ கைவீசிய காலம்‌ ஒருவாறு புலனாகிறது. அது: 
பதினாறாம்‌ நூற்றாண்டு என்று தெரிகிறது. இப்போது 
விஞ்ஞானியின்‌ வயது நானூறு என்று கூறலாம்‌. 


தோற்றம்‌ 
விஞ்ஞானம்‌ ஏன்‌ தோன்றியது ? அதன்‌ தோற்றத்‌ 

துக்குக்‌ காரணம்‌ என்னை 7? காரணம்‌, மலர்ந்து விரிந்து 
பெருகிவரும்‌ உலகம்‌, ஒரு காலத்தில்‌ விஞ்ஞானத்தின்‌ 
அணையாலேயே ஈடக்கும்‌ நிலைமை நேரும்‌ என்று இயற்கை. 
அன்னை எண்ணியதாகும்‌. வருங்கால நிலையைப்‌ பன்னூறு 
ஆண்டுகட்கு முன்னரே உணரும்‌ ஆற்றல்‌ இயற்கை. 
அன்னைக்கு உண்டு. அதனால்‌ வருங்கால உலகன்‌ தேவை, 
களுக்குரிய சாதனங்களை இயற்கை அன்னை முன்னறே 
அருள்வது அவள து இயல்பு. 

வேறு துறைகளில்‌ 


விஞ்ஞானம்‌ தோன்றிப்‌ பல நாறு ௮ண்டுகளாபி 
னும்‌, இன்னும்‌ உலகம்‌ அதன்‌ பயனை முற்றும்‌ அடைய: 
வில்லை. விஞ்ஞானத்தின்‌ முழுப்‌ பயனை அடையப்‌ 


பொருள்‌ 282 


போகும்‌ உலகம்‌ விரைந்து விரைந்து மலர்ந்து நெருங்கி 
வருகிறது, 

இப்போது விஞ்ஞானியின்‌ வயது கானூறு, இஃது 
அவனது காளைப்பருவம்‌. கானைப்பருவத்‌ திருவிளையாடல்‌ 
கள்‌ இந்நாளில்‌ நிகழ்ந்து வருகின்றன. வாழ்க்கைக்குத்‌ 
துணைபுரியத்‌ தோன்றி வளர்ந்த விஞ்ஞானம்‌, இப்பொழுது 
வேறு துறைகளை நண்ணி ஆடல்‌ புரிகிறது. எரிகுண்டு 
அணுகுண்டு முதலியன உலகுக்கு எற்றுக்கு ? 

சாம்ராஜ்யம்‌ 

விஞ்ஞானம்‌ நேரே வளரவில்லை. அதற்கு ஒரு துணை 
கூடியது. அது சாம்ராஜ்யம்‌, சாம்ராஜயத்தால்‌ விஞ்ஞானம்‌ 
வளர்ந்ததென்றும்‌, சாம்ராஜ்யம்‌ விஞ்ஞான த்தால்‌ வளர்ந்த 
தென்றும்‌ சொல்லப்படுகின்‌ றன. 

சாம்ராஜ்ய வளர்ச்சிச்கென்று விஞ்ஞானம்‌ தோன்‌ 
றியதா ? விஞ்ஞான வளர்ச்சிக்கென்று சாம்ராஜ்யம்‌ 
தோன்றியதா ? இக்கேள்விகளுக்குப்‌ பிறந்த விடைகளில்‌ 
பல எனக்குத்‌ தெரியும்‌. விஞ்ஞான வளாசசிக்கெனறு 
சாம்ராஜ்யம்‌ தோன்றியதென்றே பல பேரறிஞர்‌ கருத 
லாயினா்‌, பேரறிஞர்‌ உள்ளத்தில்‌ எளிதில்‌ உண்மை 
முகிழ்க்கும்‌ 

உண்மை என்ன 2 

விஞ்ஞான வளர்ச்சிக்கென்று சாம்ராஜ்யமும்‌ வளர 
இயற்கை அன்னை திருவுளம்‌ கொண்டாள்‌ போலும்‌ | 
இனி இயற்கை அன்னையின்‌ திருவுள்ளம்‌ மாறுதலடைய 
லாம்‌. அவள்‌ சேயாகிய விஞ்ஞான த்துக்குச்‌ சாம்ராஜ்ய 
உதவி இனி வேண்டுவதில்லை. 


மாறுதல்‌ 


இப்பொழுது விஞ்ஞானம்‌ ஒரு நிலையை அடைக 
துள்ளது, இணி அதன்‌ வளர்ச்சிக்குச்‌ சாம்ராஜ்ய உதவி 


24 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


தேவை இல்லை. அது சமதர்மத்துடன்‌ தேரழமை பூண்டு, 
பொருந்திய கடமையை நேரிய முறையில்‌ ஆற்றுவதாகும்‌. 

இதுகாறும்‌ - விஞ்ஞான வளர்ச்சிக்குச்‌ சாம்ராஜ்யம்‌ 
சாரமாக நின்று துணைபுரிந்தது, இப்பொழுது விஞ்ஞானம்‌ 
வளர்ந்துள்ள நிலையில்‌ அதற்குச்‌ சாம்ராஜயச்சாரம்‌ தேவை 
யில்லை. இன்னும்‌ சாம்ராஜ்யச்‌ சாரம்‌ நிற்பதாயின்‌, அது 
விஞ்ஞான நிலையத்துக்கு இடர்‌ விளைப்பதாய்த்‌ தானும்‌ 
இடருற்று நாசமாகும்‌. விஞ்ஞானத்தை ஈலவழிப்படுத்த 
வேண்டுமென்று, அதன தாயாகிய இயற்கை அன்னை, 
அதற்கும்‌ சாம்ராஜ்யத்துக்கும்‌ உற்றிருந்த தொடர்பை 
அறுக்கத்‌ தீர்மானித்துவிட்டாள்‌. இனி சாம்ராஜயத்‌ 
துக்கு என்ன வேலை £ இயற்கையுடன்‌ போர்‌ தொடுப்பதா 
அதன்‌ வேலை ? 

உற்பத்திக்குப்‌ பயன்படத்தக்க விஞ்ஞான த்தைச்‌ 
சாம்ராஜ்யம்‌ நாசத்துக்குப்‌ பயன்படுத்துகிறது. இம்‌ மாறு 
பாட்டை இயற்கை அன்னை கண்டு வாளா கிடப்பளோ £2 
தன்‌ நோக்குக்கும்‌ போக்குக்கும்‌ அரண்‌ செய்யாத முரண்‌ 
களை அழிப்பது இயற்கையின்‌ கடமை, அக்கடமையை 
இயற்கை அன்னை ஆற்ற முனைந்து நிற்கிறாள்‌. 

இதுகாலை, சாம்ராஜ்யத்தின்‌ ஆக்கம்‌ குன்றத்‌ துவங்க 
விட்டது. அதனால்‌ விஞ்ஞானத்தின்‌ அழிவுவேலை குன்றி 
விடும்‌. விஞ்ஞானத்தின்‌ அழிவுவேலை குன்றின்‌ அதன்‌ 
ஆக்கவேலை பெருகும்‌. அப்பெருக்கம்‌ இயற்கையின்‌ 
கோக்கையம்‌ போக்கையும்‌ நிறைவேற்றும்‌ ; உலகை 
நன்முறையில்‌ வளர்க்கும்‌, 

இப்பொழுது பசியும்‌; பட்டினியும்‌, அகால மரணமும்‌, 
வேறு பல கொடுமைகளும்‌ உலகை அரித்து அரித்து 
வருதல்‌ கண்கூடு, மக்கள்தொகையோ நாளுக்குநாள்‌ 
பெருகுகிறது. அதற்கேற்ற உற்பத்தி பெருகுகிறதா ? 
இல்லை. உற்பத்தி பெருகினாலன்‌ றி உலககோரம்‌ நீங்காது. 


பொருள்‌ 26 


உற்பத்திப்‌ பெருக்குக்கென்று தோன்‌ றிய விஞ்ஞானம்‌ 
சாம்ராஜ்யப்‌ போருக்குப்‌ பயன்படுகிறது ; கொலைக்கருவி 
களை உற்பத்தி செய்வதற்குப்‌ பயன்படுகிறது. இதனால்‌ 
உலகைப்‌ பசி, பட்டினி, அகால மரணம்‌ முதலியன அரிக்‌ 
கின்றன. 

சர்‌ செய்தல்‌ 

சாம்ராஜ்யம்‌ உள்ள மட்டும்‌ போர்கள்‌ மூண்டு 
கொண்டே இருக்கும்‌. போர்கட்கு விஞ்ஞானம்‌ பயன்‌ 
பட்டுக்கொண்டே போகும்‌. இக்கோரத்தை இயற்கை 
அன்னை இனிப்‌ பார்த்திருப்பளோ ? அவள்‌ நிலையைச்‌ 
. சீர்செய்யவே முந்துவள்‌. எப்படி ? இயற்கை அன்னையால்‌ 
விஞ்ஞானத்தை அறிவுக்குப்‌ பயன்படுத்தும்‌ சாம்ராஜ்யம்‌ 
சாய்கீகப்படும்‌ ; விஞ்ஞானத்தை ஆக்கவேலைக்குப்‌ பயன்‌ 
படுத்தவல்ல ஒரு தர்ம ஆட்சி நிறுவப்படும்‌, 

தர்ம ஆட்சியில்‌ விஞ்ஞானம்‌ நன்கு வளர்ந்து, தனது 
எல்லையைச்‌ சேரும்‌. அது பரம்பொருள்‌ நம்பிக்கைக்கு 
வழிகாட்டுவதாகும்‌. இதற்குரிய குறிகள்‌ இப்பொழுதே 
தோன றி வருகின்‌ றன. 

விஞ்ஞான ஒடுக்கம்‌ 

விஞ்ஞானியின்‌ ஆராய்ச்சி சட உலக அளவில்‌ உழல்‌ 
வது, அதற்குமேல்‌ அவன்‌ ஆராய்ச்சி எங்கே செல்லும்‌ ! 
அஃது ஓடுக்கமுறும்‌. விஞ்ஞானத்தின்‌ வரம்பு நாதம்‌. அது 
மாயையின்‌-சு த்தமாயையின்‌-எல்லை, இது நம்‌ முன்னோரால்‌ 
உணர்த்தப்பெற்றது. விஞ்ஞானி காதப்படி ஏறியதும்‌, 
அவன்‌ வேலை அற்றுப்போகும்‌. அவன்‌ வேலை இழந்தவ 
னாய்க்‌ இடப்பன்‌. அறுதல்‌ ஊதியம்‌ அவனுக்குக்‌ கிடைக்‌ 
குமோ என்னவோ தெரியவில்லை, 

பழையகாளில்‌ விஞ்ஞானம்‌ இயற்கையின்‌ உள்ளே 
மறைந்து நின்று பரம்பொருள்‌ உணர்வுக்கு வழி காட்‌ 
யது, இனி அஃது இயற்கையை விடுத்து வெளியே வந்து 


20 பாம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


அவ்வி காட்டும்‌. இவ்வேலைக்கு விண்ணப்பம்‌ செய்ய 
விஞ்ஞானி விரும்பலாம்‌. இந்நாளில்‌ விஞ்ஞானி * கடவுள்‌ 
உண்மையை மறுப்பவன்‌ ' என்ற கெட்ட பெயா்‌ 
பெற்றான்‌. இனி அப்பெயர்‌ அவனை விடுத்து அகலும்‌. 


வரலாறுகள்‌ 


அறிஞர்‌ வரலாறுகளை இளைஞர்‌ படிப்பது நல்லது. 
அவவரலாறுகளில்‌ பலதிறக்‌ கதிர்மணிகள்‌ ஒளிரனெ றன, 
அவற்றின்‌ உளி இளைஞர்மீது படர்தல்‌ சிறப்பளிக்கும்‌, 
அறிஞர்‌ பலதிறத்தவர்‌. அவர்தம்‌ பெயர்கள்‌ பலவற்றை 
ஈண்டுக குறித்தல்‌ இயலாது. சிலவற்றை மட்டும்‌ குறிக்‌ 
கிறேன்‌, பானைச்சோற்றுக்கு ஒரு சோறே பதம்‌ பார்க்கப்‌ 
படுவது வழக்கம்‌, 

ஹக்ஸிலியின முன்வாழ்ககை, பரம்பொருளை உணர 
விமையவில்லை ; அதை மறுத்தும்‌ நின றது. அவரது இறுதி 
வாழ்க்கை, மறுப்பை மறுப்பதாயிற்று. 

அன்னிபேஸன்ட்‌ அம்மையார்‌, தமது குழவி ஓன்று 
இறந்துபட்டதைக்‌ கண்டு, ‘பரம்‌ எது என்று பேச 
லாயினர்‌. அப்பேச்சு நிலைத்து நின்றதா £ இல்லை. அம்மை 
யார்‌. பிற்கால வாழ்க்கை (பரம்‌' ₹பரம்‌' என்றே 
முழங்கியது. 

ஸர்‌ ஓலிவர்‌ லாட்ஜ்‌ என்பவர்‌ ஏறக்குறைய நாற்ப 
தாண்டு பரம்பொருள்‌ உண்மையில்‌ கவலை செலுத்தினா 
ரில்லை. அவர்தம்‌ கவலை பூத பெளதிகங்களை ஆராய்வது, 
லேயே சுமன்றது, நாற்பதாண்டு கடந்த பின்னர்‌ பூத 
பெளதிக இயக்கத்துக்கு உயிர்ப்பாய்த்‌ துணைபுரியும்‌ 
வேறொன்றுளது என்ற முடிவுக்கு அவர்‌ வந்தனர்‌. 
அவரது பிற்கால ஆராய்ச்சி பரம்பொருள்‌ உண்மையை 
கிறுவுவதாயிற்று. 

ஜன்ஸ்டன்‌ ஒரு பேரறிஞர்‌. அவர்தம்‌ ஆராய்ச்சி பரம்‌ 
பொருள்‌ இருப்பை உறுதிப்படுத்துவதாயிற்று, 


போருள்‌ 21 


பெட்ரன்ட்‌ ரஸல்‌, அணித்தே எழுதிய நூல்களில்‌, உல 
கங்களெல்லாம்‌ ஒரு சித்தெனும்‌ செம்பொருளின்‌ கருவில்‌ 
அடங்கி இயங்குகின்றன ' என்ற கருத்துக்‌ காணப்படு 
கிறது. அவர்தம்‌ பழைய கருத்துக்களடங்கிய நால்கள்‌ 
இணி என்ன செய்யும்‌ ? 

இநெநொளில்‌ எழுத்தாளர்‌ உலகில்‌ ஒப்புயர்வற்று: 
விளங்கும்‌ பெர்னார்ட்‌ ஷாவின்‌ இளமை பைபிலை எப்படி. 
எண்ணியது ? இப்பொழுது அவருடைய முதுமை அதை 
எப்படி எண்ணுகிறது ? ஒருவர்‌ வாழ்க்கையில்‌ எத்தகைய: 
மாறுதல்‌ / 


எட்டாகன 


எல்லாவற்றிற்கும்‌ விஞ்ஞானத்தை எதிர்பார்த்தல்‌: 
தவறு. இக்கால விஞ்ஞானத்துக்கு எட்டாதன எவ 
வளவோ இருக்கின்றன. ஈண்டுச்‌ சல சொல்கிறேன்‌. 

வாழ்க்கை என்று தோன்றியதோ அன்றே கலையும்‌ 
தோன்றியது. வாழ்க்கைக்கும்‌ கலைக்கும்‌ நெருங்கிய: 
தொடர்பு உண்டு. இக்கால வாழ்க்கைக்குப்‌ போதிய கலை 
கள்‌ வளர்ந்து ஆக்கம்‌ பெற்றுள்ளன. ஆக்கம்‌ பெற்றுள்ள 
கலைகளெல்லாவற்றையும்‌ பயின்று பயன்படுத்தத்தகக. 
மூளையுடைய குழந்தைகள்‌ பிறக்கின்றன. சில கலைகளை 
மட்டும்‌ பயிலும்‌ குழந்தைகள்‌ ஒரு தலைமுறையில்‌ பிறக்கு. 
மாயின்‌, மற்றக்‌ கலைகளின்‌ கதி என்ன ஆகும்‌ ? வாழ்க்கை 
யின்‌ கதி என்ன ஆழும்‌ ? அவை சிதறுண்டு போகும்‌, இயற: 
கையை உடலாக்கொண்ட பரத்தின்‌ கருணை, வாழ்ககை 
யைச்‌ சிதற விடுமோ £ விடாது. பரம்‌, இயற்கை வாயிலாக. 
எல்லாக்‌ கலைகளையும்‌ பயிலும்‌ குழந்தைகளை ஒவ்வொரு. 
தலைமுறையிலும்‌ படைத்து, வாழ்க்கை சிதறுண்ணாதவாறு 
காத்து, அதை ஒழுங்குபடுத்தியே வருகிறது. இக்நுட்பம்‌ 
அறிவிப்பது என்னை ? விஞ்ஞான உலகம்‌ உன்னுவதாக. 


29 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை-வழி 


உலகில்‌ எத்தனையோ கோடி கோடி உயிர்கள்‌ 
"தோன்றுகின்றன. ஒன்றன்‌ முகத்தைப்போல மற்றொன்‌ 
மன முகம்‌ அமைவதில்லை, என 2 இயற்கைப்பரம்‌ உலகை 
ஈடாத்தும்‌ விதமே விதம்‌ 7 

உள்‌ ஓழுக்கங்களைப்‌ புறத்தே உணர்தல்‌, தொலைவுச்‌ 
செய்திகளைக்‌ கருவியின்றி அறிதல்‌, கனவில்‌ எதிர்கால 
நடப்புக்களைத்‌ தெளிதல்‌, அகக்காட்சியால்‌ றநிகழ்ச்சி 
களைத்‌ தெரிதல்‌ முதலியன இந்நாளில்‌ நடைபெறுதல்‌ 
காண்கிறோம்‌. இவற்றை விஞ்ஞான உலகம்‌ ஆய்நீதே 
வருகிறது. விஞ்ஞானத்துக்கு எட்டாதனவும்‌ உள்ளன. 
அவை பொய்ப்படுமோ ? 

சொல்‌ - பொருள்‌ 


உலகம்‌ எத்தனையோ வகை, அவற்றுள்‌ சொல்லுலகம்‌ 
பொருளுலகம்‌ எனற இரண்டை மட்டும்‌ இங்கே எடுத்‌ 
அதுக்கொள்கிறேன்‌. சொல்‌ எது £ பொருள்‌ எது வெளிப்‌ 
படை. 

தெருவே ஒரு பசு போகிறது. அதை ஒருவன்‌.! ஆ” 
என்கிறான்‌ ; இன்னொருவன்‌ * கோ ' எனகிறான ; வேறொரு 
வன்‌ * கெள: (மே) என்கிறான்‌. ஒருவன்‌ சொல்வது 
இன்னொருவனுக்கு விளங்கவில்லை. இவன்‌ சொல்வது 
வேறொருவனுக்கு விளங்கவில்லை. ஒருவனை ஓருவன்‌ 
உறுத்து நோக்குகிறான்‌. சிலசமயம்‌ போரும்‌ மூண்டுவிடும்‌. 
இது சொல்லுலகம்‌. பொருளை நேரே நோக்குங்கால்‌ 
எவர்க்கும்‌ வேற்றுமை தோன்றுவதில்லை. இது பொருளுலக 
மாண்பு. சொல்‌ பல ; பொருள்‌ ஓன்று. பன்மை விபரீதம்‌ 
விளை த்தல்‌ இயல்பு. 

சொல்‌ பொருள்‌ இரண்டும்‌ உள்ளவரை வேற்றுமை 
இடம்பெறும்‌. *இரண்டும்‌ அற்ற இடத்தில்‌ உண்மை 
விளங்கும்‌, சொல்பொருள்‌ என்ற உணர்வு கிலவும்வரை 


*சொற்பதம்‌ கடந்த தொல்லோன்‌ காண்க-திருவாசகம்‌ 


போருள்‌ 2 


தொல்லை சூழும்‌, *இரண்டையும்‌ கடந்தால்‌ மோனம்‌ 
கூடும்‌. மோனத்தில்‌ பரம்பொருள்‌ விளங்கும்‌. 
மோனம்‌ இன்னதென்று தெளிந்து உணர்ந்த சான்றோ: 
ரால்‌ அருளப்பெற்ற அநுபவக்‌ கலைகளும்‌ இருக்கின்‌ றன. 
அவை ஆராய்ச்சிக்குப்‌ பொருந்தி வரவில்லை என்று தள்ளு 
வது மடமை, 
கொழுகொம்பு 


பரம்பொருளை உணர்தற்குத்‌ தியானம்‌ இன்றியமை 
யாதது என்று சொல்லப்படுகிறது. தியான த்துக்குக்‌ கொழு 
கொம்பாய்த்‌ துணைபுரியவலலது பரம்பொருள்‌. பரம்‌ 
பொருளோ சூக்யம்‌. கும்யம்‌ எங்ஙனம்‌ கொழுகொம்பாகும்‌ 2 
திண்டாட்டம்‌ / சொல்லமுடியாத திண்டாட்டம்‌ ! 

மனம்‌ 

மனம்‌ பரம்பொருளாகிய சூக்யத்தை எவ்வாறு எண்‌ 
ணும்‌ ? மனம்‌ உருவம்‌, அருவுருவம்‌, அருவம்‌ முதலிய 
எல்லையடைய பொருள்களை எண்ணும்‌ இயல்புடையது. 
எல்லையற்ற ஒன்றை அதனால்‌ எண்ணுவது இயலாது. 
பரம்‌ எல்லையற்றது. அதை எல்லையுடைய மனம்‌ பல்வ 
எண்ணும்‌ £ 

பரத்தை உருவாக நினைத்தல்‌ கூடாதென்றும்‌, அரு 
வாக நினைத்தல்‌ கூடுமென்றும்‌ சிலர்‌ பேசுனெறனா. இப்‌ 
பேச்சு, பொருளற்றது. உருவம்‌, அருவுருவம்‌, அருவம்‌ 
எல்லாம்‌ உருவத்தின்பாற்பட்டனவே, உருவம்‌ பருமை ; 

*பெம்மான்‌ 

சம்மா இருசொல்‌ லறஎன்‌ த்க்‌ 

அம்மா பொருளொன்‌ அம்‌ அறிக்‌ திலனே கந்தரநுபூதி 

மாற்ற மனங்கழிய நின்ற மறையோனே _— திருவாசகம்‌ 


உரையற்ற தொன்றை உரைசெயும்‌ ஊமர்சாள்‌-- திருமந்திரம்‌ 


௮0 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வமி 


அருவுருவம்‌ அதன்‌ பருநுண்மை ; அருவம்‌ - நுண்மை, 
மூன்‌ றற்கும்‌ வடிவம்‌ உண்டு, இதுபற்றி ன உள்ளொளி ' 
என்னும்‌ நூலில்‌ விரித்துக்‌ கூறியுள்ளேன்‌. இங்கே விரிவு 
-வேண்டுவதில்லை. (இந்நூலுடன்‌ தொடர்புகொண்டது 
* உள்ளொளி ' என்னும்‌ நூல்‌. இந்நூலைப்‌ படிப்போர்‌ 
அந்நூலையும்‌, அந்நூலைப்‌ படிப்போர்‌ இநநூலையும்‌ 
படிப்பது ஈலம்‌.) 

மனத்தில்‌ உருவோ, அருவுருவோ, அருவோ தங்கும்‌ 2 
இவற்றைக்‌ கடந்த ஒன்று தங்குதல்‌ அறிது, *உருவம்‌, ௮ 
வருவம்‌, அருவம்‌ ஆகியவற்றைக்‌ கடந்த பரம்பொருளை 
மன த்தில்‌ நினைப்பதென்பது கான ற்சலத்தைச்‌ சலமென்றே 
நம்பி ஓடி ஏமாந்தவன்‌ கதையாக முடியும்‌. 


இரு நிலை 


பின்னே வழி என்ன 0 மக்கள்‌ தியானத்தில்‌ அமர்ந்து 
பரம்பொருளை எவ்வண்ணம்‌ உணாகதல்‌ கூடும்‌? பரம்‌ 
பொருள்‌ எல்லாவற்றையுங்‌ கடந்து தனித்துநிற்கும்‌ சூர்ய 
மாயினும்‌, அது தன்னுள்‌ அடங்கிநிற்கும்‌. அகல அண்டங்‌ 
களிலெல்லாம்‌ - அணுக்களிலெல்லாம்‌ - நீக்கமற நிறைந்தும்‌ 
நிற்கிறது. இது பரம்பொருளின்‌ அன்பு - அருள்‌. இங்கே 
பரம்பொருள்‌ ஒன்றற்கு இருவிதகிலை இருத்தல்‌ கருதற்‌ 
பாலது. 

பரம்பொருளின்‌ கடந்தநிலை வெறும்‌ பாழ்‌ - சூந்யம்‌ - 
வெளி. அந்நிலை தியானத்துக்கு உதவாது ; அதை மனத்‌ 
துடன்‌ கூடிய மனிதன்‌ எண்ணி எண்ணி ஏன்‌ சாதல்‌ 
வேண்டும்‌ ? தியானத்துக்கு வேண்டப்படுவது பரத்தின்‌ 
கலந்தநிலை எனபதை அன்பார்ந்த மகன்‌ உணர்வானாக ; 
உணர்ந்து அதைத்‌ தியானிக்க உறுதிகொள்வானாக. 


*சிவன்‌ உருஅருவம்‌ அல்லன்‌.... 


சிவஞான சித்தியார்‌ 


பொருள்‌ 31 


கடந்தநிலை . நிர்க்குணம்‌ சொருபம்‌ எனப்படுவது ; 
கலந்தநிலை சகுணம்‌ கடஸ்தம்‌ எனப்படுவது, சகுணம்‌ 
வேதாந்த ஆட்‌ ; தட ஸதம்‌ சித்தாந்த ஆட்சி, 

பரம்பொருள்‌ மாயாகாரியமாகிய அண்டபிண்டங்க 
ளென்னும்‌ இயற்கை உலகங்களிலெல்லாம்‌ கலந்து நிற்கும்‌ 
நிலையே சகுணம்‌ - தடஸ்தம்‌ - எனபது. இந்நிலை பரம்‌ 
பொருள்‌ இயற்கையைத்‌ தன்‌ உடலாகவும்‌ தன்னை உயிராக 
வம்‌ கொண்டது என்று விளக்கம்‌ செய்யலாம்‌. 

ஒன்று £ இரண்டா 2 

: இங்கே இயற்கையும்‌ சொல்லப்படுகிறது : பரமும்‌ 
சொல்லப்படுகிறது. என்ன? பொருள்‌ ஒன்றா இரண்டா ' 
என்னும்‌ ஐயப்பாடு தோன்றலாம்‌, பொருள்‌ ஒன்றே 
என்றும்‌, இரண்டு என்றும்‌, இரண்டும்‌ கலப்பில்‌ ஒன்றாய்ப்‌ 
பொருளில்‌ வேறாோய்ப்‌ பொலிகன்றன என்றும்‌ தத்துவ 
நூல்கள்‌ சாற்றுகின்றன. இம்‌ மூவிதக கருத்துக்களினின்‌ 
அம்‌ விரிந்த களைகள்‌ பலதிறத்தன்‌, அவைகளும்‌ உயிர்‌ 
கட்கு நிழல்தந்தே நிற்கின்றன. 

திறங்கள்‌ 

பரம்பொருள்‌ ஒன்றே என்பவர்‌, அப்‌ பொருளின்‌ 
பரிணாமம்‌ இயற்கை என்றும்‌, இயற்கை 'பொருள்‌' அன்று 
என்றும்‌ கூறுவர்‌. மற்றவர்‌ இதை மறுப்பர்‌, அவர்‌ இயற்‌ 
கையைக்‌ தனிப்பொருளென்பா, இன்னொரு சாரார்‌, 
இயற்கை தனிப்பொருளாயினும்‌, அது பரத்தை விடுத்து 
நிற்பதில்லை என்றும்‌, பரம்பொருள்‌ அதில நீக்கமற 
நிறைந்திருக்கிறது என்றும்‌ இயம்புவர்‌. இவவாதங்களில்‌ 
யான்‌ மூழ்கி மூழ்கித்‌ திளைத்துக்‌ களைத்த காலம்‌ நினைவுக்கு 
வருகிறது. அக்களைப்பு என்னப்‌ பின்னாளில்‌ வாதங்களில்‌ 
வீழ்த்துவதில்லை. இதனால்‌ வாதப்போர்‌ - அறிவுப்போர - 
வேண்டா என்பது எனது கருத்தன்று, உயாந்த தத்‌ 
துவங்களை உணர்தற்கு அறிவுப்போர்‌ தேவையே. ஆனால்‌, 


32 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


அப்‌ போரளவில்‌ நின்றுவிடலாகாது, உண்மை உணர 
அநுபவத்‌ துறையிலும்‌ இறங்குதல்‌ வேண்டும்‌. 

மூண்றன்‌ இன்‌ நியமையாமை 

. அதுபவத்‌ துறையில்‌ இறங்கி உழைப்போர்க்கு மூன்று 
நிலைகளின்‌ இன்றியமையாமை விளங்கும்‌, அவர்க்கு ஒரு 
நிலையில்‌ பரமும்‌ இயற்கையும்‌ வேறுகத்‌ தோன்றும்‌ ; 
இன்னொரு நிலையில்‌ கலப்பாகத்‌ தோன்றும்‌ ; வேறு ஒரு 
நிலையில்‌ ஒன்றாகவும்‌ தோன்றும்‌. இம்மூனறும்‌ அறிஞ 
ரால்‌ - பேரறினரால்‌ - காணப்பெற்றவை. அவை வாழ்க ; 
அவர்‌ வாழ்க. 

சகுணம்‌ 

தியானதச்துக்குப்‌ பரத்தின்‌ கலந்த நிலையென்னும்‌ 

சகுணம்‌ அல்லது தடஸ்தம்‌ கொழுகொம்பாய்த்‌ துணை 
புரியும்‌. சகுணம்‌ அல்லது தடஸ்தம்‌ எது? பரம்‌ இயற்‌ 
கையை உடலாக்‌ கொண்ட நிலை. இது கோயில்‌ - பெருங்‌ 
கோயில்‌. கோயில்‌ எதற்கு? வழிபாட்டுக்‌ கன்றோ £ 
வழிபாடு பெருக ; தியானம்‌ ஓங்க. 


க. வழிபாடு 


வழிபாடு மன மொழி மெய்களால்‌ நிகழ்வது, மன 
வழிபாடு தியானம்‌ என்பது. வழிபாட்டின்‌ உயிர்‌ போன்‌ 
மது தியானம்‌. அதில்‌ மற்றவையெல்லாம்‌ அடங்கும்‌. 


வழிபடுதல்‌ 


வழிபொடு என்னுஞ்‌ சொல்‌ புதுப்புதுப்‌ பொருளை 
வழங்கு தன்மையது. அதைக்‌ காலத்துக்குரிய பொருளால்‌ 
காண்பது சிறப்பு. 

வழிபடுதல்‌ வழிபாடு. இது வெளிப்படை, யார்‌ 
வழிபடுதல்‌ ! மகன்‌ வழிபடுதல்‌. மகன்‌ தன்னை ஒழுங்கு 
படுத்திப்‌ பண்படுத்த முயல்வது தன்னை வழிப்படுத்துன 
தாகும்‌, “அப்பா, முதலில்‌ நீ வழிபடு” என்ற உலக 
வழககை நோக்குக. ஒருவன்‌ தன்னை வழிப்படுத்துவத 
வறழிபாடென்க. 

குறைபாடு 

மனிதன்‌ தன்னை வழிப்படுத்த ஏன்‌ முயலல்வேண்டும்சீ 
அவனிடத்தில்‌ குறைபாடுகள்‌ இருக்கின்றன. அல்‌ குறை 
பாடுகளைப்‌ போக்குதற்கு மனிதன்‌ தன்னை வழிப்படுத்த 
முயலல்வேண்டும்‌. 

குறைபாடுகள்‌ இருந்தால்‌ என்ன £ அவற்றை நீக்க 
மனிதன்‌ ஏன்‌ முயலல்வேண்டும்‌ 7 குறைபாடுகள்‌ மனிதனை 
மனீதனாக்கா ; அவனை விலங்காக்கும்‌, மனிதன்‌ விலங்கா 
னால்‌ நாடு காடாகுமன்றோ ? இந்நிலையை, உயர்ந்த மனிதப்‌ 
பிறவியை உயிர்‌ தாங்கத்‌ துணைநின்று, அப்பிறவியமை 
மேம்படுத்தக்‌ கருணை சொரியும்‌ இயற்கைஅன்னை வளர 
விடுவளோ ? விடாள்‌, அவள்‌ தூண்டுதலால்‌ மனிதன்‌, 

ப, 8 


94 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


தன்பாலுள்ள குறைபாடுகளை நீக்க முயல்கிறான்‌. ௮ம்‌ 
முயற்சி ஆன்மநேயத்தை வளர்ப்பதாகும்‌. 

குறைபாடுகள்‌ மனிதனிடத்தில்‌ எப்பொழுது புகுந்‌ 
தன ! எவ்வழியில்‌ புகுந்தன ? அவைகள்‌ இயற்கையா 2 
செயற்கையா ? இவ்வினாக்களுக்கு விடைபெறச்‌ சங்கரரை 
யும்‌, இராமா நுஐரையும்‌, மெய்கண்டாரையும்‌, மற்றவரை 
யும்‌ அடையுங்கள்‌. 

குறைபாடுகள்‌ மனிதனிடத்தில்‌ இருத்தல்‌ வெள்ளிடை. 
மலை. அவற்றைப்போக்க மனிதன்‌ முயல்வது அறிவுடைமை. 
இம்முயற்சிக்கு அவன்‌ ஆராய்ச்சித்துறை ஈண்ணுவதா ? 
அஅபவத்துறை நண்ணுவதா ? ஆராய்ச்சி நடந்தது ; 
நடக்கிறது ; இனியும்‌ நடக்கும்‌. ஆராய்ச்சி, இறுதியில்‌ 
அதுபவத்துறை நண்ணவே மகனை உந்தும்‌. 


அறியாமை 


குறைபாடுகள்‌ எங்கிருந்து பிறக்கின்றன ? அவற்றின்‌ 
ஊற்று எது ? எது எது என்று துருவித்‌ துருவிச்‌ சென்றால்‌ 
என்னென்னவோ கிடைக்கும்‌, இறுதியில்‌ இடைப்பது 
ஒன்று, அஃது அறியாமை. 

அறியாமை உள்ளமட்டும்‌ குறைபாடுகளின்‌ கொ திப்பு 
அடங்காது. குறைபாடுகளுக்‌ கெல்லாம்‌ ஊற்றாயுள்ள 
' அறியாமை மறைந்து தூர்தல்வேண்டும்‌, ஊற்று, கானே 
மறைந்து தூர்ந்துவிடுமா ? தானே தூர்ந்துவிடாது. அது 
தூர்ஈது அடைபடும்மட்டும்‌ குறைபாடுகள்‌ கொதித்துக்‌ 
கொதித்துப்‌ பொங்கி வழியும்‌, 


வழி 


என்ன செய்வது ? அறிவுடைய மக்களே ! சிந்தியுந! 
கள்‌. என்ன வழி புலனாகிறது ? அறியாமை, வழியைக்‌ 
காட்டுமோ ? உணர்த்துமோ ? அறியாமை அற்ற பரம்‌ 
பொருளிடகத்துச்‌ செல்வோம்‌, வழி புலனாகும்‌, 


வழிபாடூ 35 


பரம்பொருள்‌, இயற்கை உலகங்களெல்லாவற்றிலும்‌ 

கலந்து நிற்பதை எண்ணுவோமாக ; நினைப்போமாக ; 

உன்னுவோமாக ; உன்ன உன்ன வழி ஒரோவழியாதல்‌ 
புலப்படும்‌. 
கருணோ 


உயிர்சளின்‌ அறியாமையை விலக்கும்‌ பொருட்டு, 
எல்லா உலகங்களையும்‌ கடந்து நிற்கும்‌ பரம்பொருள்‌ , அவ்‌ 
வுலகங்கள்‌ எல்லாவற்றிலுங்‌ கலந்தும்‌ நிற்பதாயிற்று. 
இதுவே கருணை ! பெருங்‌ கருணை ! அளப்பருங்‌ கருணை ! 
இக்கருணையை என்னென்று வியப்பது ! என்னென்று 
புகழ்வது ? என்னென்று போற்றுவது? அதை வியந்து, 
புகழ்ந்து, போற்றிய பெரியோர்‌ பாக்களை ஓதி ஓதி 
உருகுவோமாக. 


கொடை 


இயற்கைப்‌ பரம்‌ உயிர்களின்‌ அறியாமையைப்‌ படிப்‌ 
படியே விலக்கக்‌ கருணேகூர்றெது. பரம்பொருளின்‌ கருணை 
உயிர்களுக்குப்‌ பலப்பல உடலங்களைக்‌ கொடுக்கிறது. அக்‌ 
கொடை, உயிர்களின்‌ அறியாமையை, அவ்வவ்வுட லுக்கு 
ஏற்றவாறு, அவ்வவ்வளவில்‌ ஒதுக்குகிறது. அறியாமை 
ஒதுங்க ஒதுங்க அவ்வவ்வளவில்‌ அறிவு விளக்கம்பெறும்‌. 
இவவிளக்கத்துக்கு மூலமாயிருப்பது பரத்தின்‌ அருட்‌ 
பெருங்கொடை என்பதை மறத்தலாகாது. 


பெறுதல்‌ - பெறாமை 


அருட்பெருங கொடையின்‌ துணையை அஃறிணை உலகம்‌ 
நேரே பெறுகிறது. உயர்திணை உலகம்‌ அத்துணையை 
நேரே பெரிதும்‌ பெறுவதில்லை. ஏன்‌ ? 

உயிர்களுக்கு மக்கள்‌ பிறவியில்‌ (உயர்‌ திணை உலகில்‌ ) 
“ஆறுவது அறிவு அரும்புகிறது. அவ்வறிவே பகுத்தறிவு 


36 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


என்பது. பகுத்தறிவு அரும்புதலால்‌ மக்களிடம்‌ ஒருவித 
உரிமை உணர்வு மலர்கிறது. அதனால்‌ பரம்பொருளின்‌ 
கொடை நேரே துணைபுரிவதிலலை. பகுத்தறிவு கெர்ண்‌ 
டும்‌, உரிமை உணாவுகொண்டும்‌ மகன்‌ தானே கரையேறல்‌ 
வேண்டும்‌ ; அதாவது அறியாமையீனின றும்‌ விடுதலை 
அடை கல்‌ வேண்டும்‌. 
நன்‌ றியறிதல்‌ 

மகன பரம்பொருள்‌ துணையால்‌ பலதிற உடலங்களைப்‌ 
பெற்றுப்‌ பெற்று, இப்பொழுது பமுத்தறிவுக்குரிய இப்‌ 
பிறவியை எய்தியுள்ளான. இது பரத்தின்‌ கொடை என்று 
அம்மகன்‌ உணர்ந்து, அதனிடத்து ஈன்றியறிதலுடைய 
வனாய்‌ ஈடந்தால்‌, அவன்‌ அறியாமையினின்றும்‌ விடுதலை 
அடைதல்‌ கூடும்‌. ஆனால்‌ அவன இனம்‌ ந௩ன்றியறித. 
௮டையதாய்‌ வாழ்றெதா ? இல்லை ; பெரிதும்‌ இல்லை. 
அவ்வினம்‌ நன்றியை மறந்தன்றோ வாழ்கிறது ? எங்கே 
விடுசலை ? எங்கனம்‌ விடுதலை ! 


அதுபவக்‌ கலைகள்‌ 


பரத்தின்‌ மாண்பை நன்குணர்ந்த சான்றோர்‌ சிலரால்‌ 
எழுதப்பெற்ற அநுபவக்கலைகள்‌ இருக்கின்றன. அவையும்‌ 
பரம்பொருளின்‌ அருளால்‌ பிறந்கனவே, அக்கலைகளின்‌ 
துணைகொண்டாதல்‌ பகுத்தறிவுடைய மகன்‌ பரம்பொரு 
னின்‌ கருணையை கினைக்கிருனா ? இல்லை. 


முனைப்பு 


அறியாமை, பரம்பொருளின்‌ கருணையையும்‌, சான்‌ 
றோர்‌ கலைகளையும்‌ மறைக்கிறது / மறைப்பால்‌, மகன்பால்‌: 
முனைப்பு - செருக்கு - அகங்காரம்‌ - ஆணவம்‌ - முடுஎ 
எழுந்து சீறி அடர்கிறது. “யான்‌ மனிதன்‌ ; பகுத்தறி 


வழிபாடு டர்‌] 


வுடையவன்‌ ; எல்லாம்‌ என்னால்‌ ஆகும்‌, பரம்‌ என்ன £ 
கருணை என்ன ' என்று நினைக்கும்‌ புன்மை மகனைக்‌ 
கெடுக்கிறது. * என்‌ அறியாமையை நீக்கப்‌ பரத்தின்‌ 
கருணை பொழிகிறது ' என்று மகன்‌ நினைப்பனேல்‌, அவன 
நெஞ்சம்‌ அவனை வழிப்படுத்த உறுதிகொள்ளும்‌, அக்‌ 
இிலையில வழிபாட்டின்‌ நுட்பம்‌ அவனுக்கு விளங்கும்‌, 


கொடுமைகள்‌ 


முனைப்பு இன்றா தோன்‌ தியது? மேற்று தோன நியது? 
அந்தோ ! அஃது என்று தோன்றியதோ தெரியவில்லை ! 
அதன்‌ கொடுமைகளை அறிஞர்‌ அநுபவங்கள்‌ அறை 
கின்றன ; கலைகள்‌ முழங்குகின்றன ; கதைகள்‌ கழறு 
கின்‌ றன ; வரலாறுகள்‌ வீளம்புகன் றன. 

அறிஞர்‌ அநுபவங்களும்‌ கலைகளும்‌ முனைப்பின 
கொடுமைகளை நுண்மையில்‌ தெரிவிககன்றன ; கதை 
கஞம்‌ வரலாறுகளும்‌ அக்கொடுமைகளைப்‌ பருமையில்‌ அறி 
விக்கின்‌ றன. இவ்வறிக்கையினின் றும்‌ இரண்டொன்றை 
எடுத்துக்காட்டுதல்‌ ஈநலமென்று தோன்றுகிறது, கதைகள்‌ 
கற்பனை என்று இக்காலத்தவர்க்கு விரித்துச்‌ சொல்ல 
வேண்டுவ தில்லை. 


கதைகள்‌ 


முப்புரகீ கதை, சூரன்‌ கதை, இரணியன்‌ கதை, இரா 
வணன்‌ கதை முதலியவற்றை நோக்குக. அணவத்தின்‌ 
வீறுகள்‌ தெரியவரும்‌. என்னே ! வச்சிர தேகங்கள்‌, 
அழியா வரங்கள்‌, பொன்‌ - பொருள்‌ - பெண்‌ கொள்ளை 
கள்‌, தேவர்‌ சிறைகள்‌, அடக்குமுறைகள்‌, கொலைகள்‌, 
கோரக்‌ கொலைகள்‌ / என்னே ! என்னே / இவை யாவும்‌ 
ஆணவத்தின்‌ பரிணாமங்கள்‌, இவையெல்லாம்‌ என்ன 
ஆயின 7 நிலையாக நின்றனவா 7 


29 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 
வரலாறுகள்‌ 
கற்பனைக்‌ கதைகள்‌ கடக்க, ௩டந்த வரலாறுகள்‌ ஈம்‌ 
முன்னே நிற்கின்றன. பெறிய அலெக்ஸாண்டர்‌, நெப்‌ 
போலியன்‌, கெய்ஸர்‌, ஹிட்லர்‌ முதலியோர்‌* உலகையே 
ஒரு குடைககழ்‌ ஆளவேண்டும்‌ என்ற ஆசையால்‌ விழுங்‌ 
கப்பெற்றவர்‌. அவர்தம்‌ ஆசை - பேராசை - என்ன 
ஆயிற்று ? 
அணுகுண்டு 
ஜப்பானுக்கும்‌ அமெரிக்காவுககும்‌ ஆணவச்‌ சண்டை 
மூண்டது. ஜப்பான்‌ வெற்றிமேல்‌ வெற்றி பெற்றது, அது 
கண்டு அமெரிக்கா என்ன செய்தது? ஜப்பானில்‌ சில 
இடங்களில்‌ மூர்க்க அணுகுண்டை வீசியது. அவ்விடங்‌ 
கள்‌ நாசமாயின, அங்கே பசும்புல்‌ தலைகாட்டவும்‌ எத்‌ துணை 
ஆண்டுகள்‌ ஆகுமோ ? இக கோரக்‌ கொலையைப்‌ பிரிட்ட 
னும்‌ ஆதரித்தது ! 
ஆணவ அரசு 
மனிதனது ஆறாவது அறிவென்னும்‌ பகுத்தறிவும்‌, 
உரிமை உணர்வும்‌ என்னென்னவோ செய்கின்றன 7 
அணுகுண்டில்‌ அறிவைச்‌ செலுத்தியுள்ள மனிதன்‌, 
பகுத்தறிவை - உரிமை உணர்வை - என்று நல்வழிப்‌ 


* இனைத்தனையோர்‌ பொறையிலா உயிர்போக கூட்டைப்‌ 
பொருளென்று மிகஉன்னி மதியால்‌ இர்த 
அனைத்துலதம்‌ ஆளலாம்‌ என்று பேசும்‌ 
'ஆங்காரந்‌ தவி தேஞ்சே அமரர்க்‌ காக 
முனை த்‌அவரு மதில்மூன்னும்‌ பொன்ற அன்று 
மூடுகியவெஞ்‌ சிலைவளைத்‌ அச்‌ செந்தி மூழ்க 
நினை ததபெருங்‌ கருணையன்கெய்த்‌ தானம்‌ என்று 
நினையுமா நினைந்தக்கால்‌ உய்ய லாமே, 
ணை 11111 


வழிபாடு 39 


படுத்தப்‌ போகிறான்‌ 2 அணுகுண்டு என்றதும்‌, அச்சம்‌ - 
நடுக்கம்‌ - கலக்கம்‌ முதலியன தோன்றுகின்றன ; தோன்றி 
யும்‌ மனிதக்குலம்‌ நல்லறிவு பெறவில்லை ; ஆணவத்தின்‌ 
அரசே அரசு / அதுவே வெற்றி பெறுகிறது / இவவரசு 
இந்நாளில்‌ வீடுதோறும்‌, தெருவுதோறும்‌, ஊர்தோறும்‌, 
நாடுதோறும்‌, உலக முழுவதும்‌ நுழைந்து நுழைந்து தன 
னாட்சி நடத்துகிறது. 
விளா வ 

இவவாட்சியின்‌ விளைவு என்ன 7 எங்கும்‌ எங்கும்‌ 
பசி பட்டினி - மரணம்‌ ; எங்கும்‌ எங்கும்‌ கொள்ளை - 
கொலை - குழப்பம்‌; எங்கும்‌ எங்கும்‌ துப்பாக்கி - 
பீரங்கி - குண்டு; எங்கணும்‌ எங்கணும்‌ மேடை - 
பேச்சு - நஞ்ச ; எங்கணும்‌ எங்கணும்‌ தேர்தல்‌ பேய்‌ - 
சட்ட பூதம்‌ - அடக்குமுறை அரக்கன்‌ ; எங்கணும்‌ எங்க 
ணும்‌ பதவி அசை - பட்ட அவல்‌ - தலைமை வெறி, 
எல்லாரும்‌ தலைவர்‌ ஆகவே விரைகிறார்‌ ; முனைகிறோ ; 
அதை நிறைவேற்றிக்கொள்ள இழிதுறைகளில்‌ இறங்கு 
கருர்‌. தொண்டராக விரும்புவோர்‌ அரியராயினர்‌. 
ஆட்சிமிறை என்னென்னவோ பெயரால்‌ மாறுகிறது. 
அதனால்‌ மக்களின்‌ மனோநிலை மாறவில்லை ; பதவி 
பட்ட அதிகாரப்பித்து மாறவில்லை ; தொண்டுப்‌ பித்து 
ஏறவில்லை. 

நிலையாமை 


பட்டம்‌, பதவி, அதிகாரம்‌ முதலியவற்றைக்‌ குறை 
கூறுவது நிலையாமையை வலியுறுத்‌ துவதாகும்‌ என்று சிலா 
நினைக்கலாம்‌, அறிஞரால்‌ நிலையாமையும்‌ வலியுறுத்தப்பட்‌ 
டிருக்கிறது ; நிலையும்‌ வலியுறுத்தப்பட்டிருக கிறது. இரண்‌ 
டும்‌ வாழ்க்கைக்குத்‌ தேவைபோலும்‌ ! வாழ்க்கைக்குச்‌ 
இற்ிலபோது நிலையாமை தேவையாகும்‌ ; சிற்சிலபோது 
நிலை தேவையாகும்‌, 


40 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


யான்‌ அறிந்த ஒரு குடும்பத்தில்‌ பிறந்த ஒரு பெண்‌ 
மணி பட்டினத்தார்‌ அருளிய நிலையாமைப்‌ பாடல்களை 
இழித்துப்‌ பேசுவதை ஒரு பெரும்பணியாகக்‌ கொண்டிருந்‌ 
தனர்‌. அவர்க்கு ஒரு குழந்தை பிறந்தது, சில ஆண்டு 
வளர்ந்து அக்குழந்தை இறந்தது. சகோதரியார்க்கு விளைந்த 
துயரம்‌ அளப்பரியதாயிற்று. அவ்வேளையில்‌ அவர்க்குப்‌ 
பட்டினத்தார்‌ பாடல்கள்‌ அறுதலளிக்கனவாம்‌. இதை 
என்‌ தலைமையில அசசகோதரியார்‌ ஓரிடத்தில்‌ பேசியபோது 
வெளியிட்டனர்‌. 
வாழ்க்கையில்‌ ஈடுபட்டு இன்பதுன்பங்களை அநுபவித்‌ 
தோர்‌ மொழிகள்‌ கொள்ளத்தக்கன. அவை கல்வி 
காட்டும்‌ ; சில உண்மைகளையும்‌ புலப்படுத்தும்‌. வாழ்க்கை 
யில்‌ ஈடுபடாதார்‌ கூற்று, சிலசமயம்‌ அவரையுங்‌ கெடுக்‌ 
கும்‌ ; ஊரையுங்‌ கெடுக்கும்‌, ஏட்டுச்‌ சுரைக்காய்‌ கறிக்கு 
உதவுமோ ? 
உலகப்‌ பழுது 
உலகம்‌ போராட்டங்களால்‌ அலுத்துவிட்டது ; 
உலுத்துவிட்டது, அதன்‌ அரண்களும்‌ பரண்களும்‌ இடிஈ.து 
முறிந்து வீழ்கின்‌ றன ; கூரைகள்‌ அசைகின்றன ; கட்டுக்‌ 
கோப்புக்கள்‌ தளர்கின்றன, பலவழியில்‌ உலக நிலையம்‌ 
பமழதிபட்டது. அது புதுக்கப்பெறல்‌ வேண்டும்‌. 
புதுக்கல்‌ 
எப்படிப்‌ புதுக்குவது ? சமதர்மத்தால்‌ புதுக்கலாம்‌ 
ஏன்ற பேச்சு உலக முழுவதும்‌ பரவிவருகிறது. இதற்கு 
யான்‌ மாறுபட்ட கருத்துடையவனல்லன்‌. சமதர்மம்‌ 
எனக்கு உடன்பாடு. 
சமதர்மம்‌ 
சமதர்மம்‌ எத்துணையோ வழியில்‌ - வகையில்‌ - முறை 
வில்‌ - பேசப்படுகிறது. எதைக்‌ கொள்வது 7 மார்க்ஸியத்தை 


வழிபாடு 4] 


அடிப்படையாக்கொண்ட சமதர்மமே கொள்ளற்பாலது 
என்று பலர்‌ கருதுகின்றனர்‌. மார்க்ஸியம்‌ மட்டும்‌ போதா 
தென்பதும்‌, அதனுடன்‌ காந்தியமும்‌ கலக்கவேண்டுமென்ப 
தும்‌ எனது உள்ளக்கிடக்கை, 


உலகமும்‌ தெய்வமும்‌ 


மார்கீஸியத்தின்‌ அடியில்‌ வெறும்‌ உலகாயதம்‌ உருள்‌ 
கிறது, காந்தியத்தின்‌ அடியில்‌ அழியாத்‌ தெய்விகம்‌ 
பொலிகிறது. இரண்டும்‌ கலந்த ஒன்றே வாழ்க்கையை 
ஈன்முறையில்‌ வளர்க்க வல்லதென்று யான்‌ எண்ணு 
கிறேன்‌. 


தர்மம்‌ 


உலகமும்‌ தெய்வமும்‌ கலந்த வாழ்க்கையினின றும்‌ 
உதிப்பது தாமம்‌. இத்தர்மம்‌ இந்திய முனிவரரால்‌ காணப்‌ 
பெற்றது. இஃது இந்தியாவின்‌ விழுமிய செல்வம்‌. அச்‌ 
செல்வத்தை இந்தியா இப்பொழுது இழந்து வாடுஇிறது. 
அதனால்‌ உலகமும்‌ வதைகிறது. மீண்டும்‌ இந்தியா தன்‌ 
'செல்வத்தைப்‌ பெறுமாயின்‌ அது ஈலமுறும்‌ ; உலகுக்கும்‌ 
கலம்‌ புரியும்‌. 

தாமம்‌ எது 2 சமதர்மம்‌ எது? இரண்டும்‌ ஒன்றே, 
விளக்கத்தின்‌ பொருட்டுத்‌ தர்மம்‌, சமதர்மம்‌ என்று 
வழங்கப்படுகிறது. யான்‌ விரும்பும்‌ சமதர்மம்‌ சடமும்‌ 
பரமும்‌ (matter and spirit) கலந்த ஒன்றிலிருந்து 
எழுவது எனறு பல ஆண்டிகளாக யான சொல்லி வரு 
கிறேன்‌. தர்ம வளர்ச்சிக்கு இரண்டும்‌ கலந்த வாழ்க்கை 
“தேவை, 


வழிபாடு 


பழைய உலகைப்‌ புதுக்கும்‌ ஆற்றல்‌ சமதர்மத்துக்கு 
உண்டு என்று பேசுவதாலமட்டும்‌ - எழுதுவதால்மட்டும்‌ - 


42 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


பயன்‌ விளையாது. பேச்சும்‌ எழுத்தும்‌ செயலாதல்‌ வேண்‌ 
டும்‌, செயலுக்குக்‌ குண்டு வேண்டுவதில்லை ; போர்‌ 
வேண்டுவதில்லை. ஈமூர்க்கமின றிச்‌ சமதர்மத்தை வளர்க்க 
லாம்‌. வழி என்ன 7 சில கூறுதல்‌ கூடும்‌. அச்‌ சிலவற்றுள்‌ 
சிறந்த ஒன்றை இங்கே எடுத்துக்காட்ட என்‌ மனம்‌ விழை 
கிறது. அதை எண்ணும்போதே என்‌ மனம்‌ குளிர்கிறது. 
அஃது எது? அது வழிபாடு. வழிபாட்டால்‌ தோன்றிநின்று 
வளரும்‌ சமதர்மமே சன்மார்க்கத்தை ஒம்பவல்லதாகும்‌. 


மூர்க்கம்‌ 


சமதர்மத்துக்கு மனிதன்‌ முதல்முதல்‌ தன்னை ஒழுங்கு 
படுத்தல்‌ வேண்டும்‌ ; பண்படுத்தல்‌ வேண்டும்‌ ; வழிப்‌ 
படுத்தல்‌ வேணடும்‌. அதனால்‌ சமதர்மம்‌ ஆக்கமுறும்‌, அத்‌ 
தர்மம்‌ சன்மார்க்கத்தை நிலைபெறுத்தும்‌. பிற அதை நிலை 
பெறுத்தல்‌ அரிது. இக்காலச்‌ சமதர்மிகள்‌ என்று சொல்லப்‌ 
படுஞ்‌ சிலரிடை மூர்க்கம்‌ - இரத்தம்‌ சிந்தல்‌ - கருத்து 
வேற்றுமையைக்‌ கொல்லல்‌-முதலிய கொடுமைகள்‌ செறிந்‌ 
திருத்தல்‌ கண் கூடு, மூர்க்கத்தாலும்‌ கொலையாலும்‌ எழும்‌ 
சமதர்மம்‌ மூர்ககத்தையும்‌ கொலையையும்‌ வளாத்தல்‌ 
இயற்கை. வழிபாட்டால்‌ பண்பட்ட மக்கள்‌ முயற்சியி 
னின்றும்‌ சமதர்மம்‌ எழுவது சிறப்பு. அதனால்‌ மூர்க்கமும்‌ 
கொலையும்‌ குன்றும்‌. 


வழிபாட்டு விதம்‌ 


மணிதனிடத்துள்ள குறைபாடுகளைப்‌ போக்க 
வல்லது வழிபாடு. அவவழிபாடு பலவிதம்‌, அவை 
இயற்கைககூறுகள்‌ வழிபாடு, அவற்றின்‌ படங்களாகயெ 
காவியஓவிய வழிபாடு, உயிர்‌ வழிபாடு முதலியன, 
இவையெல்லாம்‌ இயற்கை வழிபாட்டில்‌ அடங்கும்‌. 
இயற்கை, பரம்பொருளின்‌ உடல்‌ ; பரம்பொருள்‌ உயிர்‌. 
உடற்கருவி கொண்டே உயிருண்மை காண்டல்வேண்டும்‌. 


வழிபாடு 43 


இயற்கைஉடலை வழிபட்டால்‌, அஃது உயிராகிய பரத்தில்‌ 
சேரும்‌, 


வாதப்‌ போர்‌ 


உலகில்‌ சில இடங்களில்‌ இயற்கையை வழிபடுவோர்க 
கும்‌ பரத்தை வழிபடுவோக்கும்‌ வாதப்போர்‌ நிகழ்கிறது. 
இயற்கை வழிபாடு காஸ்திகமாம்‌ ! பரவழிபாடு ஆஸ்திக 
மாம்‌ ! இது போலி வாதம்‌ ; பொருளற்ற வாதம்‌. உண்மை 
வழிபாடு நாஸ்திக ஆஸ்திகங்களைக்‌ கடந்தது. 

பலதிற வழிபாடுகளை ஈண்டுப்‌ பரப்பவேண்டுவதிலலை, 
சிலவற்றைச்‌ சிறககவைத்தல்‌ சாலும்‌. 


உடல்‌ 


முதல்‌ முதல்‌ உடல்மீது என்‌ கருத்துச்‌ செல்கிறது. 
உடல்‌ என்னுடன்‌ இருப்பது ; பிரியாது இருப்பது. முதல்‌ 
முதல்‌ அதன்மீது கருத்துச்‌ செல்வது இயல்பு. என்‌ உடலை 
இங்கே முன்னிலைச்‌ சுட்டாகவே குறிப்பிட்டேன்‌, என்‌ 
உள்ளத்தில்‌ எல்லா உடலங்களும்‌ திரண்டு நிற்கின்றன. 
பொதுவாக இங்கே உடல்‌ என்கிறேன்‌. 

உடலை ஓம்புவதும்‌ ஒருவித வழிபாடு என்று எனது 
அறிவு எனக்கு உணர்த்துகிறது. எவ்வகை வழிபாட்டுக்‌ 
கும்‌ உடல்‌ இன்றியமையாததன்றோ ? வழிபாட்டுக்கு மட்‌ 
டுமா? மற்றும்‌ பலவற்றிற்கும்‌ உடல்‌ இன்றியமையாதது. 
உடலின்‌ இன்றியமையாமையை விரிக்கப்புகுந்தால்‌ ௮ஃ 
தொரு தனி நூலாகும்‌. உடல்‌ உரம்‌ இல்லாதவன்‌ வாழ்க்கை 
எதற்குப்‌ பயன்படும்‌ ? அவன்‌, வாழ்க்கைஇன்பத்தை 
இறந்த பாவியேயாவன்‌. பரத்தின்‌ உண்மையை உணர்தந்‌ 
கென்று, அது கொடுத்த வாழ்க்கையைப்‌ பாழ்படுத்தின 
வனை என்னென்று கூறலாம்‌ £ அவனைப்‌ பாவி எனறும்‌ 
கூறலாம்‌ ; பீற என்றும்‌ கூறலாம்‌. 


44 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


உடம்பினை முன்னம்‌ இழுக்கென்‌ றிருந்தேன்‌ 
உடம்பினுக்‌ குள்ளே உறுபொருள்‌ கண்டேன்‌ 
உடம்புளே உத்தமன்‌ கோயில்கொண்‌ டானென்று 


உடம்பினை யானிரும்‌ தோம்புகின்‌ றேனே 


என்று திருமூலர்‌ அருளியுள்ளனர்‌. அதில்‌, உடற்கண்‌ 
பரம்பொருள்‌ கோயில்கொண்டிருத்தல்‌ பொவிதருகிறது. 
அப்பொலிவு சிந்தனைக்கு உரியது. 
சத்துக்கள்‌ 

நோய்‌ அணுகாதவாறும்‌, ஈரை திரை மூப்பு நண்ணாத 
வாறும்‌ உடலைப்‌ பேணவேண்டுவது மக்கள்‌ கடமை, 
உடல்‌ பலதிறச்‌ சத்துக்களால்‌ ஆக்கப்பட்டது. அவற்றுள்‌ 
பொன்‌, வெள்ளி, செம்பு, இரும்பு முதலிய உலேரகச்‌ சத்‌ 
துக்கள்‌ சிறந்தன. இவை குன்‌ றக்‌ குன்ற உடல்‌ தளர்ச்சி 
யுறும்‌, தளர்ச்சியால்‌ நோய்கள்‌ பெருகும்‌. சத்துக்கள்‌ 
குன்றாதவாறு அவற்றைக்‌ காத்தல்‌ அரிது. வாழ்க்கையில்‌ 
எங்ஙனமாயினும்‌ அவை குன்றுதல்‌ நேரும்‌, ௮௪ சத்துக்‌ 
களுக்கு ஈடுசெய்வது நல்லது. 

உடல்‌ தளர்ச்சியுருகவாறு அதை ஓம்புகற்கென்று 
ஞாயிறு ஒளியைப்‌ பொழிகிறது. அதில்‌ பலவகைச்‌ சத்‌ 
அக்கள்‌ இருக்கின்றன, பொன்‌, வெள்ளி, செம்பு, இரும்பு 
முதலிய உலோகச்‌ சத்துக்களும்‌ இருக்கின்றன, இச்‌ 
சத்துக்களை உடலில்‌ இறங்கச்‌ செய்தால்‌, அவை, இழந்த 
சத்துக்களுக்கு ஈடு செய்யும்‌, அதனால்‌ உடல்வளம்‌ குறை 
யாதவாறு காத்தல்கூடும்‌. இவவித்தை பெரியது ; மிகப்‌ 
பெரியது, 

செத்த வித்தை 

சூரியச்‌ சத்துக்களை உடலில்‌ இறக்கச்‌ சில பயிற்சிகள்‌ 
முனனோரால்‌ காணப்பெற்றன. அவை முற்றும்‌ இப்‌ 
பொழுது நிலவுனெறனவா £ இல்லை. அவை எங்கே 


வழிபாடூ 45 


போயின £2 இன்றும்‌ அப்பயிற்சிகளில்‌ சிலவற்றைத்‌ 
தெரிந்தவர்‌ இருக்கின்றனர்‌. இருந்தும்‌ என்ன பயன்‌? தமக்‌ 
குத்‌ தெரிந்ததை அவர்‌ பிறர்க்குச்‌ சொல்வதில்லை. அவர்‌ 
இருப்பிடமும்‌ பலர்க்குத்‌ தெரிவதில்லை, அவர்‌ எதையும்‌. 
சொல்லமாட்டார்‌. அவரை என்னென்று கூறலாம்‌ 2 
கொலைஞர்‌ - கொலைஞர்‌ - என்று கூறாது வேறென்ன கூறு 
வது ? இர்காளில்‌ வளர்ச்சியுற்று வரும்‌ விஞ்ஞானம்‌, 
செத்த வித்தையை என்றாதல்‌ உயிர்ப்பித்தே இரும்‌, 


பயிற்சி முறைகள்‌ 


காலையில்‌ எழுதல்‌, கடன்களை முடித்தல்‌, காற்றில்‌ 
உலவல்‌; ஞாயி ற்றொளியில்‌ மூழ்கல்‌, நீரில்‌ ஆடல்‌, ஜெபம்‌ 
செய்தல்‌, பொருந்திய உணவருந்தல்‌, ஈற்றொயில்‌ புரிதல்‌, 
காவிய ஓவியங்களோடு உறவுகொள்ளல்‌, ஆடல்‌ பாடல்‌ 
களில்‌ ஈடுபடல்‌, வேளையில்‌ உறங்க எழல்‌ முதலியன உடலை 
நன்முறையில்‌ ஓம்பும்‌, மலச்சிக்கல்‌ உறுதவாறு காப்பதும்‌. 
உடலை வழிபடுவதாகும்‌, 


பிற உடலங்கள்‌ 


தன உடலைமட்டும்‌ ஓம்புதல்‌ போதாது. அது தன்னல: 
மாகும்‌, பிற உடலங்களை ஓம்புவது தன்‌ உடலையும்‌ ஓம்புவ: 
தாகும்‌. பிற உடலங்கட்கு எக்காரணம்பற்றியும்‌ ஊறு 
செய்தலாகாது. அது தன்னுடலுக்கு ஊறு செய்வதாக. 
முடியும்‌. 


கூக்குரனும்‌ பதிலும்‌ 


சில ஆட்சிகளில்‌ ஏழைமக்கள்‌ கூட்டம்‌, திரண்டு 
பெருகும்‌. அக்கூட்டம்‌ பசியால்‌ வாடி வதையும்‌ ; வதை, 
அதைப்‌ போதிய உணவுபெற முடுக்கும்‌ ; அதிக ஊதியம்‌ 
கேட்கத்‌ தூண்டும்‌ ; கூக்குரல்‌ எழுப்பும்‌, என்ன பதில்‌ ?: 
பதிலா ? பதிலைப்‌ பாருங்கள்‌ ! ஏழைமக்கள்‌ உடலங்களை த்‌. 


40 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


தடிகள்‌ தாக்கும்‌ ; துப்பாக்கிகள்‌ சுடும்‌ ; கொடுஞ்‌ சட்டங 
கள்‌ சிறைக்கோட்டங்களில்‌ தள்ளும்‌. இந்நாளில்‌ பெண்‌ 
மணிகளையும்‌ தடிகளும்‌, துப்பாக்கெளும்‌, சிறைககோட்‌ 
ங்களும்‌ விடுவதில்லை, அவர்களின்‌ முத்துப்பல்லும்‌, பவள 
வாயும்‌, நிலக்கண்ணும்‌, தாமரை முகமும்‌ சாடப்படும்‌, 
கண்ணீர்ப்புகை அவர்தம்‌ முகத்தைப்‌ பாழ்படுத்தும்‌, 

இரத்த ஆற்றில்‌ உடலங்கள்‌ 

கோரப்போர்களில்‌ ஆயிரம்‌ ஆயிரம்‌ உடலங்கள்‌ சாய 

இன்றன. இரத்த ஆறுகளில்‌ அவைகள்‌ மிதக்கின்றன ! 
மிதந்து ஓடுகின்றன ! பரம்பொருளின்‌ கோயில்களைச்‌ 
சாய்ப்பதற்கென்று துப்பாக்கி, பீரங்கி, குண்டு முதலிய 
கொலைக்கருவிகள்‌ வடிக்கப்படுனெ றன, 

வறுமையும்‌ அறியாமையும்‌ 

பரத்தின்‌ கோயில்‌ வழிபாடு, கேடுற்றுக கிடக்கும்‌ 

காலத்தை நாம்‌ காண்கிறோம்‌. மக்கள்‌ மனம்‌ திரும்புமோ £2 
திரும்பும்‌. இதற்கு வழிபாடு தேவை, வழிபாடு பெருகினால்‌ 
உடல்வதை தானே அருகும்‌. இவ்வழிபாட்டுக்கு உடலம்‌ 
பரத்தின்‌ கோயில்‌ என்னும்‌ உணர்வு விளக்கம்‌ பெறல்‌ 
வேண்டும்‌. இவ்விளக்கம்‌ வறுமையும்‌ அறியாமையும்‌ 
மலியும்‌ இடங்களில்‌ உறுதல்‌ அரிது. ஆதலின்‌, வறுமையை 
யும்‌ அறியாமையையும்‌ ஒழிக்க முயல்வது உடலோம்பலுக்‌ 
குரிய முதல்‌ வழிபாடென்று தெளிக. 

சதேவைக்குமேல்‌ 


வறுமையும்‌ அறியாமையும்‌ மலிவதற்குக்‌ காரணம்‌ 
என்னை 2 காரணங்கள்‌ பலபடக்‌ கூறலாம்‌. தலையாய 
ஒன்றை ஈண்டு நினைவூட்டுகிறேன்‌. அது தேவைக்கு 
மேல்‌ பொருளீட்டிக்‌ களியாட்டயர ஆசைப்படுதல்‌. இவ்‌ 
-வாசை ஒரு கூட்டத்தை வறுமையில்‌ - அறியாமையில்‌ - 
அழுத்துகிறது, தேவைக்குமேல்‌ பொருள்‌ சேர்த்தல்‌ 


வழீபாடூ 47 


அஹிம்சைக்கு மாறுபாடு என்று விருஷபதேவர்‌ அறி 
வுறுத்தியதை எண்டு வலியுறுத்துகிமீறன்‌. தேவையளவில்‌ 
ற்கும்‌ தர்ம வாழ்க்கை உடலை ஈன்முறையில்‌ ஓம்பும்‌ ; 
எவவுட லுக்கும்‌ கேடு சூமாது. 


இல்வாழ்க்கை 


ஒருவன்‌ தன்னை வழிப்படுத்தவும்‌, ஒருத்தி தன்னை 
வ்மிப்படுத்தவும்‌ தனித்தனியே வாழாது சேர்ந்து வாழ்தல்‌ 
வேண்டும்‌. இவ்வாழ்க்கை உடல்நலனைக்‌ காக்கும்‌; வளர்க்‌ 
கும்‌. இல்வாழ்க்கையில்‌ பிள்ளைப்பேறென்னும்‌ பெரும்‌ 
பேறு உறுதலால்‌, அஃது அன்புப்‌ பெருக்குக்கும்‌, 
பொறுமை தியாகம்‌ - தொண்டு முதலியன ஓங்குதற்கும்‌ 
அணை புரியும்‌. அதனால்‌ நல்ல குடும்பம்‌ அமையும்‌. குடும்பம்‌ 
ஒரு கோயில்‌. ஓவ்வொரு குடும்பமும்‌ அன்புக்‌ கோயிலா 
னால்‌, உலகம்‌ அமைஇவண்ண மாகுமன்றோ? இல்வாழ்க்கை 
என்னும்‌ புனித வாழ்க்கையில்‌ தலைப்படுவது வழிபாட்‌ 
டுக்குக்‌ கால்கொள்வ தென்க, இதுபற்றிப்‌ * பெண்ணின்‌ 
பெருமை அல்லது வாழ்க்கைத்‌ துணை * என்றொரு தனிநூல்‌ 
யாத்துள்ளேன்‌, விளக்கம்‌ அதிற்‌ காண்க. 


இயற்கை யுலகம்‌ 


இயற்கை யுலக வழிபாடு என்‌ நெஞ்சில்‌ நுழைகிறது. 
அவ்வழிபாடு சிறந்தது ; சாலச்‌ சிறந்தது. இயற்கை உலகம்‌ 
ஒன்றா 2? இரண்டா 2? கோடி கோடி. அவற்றையெல்லாம்‌ 
சேர்த்துக்‌ தியானித்தல்‌ தொடக்கத்தில்‌ இயலாது. அவை 
யாவும்‌ காம ரூப அகல நீளங்‌ கொண்டனவே ; எல்லை 
யுடையனவே. ஆனாலும்‌, அவை சிறிய மனத்தில்‌ தொடக்‌ 
கத்தில்‌ அடங்குதல்‌ அருமை. அவ்வருமையைப்‌ போக்க 
இயற்கைக்‌ கூறுகளை அடைதல்‌ நல்லது. முன்னர்ப்‌ 
பொருளின்‌ தலைப்பின்கழ்ச்‌ சில குறிப்பிட்டுள்ளேன்‌. 
அவை நேயர்கள்‌ நினைவிலிருக்கும்‌. 


46 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


இயற்கைக்‌ கூறுகள்‌ 
கடல்‌, வயல்‌, காடு, மலை, உடுக்கள்‌, திங்கள்‌, ஞாயிறு 
முதலிய இயற்கைக்கூறுகளை த்‌ தியானித்தல்‌ எளிது. இவை 
தியான த்துக்குப்‌ பொருந்திய கொழுகொம்புகள்‌, மயில்‌, 
குயில்‌, வானம்பாடி, வண்டு, மான்‌, ஆன்‌, கன்று, ஆறு 
முதலியனவும்‌ தியானத்தை எளிதில்‌ கூட்டும்‌, எவரெவா்‌ 
மனம்‌, எந்த எந்த இயற்கைக்‌ கூற்றில்‌ செல்கிறதா, 
அவரவர்‌; அதை அதைத்‌ தியானிக்கலாம்‌. தியானத்தின்‌ 
விளைவு ஒன்றேயாகும்‌. தொடக்கத்தில்‌ தோற்றமுறும்‌ 
வேறுபாடுகள்‌ பின்னே மறைந்து மறைந்து ஒன்றாதலை 
அநுபவத்தில்‌ காணலாம்‌, 
சூரிய தியானம்‌ 
இயற்கைக்‌ கூறுகளில்‌ சிறந்தது ஞாயிறு, ஞாயிற்றின்‌ 
சிறப்பு மெய்ஞ்ஞானிகளாலும்‌ போற்றப்படுகிறது ; விஞ்‌ 
ஞானிகளாலும்‌ போற்றப்படுகிறது. சூரிய தியானம்‌ 
மிக மிக, அதில்‌ மற்ற இயற்கைக்‌ கூறுகளைத்‌ தியானிக்‌ 
கும்‌ பயன்களெலலாம்‌ விளையும்‌ ; ஓன்றும்‌, சூரிய இய௱ 
னம்‌ இயற்கை உலகங்க ளெல்லாவற்றையும்‌ கடச்கவும்‌ 
துணைபுரியும்‌ ; கடந்தால்‌ தியானமும்‌, இயானிக்கப்படுவ 
தும்‌, பிறவும்‌ மறையும்‌, இவ்வாறு துணைபுரியும்‌ பண்பு 
தியானத்துக்கு உண்டு. 
காவியம்‌ 
காவிய வழிபாட்டைச்‌ சிறிது கருத்தில்‌ இருத்துவோம்‌. 
காவியம்‌ ஒரு கோயில்‌. அக்கோயில்‌ கல்லால்‌, மண்ணால்‌, 
சுவரால்‌, இன்ன பிறவற்றால்‌ ஆக்கப்படுவதன்‌ று, அஃது 
எழுத்தால்‌, சொல்லால்‌, அசையால்‌, £ீரால்‌, இன்ன பிற 
வற்றால்‌ ஆக்கப்படுவது. 


வடிவங்கள்‌ 


காவியத்துக்கு எழுத்து அடிப்படை. எழுத்துக்கள்‌ 
உருவங்கள்‌ ; வரிவடிவங்கள்‌. இவை இல்லையேல்‌ நுண்‌ 


வழிபாடு 49 


ணிய கருத்துக்கள்‌ வெளிவந்து உலகை நடாத்தல்‌ இயலாது. 
கருத்துக்கள்‌ வெளிவருதற்கு எழுத்துக்கள்‌ முதனமை 
என்பது கருதப்படல்‌ வேண்டும்‌. எழுத்து இன்னதென்று 
உணராத ஒருவன்‌, “என்ன, கருமையின்‌ சுழிகளையும்‌ 
கோடுகளையும்‌ ற்ல்களையும்‌ மக்கள்‌ கட்டி அழுறொர்களே!' 
என்று எள்ளுவன்‌. இவனும்‌, ஓவிய நுட்பம்‌ தேறாது, 
அதைக்‌ சல்‌, மண்‌, செம்பு என்று சொல்வோனும்‌ அண்ணன 
தம்பிகளே யாவர்‌. நுண்ணிய கருத்து விளககத்துககுப்‌ 
பருவடிவங்கள்‌ இன்றியமையாதன, நுண்ணிய மனத்‌ 
துக்குப்‌ பருஉடல்‌ அரணாக நிற்றலை விளக்கிக்‌ காட்ட 
வேண்டுவதில்லை. 


கோயில்‌ 


உலகில்‌ காவியம்‌ என்னும்‌ பெயரால்‌ பல சுவடிகள்‌ 
நடமாடுனெறன. அவை காற்றில்‌ பறக்கும்‌ வெற்றேடு 
கள்‌. கோயில்கள்‌ என்று போற்றப்படும்‌ காவியங்களாக 
அமைந்தவை இலவே, காவியக்‌ கோயில்கள்‌ எம்மொரரியி 
லும்‌ அமையலாம்‌ ; எவ்வழியிலும்‌ அமையலாம்‌, அதற்‌ 
குக்‌ கட்டுப்பாடு இல்லை, வால்மீகி, சங்கரர்‌, காளிதாசன்‌, 
ஷேக்ஸ்பியர்‌, ஷெல்லி, நக்கீரர்‌, இளங்கோ, திருஞான 
சம்பந்தர்‌, ஆண்டாள்‌ முதலியோர்‌ எடுத்த கோயில்கள்‌ 
இயானத்துக்‌ குரியன. 


பயண்‌ 


சான்றோர்‌ காவியம்‌, மனஅலையை - எரியை - ஓடுக்‌ . 
கும்‌ ; தணிக்கும்‌. அஃது அமைதியை நிலைபெறுத்தும்‌. 
காவியப்‌ பணி இவ்வளவில்‌ நின்றுவீடுவதில்லை. அதன்‌ 
எல்லை பெரிது. அது குடிமையைக காக்கும்‌; ஊரை 
ஒழுங்குபடுத்தும்‌ ; நாட்டைப்‌ பண்படுத்தும்‌ ; உலகை 
வழிப்படுத்தும்‌, 

ப. 4 


50 பரம்போருள்‌ அல்லது -வாழ்க்கை வழி 

ரங்கம்‌ 

காவியத்தைச சுரங்கம்‌ என்றும்‌ சொல்லலாம்‌. அது 

பெருஞ்‌ சுரங்கம்‌ ; வற்றாச்‌ சுரங்கம்‌ ; இயற்கைச்‌ செல்‌ 
வத்தை வாரி வாரி வழங்கும்‌ வளமைச்‌ சுரங்கம்‌. காவியத்‌ 
தில்‌ ஈடுபட்டவாக்கு, அது சுரங்கம்‌ - வற்ழுச்‌ சுரங்கம்‌ 
என்பது ஈனி விளங்கும்‌. 

பஞ்ச காலம்‌ 


காவிய ஈடுபாடு பெருகுவது வாழ்க்கைக்கு ஈலம்‌ பயக 
கும்‌. அவ்வீடுபாடு சருங்கன்‌ எனன பயக்கும்‌ £ அதைச்‌ 
சொல்லலும்‌ வேண்டுமோ 2 இந்நாளில்‌ காவியம்‌ பல 
இடங்களில்‌ கதையாகக்‌ கருதப்படுகிறது. இதைப்‌ பஞ்ச 
காலமென்று சொல்லலாம்‌. 


கதைகள்‌ 


இக்காலத்தில்‌ கதைகள்‌, வெறுங்கதைகள்‌, வெறிக்‌ 
கதைகள்‌, களிக்கதைகள்‌ முதலிய சிறுமைக்‌ கதைகள்‌ 
பெருக்கெடுத்துள்ளன. அவை புறமனத்தை ஓரளவிலாதல்‌ 
அடங்கச்‌ செய்யுமோ 2 பின்னை என்ன செய்யும்‌ ? அக்‌ 
கதைகள்‌ ஓடும்‌ மனத்தை ஓடவே துரத்தும்‌ ; ஆடும்‌ 
மனத்தை ஆடவே கடவும்‌ ; அலையும்‌ மனத்தை அலையவே 
ஏவும்‌. ஓடும்‌ மனம்‌ - ஆடும்‌ மனம்‌ - அலையும்‌ மனம்‌-வாளா 
இடக்குமோ அம்மனம்‌ குரங்காய்‌, மாக்களாய்‌, களிக்‌ 
கூட்டமாய்‌, கொடுங்கோலாய்‌, சட்டமாய்‌, குண்டாய்‌, 
போராய்‌, பெரும்போர்‌ ஆகுமன்றோ ? 


கோர உலகம்‌ 


இக கொடிய கதைஉலகுடன்‌ மற்றுமொரு கோர 
உலகம்‌ உறவுகொண்டுள்ளது. இரண்டும்‌ சேர்ந்தால்‌ 
என்ன விளையும்‌ 2 விளைவு கண்கூடு. 

இவ்வேளையில்‌ உலகம்‌ பல வழியிலும்‌ வதைகிறது, 
அதை வதைப்பனவறறுள்‌ ஒன்று பத்திரிகை உலகம்‌ ; 


வழிபாடு 51 


யத்திரிகை உலகம்‌ என்று அஞ்சாது கூறலாம்‌. உட்‌ 
போரைக்‌ கிளப்புவது கட்சிப்‌ பத்திரிகை ; வெளிப்‌ 
போரைக்‌ கிளப்புவது காட்டுப்‌ பத்திரிகை. அங்கும்‌ இங்‌ 
கும்‌ சிறு சிறு போர்களைக.கிளப்பிக்‌ ளெப்பிப்‌ பத்திரிகை 
உலகம்‌ அலுத்தது ; இப்பொழுது அஃது உலகப்‌ பெரும்‌ 
போர்மீது நாட்டஞ்‌ செலுத்துகிறது ; இரண்டு உலகப்‌ 
போரை முடித்தது; மூன்றாம்‌ பெரும்‌ போருக்கு வழி 
கோலுகிறது. கோரப்‌ பத்திரிகை உலகம்‌ உமிழும்‌ ஈஞ்சை 
உண்டு உலகைக காக்க இந்நாளில்‌ சிவபிரான்‌ வருவரோ ? 
அமெரிக்க அணுகுண்டு ஜப்பானில்‌ இரண்டோர்‌ இடத்தை 
எரித்தது, பத்திரிகை எழுத்துக்குண்டோ உலகையே 
எரிக்கிறது. அவவெரியைத்‌ தணிக்க ஓரிடஞ்‌ செல்வோம்‌. 
அஃது எவ்விடம்‌ ? அது காவிய உலகில்‌ ஒரு பூங்கா எனப்‌ 
மிபாலிவது, 


சிலம்பு 


அஃது; அரசு துறந்த அரசு - ஒழுக்கம்‌ உன்னும்‌ 
ஒழுக்கம்‌ - கலை பயிலும்‌ கலை - இளங்கோவீன எழுத்து - 
தமிழ்‌ சுவைக்கும்‌ தமிழ்‌ - சிலம்புத்‌ தமிழ்‌. அத்துமிழில்‌ 
பாவெனப்‌ பரந்து ஓடும்‌ ஆறுகளில்‌ நெஞ்சம்‌ மூழ்கித்‌ 
தஇிளைக்கிறது. 


மருங்கு வண்டு றெந்தார்ப்ப மணிப்பூ வாடை யஅபோர்ச் அக்‌ 
கருங்க யற்கண்‌ விழித்தொல்‌ி நடந்தாய்‌ வாழி காவேரி 

.கருங்க யற்கண்‌ விழித்தொல்கி ஈடந்த வெல்லா நின்‌ கணவன்‌ 
திருந்து செங்கோல்‌ வளையாமை அறிந்தேன்‌ வாழி காவேரி, 


பூ வர்‌ சோலை மயிலாலப்‌ புரிக்து குயில்கள்‌ இசைபாடக்‌ 
காமர்‌ மாலை அருகசைய நடந்தாய்‌ வாழி காவேரி 
காமா மாலை அருகசைய ஈடந்த வெல்லா நின்கணவன்‌ 


நாம வேலின்‌ திறங்கண்டே அறிர்கேன்‌ வாழி சாவேரி. 


வாழி அவன்‌ றன்‌ வளநாடு மகவாய்‌ வளர்க்கும்‌ தாயாகி 


ஊழி உய்க்கும்‌ பேருதவி ஒழியாய்‌ வாழி காவேரி 


52 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


ஊழி உய்க்கும்‌ பேருதவி ஒழியா தொழுகல்‌ உயிர்‌ஓம்பும்‌ 
ஆழி யாள்வான்‌ பகல்வெய்யோன்‌ அருள வாழி சாவேரி, 


ES குரவமும்‌ வகுளமுல்‌ கோங்கமும்‌ வேங்கையும்‌ 
அ. ரவழு காக முந்‌ திலகமு மருதமுஞ்‌ 

சேடலுஞ்‌ செருர்தியுஞ்‌ செண்பக வோங்கலும்‌ 
பாடலச்‌ தன்னொடு பன்மலர்‌ விரிந்து .' 

குருகுர்‌ தளவமுங்‌ கொழுங்கொடி முசுண்டையும்‌ 
விரிமல ரஇிரலும்‌ வெண்கூ தாளமுவ்‌ 

சுடசமும்‌ வெதிரமுங்‌ கொழுங்கொடிப்‌ பகன்றையும்‌ 
பிடவமும்‌ மயிலையும்‌ பிணங்கரின்‌ மணந்த 
சொடுங்கரை மேகலைச்‌ சோவை யாங்கணும்‌ 
மிடைச்துகுழ்‌ போகிய அகன்றேர்‌ தல்குல்‌ 
வாலுகங்‌ குவைஇய மலர்ப்பூர்‌ அருத்திப்‌ 
பால்புடைக்‌ கொண்டு பன்மல ரோங்கி 

எதிரெதிர்‌ விளங்கிய க இரிள வனமுலை 

கரைறின்‌ அுதிர்த்த கவிரிதழ்ச்‌ செவ்வாய்‌ 

அருவி முல்லை அ௮ணிஈகை யாட்டி 

விலங்குநியிர்க்‌ தொழுகிய கருங்கயல்‌ நெடுங்கண்‌ 
விமைமலர்‌ நீங்கா வவிரறற்‌ கூர்தல்‌ 

உலகுபுமர்‌ தூட்டும்‌ உயர்பே ரொழுக்கத் தப்‌ 

புலவர்‌ நாவிற்‌ பொரும்‌ திய பூங்கொடி 


வையை யென்ற பொய்யாக்‌ குலக கொடி... ... 


காவிய ஆறுகளில்‌ மூழ்கித்‌ இளைத்து ஓவியக்‌ கரை 
கண்ணுவோம்‌. 


ஓவியம்‌ 


காவியக்கோயில்‌ கருக்கொள்ளுதற்கு முன்னரே ஓவீ' 
யக கோயில்‌ உருக்கொண்டது. ஓவியக்‌ கோயில்‌ உருக 
கொண்ட காலத்தை அறுதியிட்டுக்‌ கூறுதல்‌ இயலவில்லை. 
மொகஞ்சதாரோ, ஹாரப்பா முதலியவற்றிற்கு முன்னரே 
ஓவியக்கோயில்‌ காணப்பட்ட து. இதற்கு மொகஞ்சதாரோ, 
ஹாரப்பா ஓவியங்கள்‌ சான்றாக நிற்கின்‌ றன. 


வழிபாடு 53 


ஒவியமும்‌ பிண்டமும்‌ 
ஓவியம்‌ - வர்ணம்‌, மண்‌, மரம்‌, கல்‌, செம்பு முதலிய 
வற்றால்‌ எடுக்கப்படுவது ; வடிக்கப்படுவது. ஓவிய உருவம்‌ 
முகிழ்த்ததும்‌, அதன பிண்டம்‌ மறையும்‌, ஓவியத்துக்கும்‌ 
பிண்டத்துக்கும்‌ வேற்றுமை உணராதார்‌ ஓவியத்தைக்‌ 
கல்‌, மண்‌, செம்பு என்று பேசித்‌ திரிவர்‌. அவர்க்கு, ஓவி 
யத்துக்கும்‌ பிண்டத்துக்கும்‌ உள்ள வேற்றுமையை அறி 
வுறுத்த வேண்டுவது கலைஞரா கடமை, அவ்வேற்றுமையை 
என்‌ நூல்களில்‌ விரித்துக்‌ கூறியுள்ளேன்‌. 
எழுத்தும்‌ எடுப்பும்‌ 
நுண்ணிய கருத்துக்கள்‌ அடங்கிய தத்துவங்கள்‌ காவி 
யத்தில்‌ எழுத்தாய்க காட்சியளிப்பதுபோல்‌, அவை ஓவியத்‌ 
இல்‌ எடுப்பாகக்‌ காட்சியளிக்கும்‌. ஓவியமும்‌ ஒருவிதக்‌ 
காவியம்‌, எழுத்துக்‌ காவியம்‌ தத்துவங்களை எளிதில்‌ 
உணர்த்தும்‌; ஓவியக்‌ காவியம்‌ அவைகளை எளிதில்‌ 
உணாத்துவது அருமை. ஓவியத்தில்‌ பயிற்கி பெற்றவர்க்குத்‌ 
தத்துவங்களின்‌ நுட்பம்‌ படிப்படியே விளங்கும்‌. ஓவியப்‌ 
பயிற்சிபெறும்‌ உள்ளம்‌ கலைக்கோயிலாகும்‌. 
மனிதன்‌ மனிதனாதல்‌ 
நமது நாட்டுக்‌ கோயில்களில்‌ பெரும்பான்மையன 
ஓவியக்‌ கூடங்களே. அக்‌ கோயில்களில்‌ நுழைந்தால்‌ 
அங்கே பெரிதும்‌ எக்காட்சி பெறுகிறோம்‌ ? ஓவியக்‌ காட்சி 
யைப்‌ பெறுகிறோம்‌. அக்காட்சி கண்ணிலும்‌ நுழைகிறது : 
கருத்திலும்‌ நுமைகறது. அக்‌ கண்ணும்‌ கருத்தும்‌ கருவி 
கரணங்களின்‌ கரடு முரடுகளை நீகக மனிதனை மனிதனாக்கு 
கின்‌ றன. அவன்‌ ஓவியக்‌ கோயிலாகிறான்‌, ஓவிய வழிபாடு, 
உறுதுணை புரிவது, 
துட்பம்‌ 
இங்கே ஓவிய நுட்பத்தைச்‌ சிறிதாதல்‌ விளக்க என 
நஞ்சம்‌ விரைகிறது. நூலைப்‌ பெருக்கவும்‌ எனக்கு: 


54 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


விருப்பமில்லை. * முருகன்‌ அல்லது அழகு ”, 6 உள்ளொளி “ 
முதலிய நூல்களில்‌ ஓவிய நுட்பத்தை ஒருவாறு விளக்க 
உள்ளநிறை கொண்டேன்‌. இங்கே அதை ஒரு. சிறிது 
தொட்டுவிட்டுப்‌ போகலாம்‌ என்று நினைக்கிறேன்‌. 
சிதம்பரம்‌ 

இவ்விடத்தில்‌ சிதம்பரம்‌ என்னுள்ளக்தில்‌ கோயில்‌ 
கொள்கிறது, சிதம்பரத்துக்குக்‌ “கோயில்‌ ' என்றொரு. 
பெயரும்‌ உண்டு, அக்கோயிலுள்‌ யான்‌ பலமுறை சென்று 
வழிபாடு நிகழ்த்தியள் ளேன்‌. சிதம்பரக்‌ கோயில்‌ 
என்னுள்‌ எப்படித்‌ திகழ்றெது? அது கல்லாக - மண்‌: 
ணாக - சுவராக - கட்டிடமாகத்‌ தோன்றிய காலம்‌ 
இளமையிலேயே கழிந்தது. இப்போது அத்திருக்கோயில்‌ 
என்னுள்‌ ஓர்‌ ஓவிய வேதமாகத்‌ திகழ்கிறது. பல எட்டு 
நூல்கள்‌ ஒரு சிதம்பர நூலுக்கு ஈடாகா என்ற முடிவுக்கு. 
வந்தேன்‌. 

பன்னிப்‌ பயிற்சி 

சிதம்பர வேதத்தை யான்‌ ஒருமுறையா பயின்றேன்‌ ? 
பலமுறை பலமுறை பயின்றேன்‌. எங்கெங்கே பயின்றேன்‌ £ 
பதஞ்சலிப்‌ பள்ளியில்‌, நால்வர்‌ பள்ளியில்‌, சேக்கிழார்‌ 
பள்ளியில்‌, சாந்தோக்கியப்‌ பள்ளியில்‌, பாம்பன்‌ பள்ளியில்‌, 
ஜன்ஸ்டன பள்ளியில்‌ பயின்றேன்‌, அப்பயிற்சியால்‌ யான்‌ 
பெற்ற இனபம்‌ எனக்கே தெரியும்‌, 

சிதம்பர வேதம்‌ மூன்று காண்டங்களாலும்‌, பல 
படலங்களா.லும்‌ ஆக்கப்பட்டது. மூன்று காண்ட அள 
வில்‌ இங்கே நிற்க விரும்புகிறேன்‌. முக்காண்டங்கள்‌ 
எவை £ அவை ஞான சபை, ஈடரால மன்றம்‌, சவகாமிக்‌ 
கழகம்‌. ஞானசபை, பரம்பொருள்‌ எல்லாவற்றையும்‌ 
கடந்து, வெளியாய்‌ - சூந்யமாய்‌ - இருப்பதை அறிவிப்பது; 
சிவகாமிக்‌ கழகம்‌, நாமரூபமுடைய இயற்கையைத்‌ தெரி 
விப்பது, ஞானசபைப்‌ பரம்‌, சிவகாமி இயற்கையுட்ன்‌ 


வழிபாடு 55 


கல்நதநிலையில்‌ தோன்றும்‌ ஒருபெரும்‌ அசைவை (motion) - 
இயக்கத்தை - கூத்தை - உணர்த்துவது நடராஜ மன்றம்‌. 
ஞானசபை, கடந்த பரத்துக்கு அறிகுறி என்றும்‌, வெகாமி 
ஓவியம்‌ இயற்கைக்கு அறிகுறி என்றும்‌, நடராஜ ஓவியம்‌ 
இயக்கத்துக்கு - கூத்துக்கு - அறிகுறி என்றும்‌ சுருங்கக்‌ 
கொள்ளலாம்‌. இவ்வறிகுறிகளைக்‌ கொண்ட சிதம்பரம்‌ 
ஓர்‌ ஓவியக்‌ கூடமாக ஓர்‌ இடத்தில்‌ நிற்கிறது, அஃது 
அண்ட சராசரங்களின்‌ தத்துவங்களை அடக்கி ஓர்‌ 
ஓவியப்‌ பள்ளியாயத்‌ இகழ்கிறது, நேயர்களே ! சிதம்பரச்‌ 
தைச சிந்தியுங்கள்‌ ! எது சிதம்பரம்‌ ? தென்னார்கீகாட்டி 
வுள்ள ஒரு கட்டிடமா சிதம்பரம்‌? அன்று, சிதம்பரம்‌ 
சராசரங்களின்‌ ஓர்‌ ஓவியம்‌. 


எங்கும்‌ இருமேனி எங்குஞ்‌ சிவசத்தி 

எங்குஞ்‌ சிதம்பரம்‌ எங்குர்‌ இருகட்டம்‌ 

எவ்குஞ்‌ வமா யிருத்தலால்‌ எங்கெய்குர்‌ 
தங்குஞ்‌ வனருட்‌ டன்விளை யாட்டதே. 
வேதங்க ளாட மிகுஆ கமமாடக்‌ 

தீதங்க ளாடச்‌ செ. ரண்டம்‌ ஏழரடப்‌ 

பூதங்க ளாடப்‌ புவன முழுதாட 

காதங்கொண் டாடினான்‌ ஞானானர்தக்‌ கூத்சே, 


தேவா சரர்மரர்‌ சித்தர்வித்‌ தியாதரர்‌ 
வர்கள்‌ ஆதியின்‌ முப்பத்து கவர்கள்‌ 
தாபதர்‌ சத்தார்‌ சமயஞ்‌ சராசரம்‌ 
யாவையும்‌ ஆடிடும்‌ எம்மிறை யாடவே, 


காளியோ டாடிக கனகா சலத்தாடிக்‌ 
கூளியோ டாடிக குவலயத்‌ தேயாடி 

நீடிய நீர்‌ தீகால்‌ நீள்வா னிடையாடி 

காளூற அம்பலத்‌ தெயாடும்‌ நாதனே. 
அண்டங்கள்‌ ஓரேழும்‌ அம்பொற்‌ பதியாகப்‌ 
பண்டையா காசங்கள்‌ ஐந்தும்‌ பதியாகத்‌ 
தெண்டினிற்‌ சத்தி இரு௮ம்‌ பலமாகச்‌ 
கொண்டு பமஞ்சோ தி கூத்துக்‌ தானே. 


56 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


நாதத்‌ இனிலாடி ஈாற்பத.த தேயாடி 

வேதத்தி லாடித்‌ தழலக்த மீதாடி 

போதத்தி லாடிப்‌ புவன முழுதாடுச்‌ 

தீதற்ற தேவாதி சேவர்‌ பிரானே. 

இடங்கொண்ட சத்தியும்‌ எந்தை பிரானும்‌ 

நடங்சொண்டு நின்றமை நானும்‌ அறிந்தேன்‌ 

படங்கொடு நின்ற இப்‌ பல்லுயிர்ச்‌ கெல்லாம்‌ 

அடங்கலும்‌ தாமாய்கின்‌ ரூடுகின்‌ மாரே. 

அண்டம்‌ எழுகோடி பிண்டம்‌ எழுகோடி 

தெண்டிரை சூழ்ச்த இசைகள்‌ எழுகோடி 

எண்டிசை சூழ்ந்த இலிங்கம்‌ எழுகோடி 

அண்ட ஈடஞ்செயும்‌ ஆலயச்‌ தானே. 

அம்பல மரவ தூல சராசரம்‌ 

அம்பல மாவது ஆதிப்‌ பிரானடி 

அம்பல மாவது அப்புத்தி மண்டலம்‌ 

அமபல மாவது அஞ்செழுத்‌ தாமே, 

ஒன்பதும்‌ ஆட ஒருபதி னாறாட 

அன்புறு மார்க்கங்கள்‌ ஆறும்‌ உடனாட 

இன்புறும்‌ எழினும்‌ ஏழைம்பத்‌ தாறாட 

அன்பது மாடினான்‌ ஆனந்தக்‌ கூத்தே. 
எனவரூஉம்‌ திருமூலர்‌ திருமந்திரப்‌ பாக்களை ஓர்க. 

பாற்கடம்‌ பள்ளி 
பாற்கடலில்‌ பாம்பணையில்‌ திருமால்‌ பள்ளி. இருமால்‌ 

உந்தியில்‌ நான்முகன்‌ தோற்றம்‌. இஃதோர்‌ ஓவியம்‌. 
இதன நுட்பம்‌ என்னை ? பாற்கடல்‌ - விக்தொளி ; பாம்‌ 
பணை - நாதஜலி (காதத்துக்குமேல்‌ தத்துவம்‌ இல்லை) ; 
திருமால்‌ - பரம்பொருள்‌ ; பள்ளி - அசைவின்மை அல்லது 
மோனம்‌ ; நான்முகன்‌ தோற்றம்‌ - படைப்பு. இதுபற்றி, 
£ தமிழ்நாடும்‌ ஈம்மாழ்வாரும்‌ ' என்னும்‌ நூலில்‌ * உருவம்‌ ” 


வழிபாடூ 51 


என்னும்‌ தலைப்பின்கீழ்ச்‌ சில கருத்துக்களை வெளியிட்‌ 
டுள்ளேன. 
சிலுவைக்‌ கோலம்‌ 
கிறிஸ்து பெருமான்‌ சிலுவைக்‌ கோலம்‌ என்‌ 
முனனே நிற்கறெது. அக்கோலம்‌ நெஞ்சிற்‌ படியப்‌ படிய 
அது சட. தத்துவங்க ளெல்லாவற்றையும்‌ கடந்த தெய்‌ 
வீக அன்பைப்‌ பொழியும்‌, அவவன்பு வெள்ளத்தால்‌ 
பகைமை இரிந்து ஓடும்‌, அங்கே பொறுமை பொங்கும்‌ ; 
தியாகம்‌ கொழிக்கும்‌, உலகம்‌ அமைதிக்‌ காட்சியை 
வழங்கும்‌. 
சிலுவைக்‌ கோலத்‌ தியானம்‌, இவ்வலகைப்‌ பரலோக 
மாக்குமென்று சுருங்கச்‌ சொல்கிறேன்‌, அத்‌ திருக 
கோலம்‌ செகத்தின்‌ சிந்தனையில்‌ நிற்குங்‌ காலத்திலேயே 
உலகம்‌ விடுதலை அடையும்‌ ; அமைதிபெறும்‌. சிலுவை 
வாழ்க, 
மற்றவை 
இங்கே எடுத்துக்காட்டுக்கென்று மூன்று ஓவியம்‌ 
கொள்ளப்பட்டன. மற்றத்‌ தெய்விக ஓவியங்களும்‌ பல 
விதத்‌ தத்துவ நுட்பங்களைக்‌ கொண்டனவே, : முருகன்‌ 
அல்லது அழகு ', ‘சைவத்‌ இறவு ' முதலிய நூல்களில்‌ 
என்‌ கருத்துக்களைக்‌ காணலாம்‌. 
பன்மையில்‌ ஒருமை 
ஓவிய உருவங்கள்‌ பலவாயினும்‌ - அவற்றுள்‌ எதைத்‌ 
தியானித்தாலும்‌ - விளையும்‌ பலன்‌ ஒன்றே. இஃது அநு 
பவத்தில்‌ உணரத்தக்கது. 
உயிர்ப்பு 
ஓவியத்தை கோக்கிப்‌ பயிலுங்கால்‌ அதன்‌ தத்‌ 
அவங்கள்‌ உள்ளத்தில்‌ படிதல்‌ வேண்டும்‌, அவ்வாறு 
படிய வைப்பதே உயிர்‌: ஓவியமாகும்‌. தத்துவங்களை 


58 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


உள்ளத்தில்‌ படிவியாத ஒன்று ஓவியமாகாது ; அது 
வெறும்‌ பிண்டம்‌, 

“ மேடைத்தமிழ்‌' ஆசிரியரும்‌, எனது கெழுதகை 
கண்பருமாகிய அறிஞர்‌ - தெய்வசிகாமணி ஆச்சாரியார்‌ ஓவியத்‌ 
துறையில்‌ கைபோயவர்‌, ஒருகாள்‌ எங்கள்‌ பேச்சு ஓவியத்‌ 
தில்‌ திரும்பியது. நண்பர்‌ மேசைமீதிருந்த இரண்டு சஞ்சி 
கைகளை எடுத்தார்‌. இரண்டிலும்‌ நடராஜ உருவங்கள்‌ 
இருந்தன. ஓவியப்‌. பெரியார்‌ ஓர்‌ உருவத்தைக்‌ காட்டி, 
“இதில்‌ நடராஜ ஓவியம்‌ இல்லை” என்றார்‌ ; மற்றொன்றைக்‌ 
காட்டி, * இதன்கண்‌ நடராஜ ஓவியம்‌ உயிருடன்‌ ஒளிர்‌ 
கிறது ' என்றார்‌. விளக்கம்‌ விரித்துரைக்கப்பட்டது. 

யான ஒருமுறை திருவல்லம்‌ சென்றேன்‌. அங்கே 
பழம்பெருங்கோயில்‌ ஒன்று நிற்கிறது, அஃது என்‌ உள்‌ 
ளத்தைக்‌ கவர்ந்தது. கவர்ச்சி என்னை ஓரிடத்தில்‌ அமரச 
செய்தது. அமர்ந்ததும்‌ எனது காட்டம்‌ ஓவியங்கள்மீது 
நடந்தது. ஓவியக்‌ கண்ணும்‌ கருத்தும்‌ என்னை ஓவிய 
மாகனெ. அந்நிலையில்‌ ஓவியங்கள்‌ என்னுடன்‌ பேசுவது 
போன்றதொரு தோற்றம்‌ உண்டாயிற்று. பேசும்‌ 
மனிதன்‌ ஓவியமானால்‌, பேசா ஓவியம்‌ பேசும்போலும்‌ ! 
இவவியல்பு உயிரோவியத்துக்கு உண்டு என்று மேடம்‌ 
பிளரவெட்ஸ்கி வாய்மலர்ந்துள்ளார்‌. 

தியானம்‌ 


ஓவியத்‌ தியானம்‌ புலன்களின்‌ குறும்புகளை த்‌ தகாக்‌ 
கும்‌; மன அலைவைத்‌ தடுக்கும்‌ ; கருவி கரணக்‌ ஒளர்ச்‌ 
சியை ஒடுக்கும்‌; அமைதியைக்‌ கூட்டும்‌; பொய்‌, பொறாமை, 
புறங்கூறல்‌, வன்மங்‌ கொள்ளல்‌, பகைமை பாராட்டல்‌ 
முதலிய இழிவுகளைப்‌ போக்கும்‌ ; உயிர்களைத்‌ தன்னைப்‌ 
போல்‌ கருதும்‌ அன்பை எழுப்பும்‌; உயிர்களுடன்‌ கலந்து 
வாழச செய்யும்‌ ; அவைகளுக்குத்‌ தொண்டாற்ற 
ஊக்கும்‌ ; தனக்கென்று வாழாது பிறர்க்கென வாழும்‌ 


வழிபாடு த 


வாழ்வை நல்கும்‌, இப்‌ பெருகிலைகளைக்‌ கூட்டும்‌ ஓவியத்‌ 
தியானத்தின்‌ பெருமையை என்னென்று கூறவல்லேன்‌ 7 

ஓவியத்‌ தியானம்‌ மனிதரை மனிதராக்கும்‌ ; தேவு 
ராக்கும்‌ ; இறுதியில்‌ பரமாக்கும்‌, 


நோய்‌ 


கோய்போக்கும்‌ சக்தி ஓவியத்‌ தியான த்துக்கு உண்டு: 
என்று சொல்லப்படுகிறது. சோதனையில்‌ வெற்றியும்‌ 
தோல்வியும்‌ விளைவது தெரிகிறது. வெற்றி தோல்வி 
அவரவர்‌ மனோரிலையைப்‌ பொறுத்தன, ஓவிய வழிபாட்‌ 
டால்‌ கிலர்க்குப்‌ பிணி நீங்யதை யான்‌ கண்டிருக்‌ 
கிறேன்‌ ; ஒரு நிகழ்ச்சியை மட்டும்‌ ஈண்டுப்‌ பொறிக்‌ 
தறன. 

விஞ்ஞானக்‌ கலைஞர்‌ ஒருவர்‌ மூளைக்‌ கோளாற்றால்‌: 
வருந்தலாயினர்‌. அவர்‌ இரவில்‌ பெரிதும்‌ உறங்குவ 
இல்லை. கனவுகள்‌ - திய கனவுகள்‌ - அவரைத்‌ தொல்லைப்‌. 
படுத்துமாம்‌ ; அவர்‌ முன்னே விகார உருவங்கள்‌ உலவு: 
மாம்‌ ; வெட்டுக்‌ குத்துக்‌ கொலைகளால்‌ இரத்தம்‌ பெருகு. 
மாம்‌; அப்பெருக்கில்‌ பிணங்கள்‌ மிதக்குமாம்‌ ; அலறி 
அலறி எழுந்து அவா ஓடுவாராம்‌, அக்‌ கலைஞரை யான்‌ 
ஒருமுறை பார்த்தல்‌ நேர்ந்தது. தமது நிலையை எனக்கு. 
அவர்‌ எடுத்துச்‌ சொன்னார்‌. முதலில்‌ எனக்கு ஒன்றும்‌ 
தோன்றவில்லை, பின்னே ஓவியத்‌ தியானம்‌ நினைவுக்கு. 
வந்தது. அவரைத்‌ இருவொஜற்றியூர்கீகுச்‌ செல்லுமாறும்‌, 
வடிவுடை மாணிக்க ஓவியத்தைக்‌ தியாணிக்குமாறும்‌,.. 
பின்னே மதில்களிலும்‌ கோபுரங்களிலும்‌ வனப்புடன்‌ 
வீற்றிருக்கும்‌ ஓவியங்களில்‌ அங்கங்கே ஈடுபடுமாறும்‌ 
கேட்டுக்கொண்டேன்‌. கலைஞர்‌ அப்படியே செய்தனர்‌. 
ஒரு திங்கள்‌ கடந்தது, மூளை நலம்‌ பெற்றது. ஓவியத்‌. 

யானத்தின்பெற்றி என்னே / என்னே ! 
தி த்தி ம்றி ரு ன்‌ 
ட 


ஆ ச்‌ 
ந உணவ கரு 






60 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


தொண்டர்‌ 

ஓவியத்‌ தியானம்‌ செய்து, தம்மை ஒழுங்குபடுத்திய 
வா - பண்படுத்தியவர்‌ - வழிப்படுத்தியவர்‌ - தொண்டுக்கு 
அருகராவர்‌. கருவி கரணங்கள்‌ ஓய்ந்த இடத்திலே 
விளங்குவது தொண்டு, அவை தலைவிரித்துக கூத்தாடும்‌ 
இடத்தில்‌ தொண்டு தோற்றமே உருது. தொண்டுக்குப்‌ 
பதிலாகப்‌ போர்‌ மூளும்‌. ஆகவே, ஓவியத்‌ தயான த்தில்‌ 
மூழ்கி எழுந்தவரே தொண்டுக்கு உறியராவர்‌ என்று 
வலியுறுத்துறேன்‌, இத்தொண்டர்‌ கூட்டம்‌, வீட்டில்‌ - 
ஊரில்‌ - நாட்டில்‌ - மலிந்தால்‌ உலகம்‌ தொண்டு மய 
மாகும்‌, தொண்டரால்‌ அமையப்பெறும்‌ கழகங்கள்‌, 
அரசியல்‌ மன்றங்கள்‌, சமயக்‌ கூட்டங்கள்‌, சட்ட 
சபைகள்‌, அரசுகள்‌ எல்லாம்‌ உலகுக்கு நன மை பயப்பன 
வாகும்‌. தொண்டரிடைப்‌ பதவி பட்டப்‌ போர்‌, வேறு 
சிறுமைப்‌ போர்‌ முதலியன தோன்ற மாட்டா. தொண்ட 
ரைப்‌ பெருக்கும்‌ ஓவிய வழிபாடு - ஓவியத்தியானம்‌ - ஓங்கி 
வளர்க. 

தொண்டு தெறி 

உலகில்‌ பல சமயங்கள்‌ இருக்கின்றன. அவையாவும்‌. 
ஒரே கருத்துடையன என்னும்‌ கொள்கை இப்பொழுது 
ஆக்கம்‌ பெற்றுவருகிறது. சமய சமரசம்‌ எங்கும்‌ பேசப்‌ 
படுகிறது. சமயங்களின்‌ சமரசத்தைச்‌ தெளியச்‌ செய்வது 
எது ? தொண்டு என்று யான்‌ சொல்வேன்‌. தொண்டைச்‌ 
சொல்லாத சமயம்‌ இல்லை. அத்தகைய சமயங்க ளெல்லா 
வற்றையும்‌ ஒரு பெயரிட்டு இனி வழங்குதல்‌ சிறப்பு. அப்‌ 
பெயர்‌ எதுவென்று சிலர்‌ மருளினும்‌ மருள்வர்‌, அம்‌ 
மருட்சியைப்‌ போக்கவல்லது யான்‌ குறிக்கும்‌ ஒன்று, அவ்‌ 
வொன்றைத்‌ * தொண்டுகெறி - தொண்டுநெறி ” என்று 
அறைகிறேன்‌. எல்லாச்‌ சமயங்களும்‌ தொண்டு நெறியில்‌ 
அடங்கும்‌. உலகில்‌ தொண்டுகெறி ஆட்சி பெருகுவதானால்‌, 


வழிபாடூ 61 


உலகம்‌ ஒருமைப்படும்‌ ; சாந்தம்‌ அடையும்‌. ஓவியத்‌ 
தியானம்‌ உலகைத்‌ தொண்டுநெறியால்‌ ஒருமைப்படுத்தும்‌, 
ஆற்றல்‌ வாய்ந்தது, 
ஓவியத்தில்‌ பரம்‌ £ 

எல்லாம்‌ கடந்து மிளிரும்‌ பரம்பொருக ஒரு சிறு! 
ஓவியத்தில்‌ வைத்தா வணங்குவது என்னும்‌ வினா எழலாம்‌, 
இவவினாவுக்கு விடையிறுப்பதும்‌ இந்நூலின்‌ கோக்கங்‌ 
களில்‌ ஒன்று, எல்லாம்‌ கடந்த பரம்பொருளைக கண்ணால்‌ 
காண்டல்‌ இயலாது ; மனத்தால்‌ நினைத்தல்‌ இயலாது. 
இவ்வியலாமை எனக்கு நன்கு தெரியும்‌, ஈன்கு தெரிந்தே. 
யான்‌ ' ஓவியம்‌ - ஓவிய வழிபாடு - தேவை-தேவை ' என்று. 
பேசியும்‌ எழுதியும்‌ வருகிறேன்‌. 

எல்லாம்‌ கடந்த பரம்பொருள்‌, உயிர்கள்‌ தன்னை 
வழிபடுதற்கென்று இயற்கையில்‌ கலந்து நிற்றெது. அக்‌ 
கலந்தநிலை வழிபாட்டுக்கு உரியது; தியானத்துக்குப்‌ 
பொருந்தியது. அக கலந்தகிலையின்‌ படங்களே காவிய: 
ஓவியங்கள்‌. 

ஓவியத்தை ஒரு சிறு வடிவமென்று கருதலாகாது.. 
அது பரம்பொருள்‌ இயற்கையுடன்‌ கலந்த தத்துவ நுட்‌ 
பத்தை உணர்த்துவது. இதை ஓவியத்‌ தியானம்‌ நன்கு. 
தெரிவிக்கும்‌. ஓவியத்‌ தியானம்‌ உயிர்க்குப்‌ பரம்பொரு 
ளின்‌ கலந்தநிலையை உணர்த்தும்‌. அவ்வுணர்வு; பரம்‌ 
பொருளின்‌ கடந்த நிலையை விளங்கச்‌ செய்யும்‌, அதற்கு 
மேல்‌ யான என சொல்லவல்வேன்‌ அந்நிலை சொல்லில்‌: 
அடங்காதது. 

ஊழல்கள்‌ 

ஓவியவழிபாடு சிற்சில இடங்களில்‌ குலைந்துவிட்ட து.. 
காரணம்‌ ஓவிய வழிபாடன்று ; ஓவியமுள்ள இடங்‌ 
களில்‌ ஆபாசக்‌ குப்பைகளாகிய ஊழல்கள்‌ மலிந்தமை 
யாகும்‌. அம்மலிவு ஓவியவழிபாட்டையே சில இடங்களில்‌: 


62 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


குறை கூறச்‌ செய்தது. எல்லாவற்றையும்‌ கடந்த 
பரத்தை நேரே தியானித்தல்‌ வேண்டுமென்றும்‌, அதைப்‌ 
பிறவற்றில்‌ வைத்துத்‌ தியானித்தல்‌ கூடாதென்றும்‌ சிலர்‌ 
வீறிட்டுப்‌ பலதிற இயக்கங்களைக்‌ கண்டனர்‌. அவர்‌ 
சூயமாக உள்ள பரத்தை, எல்லையுடைய மனத்தால்‌ 
கட்டுப்படுத்த முயன்றனர்‌ போலும்‌ ! அம்முயற்சியால்‌ 
புலககுறும்புகளும்‌, மன அலைவுகளும்‌, கருவி கரணச்‌ 
'சேட்டைகளும்‌ ஓடுங்குமா? ஓடுங்கா ; ஒருபோதும்‌ 
ஒடுங்கா ; மூர்க்கம்‌ வளரினும்‌ வளரும்‌. ஓவியத்‌ தியானத்‌ 
தில்‌ அமர்ந்து அநுபவம்‌ பெற்றால்‌, அதன்‌ இன றியமை 
யாமை இனிது விளங்கும்‌. 
உள்ளத்தில்‌ 

ஊழல்கள்‌ மலியும்‌ இடங்களில்‌ சென்றே ஓவியத்‌ 
தைத்‌ தியானிக்க வேண்டும்‌ என்னும்‌ நியதியில்லை. 
மனத்துக்கினிய எ$த இடத்திலும்‌ அமர்ந்து ஓவியத்தை 
உளங்கொண்டு தியானிக்கலாம்‌, 

ஓவியம்‌ எனது உள்ளத்தைக்‌ கோயில்‌ கொண்டு 
விட்டது. அதைத்‌ தியானிப்பதற்கென்று யான்‌ எங்குஞ்‌ 
செல்வதில்லை. நடக்கும்போதும்‌, துயிலும்போதும்‌, மற்றக்‌ 
காலங்களிலும்‌ எனது உள்ளம்‌ தியானத்தை விடுவதில்லை. 
அது தானே நிகழ்கிறது. அதற்கெனத்‌ தனிமுயற்சி 
'செய்வது அற்றுப்போயிற்று. 


படங்கள்‌ 


வழிபாடென்று பலதிறப்‌ படங்கள்‌ பூசிக்கப்படு 
கின்றன. அவற்றுள்‌ சில மூர்க்கர்‌ படங்களாகவும்‌ 
இருககும்‌. அப்படங்களை வழிபடுவோர்‌ உள்ளத்தில்‌ 
மூர்க்கம்‌ படிந்து கேடு விளைக்கும்‌. இன்னார்‌ மூர்க்கர்‌ 
இன்னார்‌ மூர்க்கரல்லாதவர்‌ என்று அறிவது அரிது, 
ஆதலின்‌; தெய்வ ஓவியங்களில்‌ ஏதாவகொன்றை வழிபடு 
வது சிறப்பு, 


வழிபாடூ 63 
இசை 


இசை வழிபாட்டைப்பற்றி என்‌ வாழ்நாளில்‌ யான்‌ 
பலபடப்‌ பேசியிருக்கேன்‌ ; எழுதியிருக்கிறேன்‌. இங்கே 
இரண்டொரு சொல்லைத்‌ தூவிச்‌ செல்கிறேன்‌. கருவி 
கரண வீறுகளைச்‌ சிதைத்து, கெஞ்சை அமைதியில்‌ 
எளிதில்‌ நிறுத்தவல்லது இசை. இவ்வல்லமையற்றது 
இசையாகா.து, அதை வசை என்றுங்‌ கூறலாம்‌, அருவி 
முழவு, தரங்கப்பாட்டு, மூங்கில்‌ ஓசை, வண்டு யாழ்‌, 
பறவைத்‌ துழனி, *தேவாரப்பண்‌ ஆதியன, மதயானை - 
சீறுபுலி - மனக்குரங்கு முதலியவற்றின்‌ மூர்ககத்தைப்‌ 
போக்கி, அவற்றையும்‌ வயப்படுத்தும்‌ பண்பு வாய்ந்தன. 
கருவி கரணங்களை எழுப்பிக கூத்தாடச்‌ செய்வதை 
இசை என்று இயம்பலாமா 7 

இந்காளில்‌ சங்கீதம்‌ என்னும்‌ பெயரால்‌ மேடைகள்‌ 
விரிந்தும்‌, உயர்ந்தும்‌ வருகின்றன. அம்‌ மேடைகள்‌ கிளப்‌ 
பும்‌ ஓலி, வாழ்க்கையை வழிப்படுத்துகறகா இல்லையா 
என்று சோதித்துப்‌ பார்த்தல்‌ வேண்டும்‌. அது வாழ்க்‌ 
கையை வழிப்படுத்துவதாயின்‌, அதை இசை என்று 
கொள்ளலாம்‌. இல்லையேல்‌ என்னென்று கொள்ளல்‌ 
வேண்டும்‌? * * * இயற்கை இசையும்‌, அதற்கு அரண்‌ 
செய்யும்‌ பண்களும்‌ அமைதி உலகைப்‌ படைக்கும்‌, இப்‌ 
படைப்புக்கெனறு இசை வழிபாடு நிகழ்வதாக, 

*' பாகத்தி னாற்கவிதை பாடிப்‌ படிக்கவோ 
பத்திறெறி யில்லை வேத 
பாரா யணப்பனுவல்‌ மவர்சேய பனுவலது 
பகரவேோ இசையு பில்லை..." 


 தேவரெலாம்‌ தொழச்சிவந்த செம்தாள்‌ முக்கண்‌ 
செங்கரும்பே மோமிக்தமோமி தித்திப்‌ பாக 
மவர்சோலுந்‌ தமிழ்கேட்கும்‌ இருச்செ விக்கே 
மூடனேன்‌ புலம்பியசொல்‌ முற்று மோதான்‌ அதரயுமானார்‌ 


64 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 
உயிர்த்‌ தகொண்டு 
வழிபாடுகளில்‌ உயிர்த்தொண்டும்‌ ஒன்று, இதை 
அறிவுறுத்தாத சான்றோர்‌ இல்லை, உயிர்த்‌ தொண்டு 
செய்யப்புகுவோர்‌ முதலில்‌ தம்மைத்‌ தொண்டராககிக. 
கொள்வது ஈல்லது. தொண்டரல்லாதார்‌ உயிர்த்தொண்டு 
செய்யப்புகுந்தால்‌ ஊருக்கே கேடு விளையும்‌, விளைந்த 
கேடுகள்‌ வரலாற்று நூலகளில்‌ படிந்து கடக்கின்றன. 
சகோதரர்கள்‌ தமது நலத்தை எண்ணியும்‌, பேர்‌ புகழ்‌ 
களைக்‌ கருதியும்‌, பதவி பட்டங்களை நினைந்தும்‌, பிற 
பேறுகளை உன்னியும்‌ * தொண்டர்‌ ' என்னும்‌ பெயரால்‌ 
வெளிவந்து, உலகைக கெடுப்பது அறமாகாது. அச்‌ 
சகோதரர்கள்‌, வழிபாட்டால்‌ தங்களைப்‌ பண்படுத்தித்‌ 
கொண்டில்‌ இறங்குவார்களாக, 
முத்திறம்‌ 
வழிபாட்டு முறைகளை நம்‌ முனனோர்‌ முத்திறமாகப்‌ 
பிரித்துள்ளனர்‌. முதலாவது பரம்பொருளையே புகழ்ந்து 
நிற்பது; இரண்டாவது குறைபாடுகளை முறையிட்டு 
முறையிட்டு, அழுது அழுது, மன்னிக்குமாறு பரத்தை 
வேண்டுவது; மூன்றாவது தன்னலம்‌ கருதி கோயிலுக்‌ 
குப்‌ போவது, 
இம்மூன்றும்‌ முறையே உத்தமம்‌, மத்திமம்‌, அதமம்‌ 
என்று முதியோரால்‌ சொல்லப்பட்டன. 
*வரிவள ரவிரொளி யரவரை தாழ 
வார்சடை முடிமிசை வளர்மதி சூடிக்‌ 
கரிவளர்‌ தருகழல்‌ கால்வல னேர்திக 
கனலெரி யாடுவர்‌ சகாடரவ்‌ காக 
விரிவளர்‌ தருபொழி லிளமயி லால 
வெண்ணிறத்‌ கருவிகள்‌ இண்ணென விழும்‌ 
எரிவள ரினமணி புனமணி சாரல்‌ 
இடைச்சுர மேவிய இவர்வண மென்னே, 


*ஞானசசம்பர்தர்‌, 


வழிபாடு ௦5 


ஆற்றையும்‌ ஏற்றதோர்‌ ௮விர்சடை யுடையர்‌ 
அழனனேை அருளுவர்‌ குழகல தறியார்‌ 
கூற்றுயிர்‌ செகுப்பதோர்‌ கொடுமையை யுடையர்‌ 
நடுவிரு ளாவெர்‌ கொன்றையம்‌ தாரார்‌ 
சேற்றயல்‌ மிலிர்வன கயலிள வாளை 
செருச்செய வோர்ப்பன செம்முக மம்தி 
ஏற்றையொ டுழிதரு மெழில்‌ இகழ்‌ சாரல்‌ 
இடைச்சு மேவிய இவர்வண மென்னே. 


தேங்கமழ்‌ கொன்றையக்‌ திருமலர்‌ புனைவார்‌ 
 கிகழ்தரு சடையிசைத்‌ திங்கூஞ்‌ சூழு. 
வீச்சவர்‌ சுடலை வெண்‌ ணீறுமெய்‌ பூசி 
வேறுமோர்‌ சரிதையர்‌ வேடமு மூடையர்‌ 
சாந்தமு மகலொடு முகில்பொ திர்‌ சலம்பித்‌ 
தவழ்கன மணியொடு யிகுபனில்‌ இடறி 
ஏர்துவெள்‌ எருவிக ளெழில்‌ இகழ்‌ சாமல்‌ 
இடைச்சுர மேவிய இவர்வண மென்னே. 


இது பரம்பொருளைப்‌ புகழ்தல்‌. 


*வேயே யனசோ ஞமையுகவும்‌ மிலிர்பெரற்‌ சலப்‌ பாலுண்ட 
தாயோய்‌ இருகன்‌ னியர்கணவா சோதி வேலா மயில்வீரா 
ஈாயேன்‌ இழைத்த பிழைபொறுத்துன்‌ ஈளின பர்த்‌ சரல்வேண்டும்‌ 
ஆயே யனைய போரூரா அடியேன்‌ உன்றன்‌ அடைக்கலமே, 


மாண்டு பிறவா ரெறியருளும்‌ மன்னா வானோர்‌ முதலெவரும்‌ [யேன்‌ 
வேண்டும்‌ பொருளே பொய்யவனேன்‌ மெய்யார்‌ துணையே காயடி 
ஈண்டிய்‌ இிழைச்த குற்றவ்சள்‌ எல்லாம்‌ பொறுத்தே எளியேனை 

ஆண்டு கொள்ல்வேண்‌ டும்போரூர்‌ ஐயா வுன்றன்‌ அடைக்கலமே. 


*இதம்பரசுவரமிகள்‌ 


po 


ப. 5 


66 பாம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வம்‌ 


வினை யேன்‌ இழைத்த பேரும்பிழைகள்‌ 
பொறுத்தாட்‌ கொண்ட மெய்த்தேவே 
நினையேன்‌ வேரோர்‌ புகலிடமும்‌ 
அறியேன்‌ சிறியேன்‌ நின்மலனே 
கனைமா பிறவிச்‌ கடல்கடப்பக்‌ 
கழ்ல்தாட்‌ கலனைத்‌ தாவேண்மிம 
அனையே யனைய போரூரா 
அடியே னுன்றன்‌ அடைக்கலமே, 


பொன்னே யனைய அருள்தந்தாய்‌ பொ ற்பார்‌ திருத்தாள்‌ தொழத்‌ தம்‌ 
மன்னே யதனை மறர்திகழ்க்த மதியி லேனென்‌ நினியுய்கேன்‌ [தாய்‌ 
மின்னே யனைய பொய்வாழ்வை விழைந்த கடையே னாயிடினும்‌ 
அன்னே யனைய போரு. ரா அடியே னுன்றன்‌ அடைக்கலமே. 


ஏது செயினுங்‌ கொடியேனுச்‌ இரங்கி யாண்ட பெருக்தாதாய்‌ 
திதனிவனென்‌ றெனையிகழ்ர்தாற்‌ சிறியேற்‌ குயுமோர்ரெறியுளதோ 
ஒது மதிபோல்‌ அருளயிர்தம்‌ உதவும்‌ அறு முகப்பெருமான்‌ 

ஆதி புதல்வா போரூரா அடியே னுன்றன்‌ அடைக்கலமே. 


கண்ணின்‌ மணியே யுயிர்ச்குயிடே சரும்பின்‌ சுவையேபெருர்தேனே 
கண்ணுங்‌ சதியே சுரர்பதியே சாதா அதிக போதா 

எண்ணும்‌ அடியார்‌ பெருவாழ்வே என்னா யகனா யெதேவே 
அண்ணுங்‌ கனியே போரூரா அடியே னுன்றன்‌ அடைக்கலமே. 


இது முறையீடு, 
தியானம்‌ எற்றுக்கு ₹ 


்‌ தியானம்‌ எற்றுக்கு? பரம்பொருளைத்‌ தியானிப்‌ 
பவனுக்கும்‌ மற்றவனுக்கும்‌ என்ன வேற்றுமை ?' எனறு 
கேட்பவரும்‌ இருக்கின்றனர்‌. அவரை நோக்க, : வாழ்க்கை 
யில்‌ அமைதி வேண்டுமா 7 வேண்டாவா ?' என்று யான்‌ 
கேட்கிறேன்‌. £ அமைதி வேண்டா ” என்று எவர்‌ கூறுவர்‌? 


வழிபாடூ 67 


அமைதி வேண்டுமெனில்‌ அதைப்‌ பெறுதற்குரிய வழி 
என்ன 7 வழி உண்டா ? இல்லையா 2 வமி உண்டு. 

அமைதி நிலவாதவாறு கேடுசூழப்‌ புறமனம்‌ காத்து 
நிற்கிறது. அக்காவல்‌ ஓதுங்கனாலன்‌ றி அமைதி நிலவுதல்‌ 
அரிது ; காவல்‌ தானே ஓதுங்குமோ ? அதை ஓடுக்கியே 
ஒதுக்கல்‌ வேண்டும்‌. அதை ஓடுக்கவல்லது எது தியா 
னம்‌, அத்தகைய தியானம்‌ வாழ்க்கைக்கு வேண்டுமா ? 
வேண்டாவா ? 

தியானத்தில்‌ நிற்போனைப்‌ புறமனக குறும்பு ஒன்றும்‌ 
செய்யாது. மற்றவனை அஃது அலைக்கும்‌. அவன்‌ வாழ்க்‌ 
“கைக்கும்‌ இவன்‌ வாழ்க்கைக்கும்‌ வேற்றுமை இருக்குமா 7 
இராதா 7 

: ஒமுக்கம்‌ விழுப்ப முடையது ; அதை உயிரினும்‌ 
ஓம்புதல்‌ சிறப்பு ' என்று அறிஞர்‌ பேசுன்றனர்‌ ; எழுது 
கின்றனர்‌. வெறும்‌ பேச்சும்‌. எழுத்தும்‌ ஓமுூக்கத்தை 
ஓம்புமா ? 

ஒழுக்கத்துக்கு உறைவிடம்‌ நடுமனம்‌, அம்மனத்தை 
விளங்கச்செய்வது தியானம்‌. 

அடிமனம்‌ தெய்விகத்துக்கு இருப்பிடம்‌. அம்மன த்தை 
யும்‌ விழிக்கச்‌ செய்வது தியானம்‌. 

புறமன த்தை ஒடுக்கி, ஒழுக்கத் துக்கும்‌ தெய்விகத்‌ துக்‌ 
கும்‌ ஆக்கந்தேடும்‌ தியானம்‌ வேண்டுமா 2 வேண்டாவா 2 

எவர்‌ பொருட்டு £ 


வழிபாடு எவர்‌ பொருட்டு *? மக்களின்‌ பொருட்டா 2 
பரத்தின்‌ பொருட்டா 2 மக்கள்‌ பொருட்டே வழிபாடு 
நிகழ்ந்து வருகிறது, பரத்தின்‌ பொருட்டு அஃது எற்றுக்கு 
நிகழ்தல்‌ வேண்டும்‌ ? பரம்பொருள்‌ பொதுவா யிருப்பது. 

பெரது 

எல்லார்க்கும்‌ பொதுவில்காற்று வீசுகிறது; கதிரொளி 
கால்கறது ; மழை பெய்கிறது. அதே போல எல்லார்க்கும்‌ 


06 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


பொதுவில்‌ பரத்தின்‌ அருள்‌ பொழிகிறது. அஃது ஒரிடத்‌ 
தில்‌ அதிகமாகவும்‌, மற்றோரிடத்தில்‌ குறைவாகவும்‌ 
பொழிவதிலலை. அவ்வருளைப்‌ பெறுதற்கு மகன்‌ வழிபாடு 
செய்தல்‌ வேண்டும்‌. 


சல்லார்க்குங்‌ கற்றவர்க்குல்‌ களிப்பருளும்‌ களிப்பே 
காணார்க்குங்‌ கண்டவர்க்குங்‌ கண்ணளிக்குங்‌ கண்ணே 
வல்லார்க்கும்‌ மாட்டார்க்கும்‌ வரமளிக்கும்‌ வரமே 
மதியார்க்கும்‌ மதிப்பவர்கீகும்‌ மதிகொடுச்கும்‌ மதியே 
நல்லார்க்கும்‌ பொல்லார்க்கும்‌ ஈடுமின்ற ஈடுவே 
ஈரர்களுக்குஞ்‌ சூ.ரர்சளுச்கும்‌ சலங்கொடுக்கும்‌ சலமே 
எல்லார்க்கும்‌ பொதுவில்ஈட மிடுகின்‌ ற சிவமே 
என்ன சே யான்புகலும்‌ இசையுமணிர்‌ தருளே. 


என்று இராமலிங்க சுவாமிகள்‌ அருளியுள்ளார்கள்‌ சுவாமிகள்‌ 
கண்ட உண்மை இப்பாட்டாயெது, 

இக்கருத்து கிறிஸ்து பெருமான்‌ மலைப்பொழிவிலும்‌ 
இலங்குகிறது. பெருமான்‌ மலைப்பொழிவையும்‌ மற்ற 
மணீமொழிகளையும்‌ * கிறிஸ்துமொழிக்‌ குறள்‌ ” என்னும்‌. 
நூலாகப்‌ பாடியுள்ளேன்‌. அதிலுள்ள இரண்டு குறள்‌ 
வருமாறு : 

நல்லார்க்கும்‌ பொல்லார்க்கும்‌ ஞாயிறெழ இறைவன்‌ 

எல்லார்க்கும்‌ செய்கின்றான்‌ இன்பு. 

சடுமிலையர்‌ மற்றவர்‌ ரன்றுபெற மாரி 

விடுகின்ரான்‌ தேவன்‌ விழைந்த, 

இருளும்‌ அருளும்‌ 

மகன்‌ நிகழ்த்தும்‌ வழிபாட்டளவில்‌ அவனது ௮க 

இருள்‌ நீங்கும்‌ ; அவ்வளவில்‌ அருள்‌ ஒளி விளங்கும்‌. வி 


பாடு பூரணம்‌ எய்‌தியநிலையில்‌ இருள்‌ முற்றும்‌ அகலும்‌ ; 
அருளும்‌ முற்றும்‌ படியும்‌, 


வழிபாடு .69 
செல்வம்‌ 


வழிபாட்டைப்‌ பற்றி உலவும்‌ கருத்துக்கள்‌ கணக 
கிட ற்பாலன அல்ல, அவற்றுள்‌ சிலவற்றையாவது ஈண்டு 
விரிக்க என்‌ மனம்‌ எழவில்லை. ஒன்றை மட்டும்‌ உரைக்‌ 
கலாமென்று எண்ணுகிறேன்‌. 

ஒருவன்‌ நாடோறும்‌ கோயிலுக்குப்‌ போய்‌ வழிபாடு 
செய்றொன்‌. இன்னொருவன்‌ கோயிலுக்கே போவதுமில்லை ; 
வழிபாடு செய்வதுமில்லை. அவனை வறுமை வாட்டுகிறது. 
இவனைச்‌ செல்வம்‌ சிறப்பிக்கிறது. முன்னவனுக்கு வயி 
றெரிகிறது. அவன்‌ 4: என்ன / யான நாடோறும்‌ கோயி 
லுக்குப்‌ போய்‌ வழிபாடு செய்கிறேன்‌. என்னை வறுமை 
வாட்டுகிறது, கோயிலுக்கே செல்லாத பாவிக்குச்‌ செல்வம்‌ 
சிறக்கிறது. பரம்பொருளுக்குக்‌ கண்ணில்லை போலும்‌ ' 
என்று வழிபாட்டையே ஏசுகிருன்‌. 

வழிபாட்டுக்கும்‌ செல்வப்‌ பேற்றுக்கும்‌ தொடர்‌ 
பில்லை, உண்மை வழிபாடு மற்றவர்‌ செல்வத்தைக்‌ கண்டு 
பொருமை யுறாது. போலி வழிபாடே பொறுமையை எழுப்‌ 
பும்‌ ; பிறரைப்‌ பழிக்கும்‌ ; பரத்தையும்‌ நிந்திக்கும்‌. 


பயன்‌ கருதாமை 


செல்வப்‌ பேறே பிற பேறுகளோ கருதிப்‌ பரத்தை 
வழிபடுவது உண்மை வழிபாடாகாது. பயன்‌ கருதாமை 
வழிபாட்டின்‌ உயிர்நாடி என்பது சான்றோர்‌ கருத்து, இது 
கீதையின்‌ உள்ளம்‌. 

வழிபாடு நேரியதாயிருத்தல்‌ வேண்டும்‌. அது விழுப்பந்‌ 
தீரும்‌. விழுப்பம்‌ யாருக்கு? வழிபடுவோருக்கென்க. பரத்தி 
னிடத்து ஒன்றையும்‌ எதிர்பாராது ஒருவன்‌ நிகழ்த்தும்‌ 
வ/மிபாடே சிறந்தது, 

வழிபாடு எவர்‌ பொருட்டு மக்களின்‌ பொருட்டா £ 
பரத்தின்‌ பொருட்டா 7 விடை வேண்டுங்கொல்‌ / 


10 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 
சேர்த்து 

வழிபாட்டைத்‌ தனித்துச்‌ செய்வதா ? சேர்ந்து செய்‌ 
வதா? அறிஞர்‌ அதையும்‌ வியக்கின்றனர்‌ ; இதையும்‌: 
வியக்கின்றனர்‌. ஒருவர்‌ இருவர்‌ அருளாளராவதினும்‌,. 
பலர்‌ அருளாளராவது உலகுக்கு விரைவில்‌ நலம்‌ பயக்கும்‌. 
சேர்க்கையில்‌ உணர்வு பெருகுதல்‌ இயல்பு. சேர்க்கை: 
வழிபாடு செகத்தையே ஒன்றுபடுத்தும்‌, அச்‌ சோககைமிது 
நாட்டஞ்‌ செலுத்துவோம்‌. 


௪. சேர்க்கை 


சேர்க்கை இயற்கையா? செயற்கையா ? இயற்கை. 
இயற்கையில்‌ பிரிவு இல்லையோ உண்டு. அனால்‌ அது 
பிரிவுக்கென்று நிகழ்வதில்லை ; சேர்க்கையின்‌ அக்கத்துக்‌ 
கென்று நிகழ்வது, அப்பிரிவு, தன்னை என்றும்‌ நிலை 
பேறாக்கத்‌ தோன்றுவதன்று, அது நிலையில்லாத ஒன்‌ று. 
அத்தகைய பிரிவு எங்ஙனம்‌ இயற்கையின்பாற்‌ படுவ 
தாகும்‌ 7 
யாண்டும்‌ 
சேர்க்கை யாண்டில்லை ? அது யாண்டும்‌ இருக்கிறது. 
சோக்கை செறியாத இடமில்லை என்று சுருங்கச்‌ 
சொல்லலாம்‌, 
கலையும்‌ புவனமும்‌ 


தத்துவக்‌ கலைகளையும்‌ தத்துவப்‌ புவனங்களையும்‌ எண்‌ 
ணுவோமாக. அவை எங்கே தோன்றுகன்‌ றன £ எங்கே 
ஓடுங்குகின்றன எண்ணங்கள்‌ எங்கெங்கேயோ ஒடு 
இன்றன ; திரின்றன ; திரும்புகின்றன ; வாடுகின்றன ; 
எழுகின்றன ; மீண்டும்‌ ஓடுகின்றன ; இரிகின்றன ;***, 
எண்ணங்களில்‌ என்னென்னவோ தோன்றுகின்றன. 
அத்‌ தோற்றங்கள்‌ தொடர்ந்து தொடர்ந்து நீண்டு 
நீண்டு செல்கின்றன. அவை எங்கே சென்றாலும்‌, எங்கே 
மூட்டினாலும்‌, எங்கே மோதினாலும்‌ ஒரு .முடிவை 
அடைந்து தீரல்வேண்டும்‌. அம்‌ முடிவைப்‌ பற்றித்‌ 
தத்துவ உலகில்‌ அறிவுப்போர்‌ இன்னும்‌ நிகழ்ந்து 
வருகிறது. 

ஒளி 


தத்துவங்கள்‌ அணு அணுவாய்‌ நுணுகி நுணுகி ஒளி 
யாய்‌ ஒலியாகும்‌, ஒலியை முடிவாகக்‌ கொள்ளலாமோ 2 


72 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


கொள்ளலாகாது. ஏன்‌ ? ஒலியும்‌ வடிவுடையதென்பது 
ஆராய்ச்சியால்‌ நிறுவப்பட்ட உணமை. அவ்வடிவு 
யோயியொ்க்குப்‌ புலனாகியது ; இனிவரும்‌ விஞ்ஞானியாக 
கும்‌ ஈன்கு புலனாகும்‌. புலனாகும்‌ ஒன்று வடிவுடையது ; 
மாறு தன்மையது. 


மாயை 


அமைதியில்‌ நின்று ஒலியை ஆய்ந்தால்‌ அதன்‌ மூலம்‌ 
புலப்படும்‌. அம்மூலம்‌ மாயை என்று கருதப்படுகிறது. 
(மாயை மூவகை, அவை பிரகிருதி, அசுத்தம்‌, சுத்தம்‌ என்‌ 
பன. சுத்த மாயை நுண்ணியது, அதன்‌ தடிப்பு அசுத்த 
மாயை, இதன்‌ தடிப்பு பிரகிருதி மாயை. மாயையின்‌ 
தோற்றுவாய்‌ ஓலி அல்லது காதம்‌, இங்கே ஒலியின்‌ 
மூலம்‌ பொதுவாக மாயை என்று கூறப்பட்டது.) 

மாயை பொருள்‌ என்றும்‌ சொல்லப்படுகிறது ; 
பொருள்‌ அன்று என்றும்‌ சொல்லப்படுகிறது, இரண்டும்‌ 
ஆன்றோர்‌ மொழிகள்‌. அங்கும்‌ ஐயப்பாடே. மகன்‌ மெய்‌ 
யுணர்வு பெறும்வரை, அவன்பால்‌ ஐயப்பாடு ஊசலாடிக்‌ 
கொண்டிருக்கும்‌, மாயை பொருளோ ? பொருளன்றோ ? 
அதைப்பற்றிய கவலை இங்கே வேண்டுவதில்லை, மாயை 
பொருள்‌ அன்று என்று வாதிப்போரும்‌ விவகார உலகில்‌ 
அது பொருள்‌ என்று புகல்கின்றனர்‌. 


விவகாரம்‌ 


நமது வாழ்ககை விவகார உலகிலேயே நடக்கிறது. 
யான்‌ அவவுலூலிருந்தே கடனாற்றுகிறேன்‌. விவகார 
உலகில்‌ மாயை பொருள்‌ என்பதில்‌ கருத்து வேற்றுமை 
பெரிதும்‌ இல்லை, அவ்வுலகில்‌ எழுந்த ஆராய்ச்சி, எல்லா 
உ லகங்கட்கும்‌ மூலகாரணம்‌ மாயை என்று தெரிவிக்‌ 
கிறது. 


சேர்க்கை 12 
மாயைத்‌ திரட்சி 


அம்‌ மாயை முதலமுதல்‌ ஒலியாகிறது. ஓலி ஒளி 
யாகிறது. ஒளியினின்றும்‌ பலதிறத்‌ தத்துவங்கள்‌ 
தோன்றுகின்றன, இத்தக்துவங்கள்‌ கலைகளாகவும்‌ 
புவனங்களாகவும்‌ உருவெடுக்கன்றன. உருவெடுத்த 
கலைகள்‌ எத்துணை ! புவனங்கள்‌ எத்துணே ! இவை 
யாவும்‌ படிப்படியே சேர்க்கைபெற்ற திறங்கள்‌ சிந்தனைக்‌ 
குரியன. 
கலையும்‌ இனமும்‌ 


கலை நூல்களைக்‌ கருதுவோம்‌, அவற்றின்‌ மூலமாகிய 
மாயை, ஓலியாய்‌, எழுத்தாய்‌, சொல்லாய்‌, தொடராய்‌, 
பகுதியாய்‌ நூலாகிறது, நூல்‌ பலதிறச்‌ சேர்க்கை பெற்ற 
ஒரு பிண்டம்‌, 

கலையில்‌ எத்தனையோ இன ங்களிருக்கின்‌ றன. 
அவை யாவும்‌ கலை என்னும்‌ ஒரு பொதுச்சேர்க்கையில்‌ 
அடங்கி நிற்கிறது. 


புவனம்‌ 


புவனமும்‌ பலதிறச்‌ சேர்க்கை பெற்ற ஒரு பிண்டமே. 
மாயா ஒலித்திரள்‌ அணு அணுவாய்ச்‌ சேர்ந்து சேர்ந்து 


புவனமாகிறது. புவனம்‌ சேர்க்கையின்‌ ஆக்கமா 2 
அன்றா ? உன்னுங்கள்‌. 
கலைகள்‌ எவ்வளவு 7 புவனங்கள்‌ எவ்வளவு £ 


அவ்வளவும்‌ சேர்க்கையே. 
தொல்காப்பியம்‌ 
கலைகளில்‌ எதை ஆய்ந்தாலும்‌ அது பலவிதச்‌ சேர்க்கை 
களைப்‌ பெற்ற ஒன்று என்பது நனி விளங்கும்‌, எடுத்துக 
காட்டுக்கென்று ஈண்டு ஏதேனும்‌ ஒரு கலையைக 
கொள்வது நலம்‌ ; எக்கலையைக்‌ கொள்வது-? என்‌ மனம்‌ 


/4 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


எதை எதையோ நினைக்கிறது ; நினைந்து நினைந்து ஓரிடத்‌ 
தில்‌ அமர்கிறது, அவவோரிடம்‌ தொல்காப்பியக்‌ கலை 
என்று நேயாகட்கு அறிவிக்கிறேன்‌, 

உலகக்‌ காப்பியம்‌ 


தொல்காப்பியம்‌ எது? யான்‌ உலகையே தொல்‌ 
காப்பியம்‌ என்று சொல்வது வழக்கம்‌, உலகம்‌ ஒரு காப்‌ 
பியம்‌ என்று அறிஞர்‌ கூறுவர்‌. அக்காப்பியத்தின வயது: 
என்ன? இருநூறு கோடி, அதைத்‌ தொல்காப்பியம்‌ 
என்று சொல்லலாமன்றோ 2 அத்‌ தொல்காப்பியத்திலுள்ள 
பொருள்களெல்லாம்‌ படிந்து வருமாறு ஒரு கலை வடிக்கப்‌ 
பெற்றது, அது முதன்முதல்‌ தமிழில்‌ வடிக்கப்பெற்றது. 
அதுவே : தொல்காப்பியம்‌ ' என்னும்‌ தமிழ்க்கலை. 
தொல்காப்பியச்‌ சேர்க்கை 
தொல்காப்பியம்‌ எழுத்ததிகாரம்‌, சொல்லதிகாரம்‌, 
பொருளதிகாரம்‌ என்று மூன்று சேர்க்கை கொண்ட ஒரு 
பெரிய நூல்‌. எழுத்து ஓலியின்‌ சேர்க்கை. சொல்‌ 
எழுத்தின்‌ சேர்க்கை, சொல்லின்‌ சேர்க்கை பொருள்‌. 
பொருளில்‌ என்ன பேசப்படுகிறது ? உலகச்‌ சேர்க்கை 
பேசப்படுகிறது. 
அமைப்பு 


தொல்காப்பியப்‌ பொருளில்‌ நால்வகை நிலங்கள்‌, அவ்‌ 
வந நிலத்துக்குரிய மரங்கள்‌, பூக்கள்‌; பறவைகள்‌, விலங்கு 
கள்‌, மக்களினங்கள்‌, பெண்‌ அண்‌ வாழ்க்கை, வழக்க 
ஒழுக்கங்கள்‌, செய்யுள்‌ யாப்புக்கள்‌ முதலியன ஓவியங்‌ 
களாய்‌ அமைந்துள்ளன. அவ்வோவியங்கள்‌ ஒன்றுடன்‌ 
ஒன்று சேர்ந்து சேர்ந்தே நிற்கின்றன. 

லத்‌ தொடர்பு 

நால்வகை நிலங்கள்‌ ஒன்றைவிட்டு ஒன்று பிரிக்‌ 

இருக்கவில்லை, அவை ஒன்றை: ஒன்று தொடர்ந்து 


சேர்க்கை 15 


தொடர்ந்து இடையீடின்‌ றிக்‌ கடக்கின்றன. இத்‌ தொடர்‌ 
புடைய நால்வகை நிலங்களாலாயெதே உலகம்‌ - நாம்‌ 
வாழும்‌ உலகம்‌, 
உலகம்‌ 
காம்‌ வாழும்‌ உலகம்‌ தனித்தா நிற்றெது? அது 
தனித்து நிற்றல்‌ முடியாது. அது சேர்க்கை பெற்றே நிற்‌ 
கிறது. நாம்‌ வாமும்‌ உலகம்‌ ஞாயிற்றைச்‌ சுற்றுகிறது. 
மறற உலகங்களும்‌ அவ்வாறே சுற்றுன்றன. அல்‌ 
வுலகங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ ஞாயிற்றின்‌ கதிரால்‌ உறவு 
கொண்டு, எவ்வித முட்டுமின்றிப்‌ பிணக்கு மின்றிச்‌ 
சுற்றிச்‌ சுழன்று வருவதை - மனமே ! நினைந்து பார்‌ : 
பிரிவை நினையாதே ; சேர்க்கையை நினை ; ரீ வாழ்வாய்‌ ; 
உலகமும்‌ வாழும்‌. 
உலக உறவு 
எல்லா உலகங்களும்‌ தங்களுடன்‌ உறவுகொண்டிருப்‌ 
பதோடு ஞாயிற்றுடனும்‌ உறவுகொண் டிருக்கின்‌ றன. 
ஞாயிறும்‌ எல்லா உலகங்களின்‌ உறவைப்‌ பெற்றிருக்‌ 
கிறது. இல்லையேல்‌ எவ்வுலகமும்‌ இராது; ஞாயிறும்‌ 
இராது, இங்கே உலகங்களும்‌ ஞாயிறும்‌ ஒன்றோடொன்று 
சேர்க்கை பெற்றிருத்தல்‌ கருதற்பால.து. 
இனம்‌ 
புல்‌, செடி, கொடி, மரம்‌, புழு, பறவை, விலங்கு, 
மனிதம்‌ முதலியவற்றைப்‌ பாருங்கள்‌. ஒவ்வொன்றும்‌ தன்‌ 
தன்‌ கூட்டத்துடன்‌ சேர்ந்து வாழ்கிறது, புல்லில்‌ பல 
இனங்களிருக்கன்‌ றன. அவ்வவ்வினம்‌ அதன்‌ அதனுடன்‌ 
ஒன்றுபட்டு உறைகிறது. அவ்வினங்களெல்லாம்‌ சேர்ந்த. 
ஒன்று “புல்‌” என்ற பொதுப்பெயரைப்‌ பெற்றிருக்றெது. 
அதனால்‌ புல்‌-புல்லினம்‌ என்‌ ற ஆட்சி பிறந்ததென்று தெரி 
கிறது. இவ்வாறே மரம்‌ - மரவினம்‌, புழு - புழூவினம்‌, 
மீன்‌ - மீனினம்‌, பாம்பு-பாம்பினம்‌, பறவை-பறவையினம்‌... 


16 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


விலங்கு - விலங்னெம்‌, மக்கள்‌ - மக்களினம்‌ முதலிய வழக்‌ 
காறுகள்‌ தோன்றின. வகைக்குள்‌ தொகைகள்‌ துலங்கு 
கின்றன. அவற்றுள்‌ சேர்க்கை சிறத்தல்‌ சிந்திக்கத்‌ 
தக்கது, 

சாதி, சமயம்‌, நிறம்‌, மொழி, நாடு முதலியவற்றி 
இம்‌ வகையும்‌ தொகையும்‌ தொடர்புபெற்றுள்ளன. 
மனிதவகுப்பு ஒன்று. அதில்‌ எத்தனையோ தொகுப்புக்‌ 
கள்‌ இருக்னெ றன. இவ்வாறே சமயம்‌ முதலிய ஒவ்வொன்‌ 
மிலும்‌ தொகுப்புக்கள்‌ உண்டு, தொகுப்புக்கள்‌ திரண்டு 
திரண்டு வகுப்புக்களாதலை உன்னிச்‌ சேர்க்கை நுட்‌ 
பத்தை உணர்வது அறிவுடைமை. இவவாறே கலைகளிலும்‌ 
வகையும்‌ தொசையம்‌ இருத்தல்‌ மேலே சொல்லப்‌ 
பட்டது. 

உலகம்‌ ஒன்று. அது, சரம்‌ என்றும்‌ அசரம்‌ என்றும்‌, 
அஃறிணை என்றும்‌ உயர்‌ திணை என்றும்‌ வகுக்கப்பட்டிருக்‌ 
இறது, இவை ஒவ்வொன்றும்‌ ஒவ்வோரினம்‌. ஆனாலும்‌, 
எல்லாம்‌ ஒன்றுடன்‌ ஒன்று சேர்க்கைபெற்‌ றிருக்கன்‌ றன, 
எல்லாம்‌ சேர்ந்த ஒன்றே உலகம்‌. சேர்க்கையின்றி 
உலகம்‌ நிலவாது ; வாழாது; 


வளர்ச்சி 


உலகில்‌ £ வளர்ச்சி ' என்றொரு பண்பு இயற்கையில்‌ 
அமைந்திருக்கிறது, அது கூர்தல்‌ அல்லது உள்ளது 
சிறத்தல்‌ (1401041100) என்பது. இதை ஆய்ந்தால்‌ ஒன்‌ றி 
லிருந்தே பலவகை உடலங்கள்‌ தோன்றிய நுட்பம்‌ 
தெரியவரும்‌. முதல்முதல்‌ ஒரு பெண்தாது பிறந்தது, 
அதிலிருந்து ஓர்‌ ஆண்தாது பிறந்தது, இரண்டும்‌ 
சேர்ந்து சில தாதுப்‌ பொருட்களை ஈன்றன. அவற்றி 
லிருந்து புல்‌, செடி, கொடி, மரங்களும்‌, மீன்‌; புழு, 
பாம்புகளும்‌, பறவைக்கூட்டங்களும்‌, விலங்கினங்களும்‌, 
மக்கள்‌ குழுக்களும்‌, பிறவும்‌ தோன்றின, இவ்வளர்ச்சியில்‌ 


சேர்க்கை 77 


டலவிதச்‌ சேர்க்கைகள்‌ உண்டு, வளர்ச்சித்‌ தத்துவத்‌ 
துக்கும்‌ சேர்க்கை வேண்டுமென்று தெளிக, 
வீடு - உலகம்‌ 
மக்கள்‌ வாழ்க்கை, வீட்டில்‌ தொடங்குகிறது. அங்கே. 
சேர்க்கை உண்டா? இல்லையா ? இல்லை என்று எவரும்‌ 
கூறார்‌. அவ்வீடு, தெருவாய்‌, ஊராய்‌, வட்டமாய்‌, மாவட்ட 
மாய்‌, காடாய்‌, உலகாகிறது. இதில்‌ சேர்க்கைத்திறம்‌. 
வெள்ளிடைமலையென விளங்குகிறது, 
உலகம்‌ - அகிலம்‌ - பரம்‌ 
நாம்‌ வாழும்‌ உலகமும்‌, மற்றக்‌ கோள்களும்‌, உடுக 
களும்‌, பிறவும்‌, ஞாயிறும்‌ ஒன்றுபட்ட ஒரு குடும்பம்‌ 
என்பது இயற்கை ஆராய்ச்சியால்‌ நன்கு வீளங்குகிறது. 
இவை எலலாம்‌ சோந்த ஒனறே அகிலம்‌ என்பது, ஓர்‌ 
அகலம்‌ இன்னே ரகிலத்துடன்‌ தொடர்புபெற்றே 
நிற்கிறது. எல்லா அ௮கிலங்களும்‌ இயங்குதற்குத்‌ துணை 
புரிவது பரம்பொருள்‌. இப்‌ பரம்பொருள்‌ எவ்வாறு 
துணைபுரிகிறது ? எல்லா அலெங்களிலும்‌ - எங்கெங்கும்‌ - 
நீக்கமறச்‌ சேர்ந்துகின்று பரம்பொருள்‌ துணைபுரிகிறது. 


உரைசேரும்‌ எண்பத்து கான்குநூ 
ரேயி7மாம்‌ யோனி பேதம்‌ 
நிரைசே ரப்‌ படைத்தவற்றின்‌ உயிர்ச்குயிராய்‌ 
அங்கங்கே கின்றான்‌ கோயில்‌ 
வரைசேரும்‌ முகில்முழ்வ மயில்கள்பல 
நடமாட வண்டு பாட 
விரைசேர்பொன்‌ னிகழிதர மென்காந்தள்‌ 
கையேர்கும்‌ மிழலை யாமே 
என்று ஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ அருளியதை அமைதி 
யில்‌ நின்று நினைக்க நினைக்கப்‌ பரம்பொருளின்‌ 
சோககைநுட்பம்‌ இனிது புலனாகும்‌. எல்லாவற்றிலும்‌ 


78 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


சேர்ந்து நின்று உயிர்கட்குத்‌ துணைபுரியும்‌ பரம்‌ 
பொருளை எம்முறையில்‌ வழிபடுவது ? தனித்து நின்றா ? 
சேர்ந்து நின்றா? சோந்து நின்று வழிபடுவது சிறப்பு. 
சேர்க்கை வழிபாடு உலகில்‌ வெவ்வேறு முறையில்‌ கடை 
பெற்றுவருகிறது, அதைக கூர்ந்து கூர்ந்து உணரவேண்டு 
வது மக்கள்‌ கடமை, 

எல்லாவற்றிலும்‌ நீக்கமினறிச்‌ சேர்க்கை பெற்‌ 
றுள்ள பரத்தை வழிபடுவது எல்லாவற்றையும்‌ எதையும்‌ 
வழிபடுவதாகும்‌, இதுபற்றியே மற்ற வழிபாடுகளினும்‌ 
பரவழிபாடு சிறப்பாகச்‌ சான்றோரால்‌ அறிவுறுத்தப்‌ 
பட்டது. 

கூறுகள்‌ 


மக்கள்‌, கூட்டங்‌ கூட்டமாகக்‌ கோயிலுக்குப்‌ 
போகிறோர்கள்‌ ; பாடல்‌ பாடுகிறார்கள்‌ ; வணக்கஞ்‌ செய்‌ 
கிறார்கள்‌. மேலும்‌ சில வழிபாடுகள்‌ அவர்களால்‌ 
அற்றப்படுகன்‌ றன. உலகில்‌ வகுப்புச்‌ - சங்கங்கள்‌, 
சமயச்‌ சபைகள்‌, கல்விக்‌ கழங்கள்‌, அரசியல்‌ மன்றங்கள்‌ 
முதலிய அமைப்புக்கள்‌ ஆங்காங்கே காணப்பட்டுள்ளன ; 
பலதிறப்‌ பள்ளிகள்‌, மருத்துவ நிலையங்கள்‌ , தொழிற்சாலை 
கள்‌, திக்கற்றவர்‌ விடுதிகள்‌ முதலியன யாண்டும்‌ பிறங்கு 
இன்றன ; கூட்டுறவு இயககம்‌, சாரண இயக்கம்‌, சகோதர 
இயக்கம்‌ முதலியன எங்கணும்‌ இலங்குகன்றன. இவை 
யாவும்‌ சோககைவழிபாட்டின்‌ கூறுகள்‌, இவ்விடங்களில்‌ 
வழிபாடுகள்‌ துண்டுதுண்டாக நிகழ்கின்றன. இவற்றின்‌ 
குறிக்கோள்‌ உலகச்சோக்கை என்பதில்‌ ஐயமில்லை. 

தன்னலமற்ற தொண்டு 


* கோயில்‌ ஒன்றுதானே வழிபாட்டுக்கு உரிய இடம்‌. 
பிற அமைப்புக்கள்‌ வழிபாட்டுக்கு உரிய இடங்களா ' 
என்று சிலர்‌ கருதல்‌ கூடும்‌. தன்னலமற்ற தொண்டு 
கள்‌ எவ்விடங்களில்‌ நிகழினும்‌ - எவ்வமைப்புக்களில்‌ 


சேர்க்கை [0 


ஙிகந்பினும்‌ - அவை யாவும்‌ வழிபாட்டுக்குரிய கோயில்களே 
யாகும்‌, இங்கே எண்ணத்தக்கது சேர்க்கை வழிபாடு 
ஒன்றே. 

கணிமை 


துண்டு துண்டாக நடைபெறும்‌ சேர்க்கை வழி 
பாட்டில்‌ தனிமை தலைகாட்டாமலிராது. அதனால்‌ உலகச்‌ 
சேர்க்கைக்கு இடர்‌ வினையும்‌, உலகில்‌ தோன்றிய 
பெரியோர்‌ அனைவரும்‌ : தான்‌ ' என்பதை அதாவது 
“ தனிமை 'யைத்‌ தொலைக்கவே முயன்றனர்‌. தனிமை 
என்பது சேர்க்கைக்கு இடர்‌ விளைப்பதென்று அவர்‌ நன்கு 
உணர்ர்தமையால்‌, அதைத்‌ தொலைக்க அவர்‌ முயன்றனர்‌ 
என்று யான்‌ கருதுகிறேன்‌. தனிமையைத்‌ தொலைக்க 
அவவக்காலப்‌ பெரியோர்‌ கொண்டமுறை அவ்வக்‌ காலத்‌ 
அக்கு உரியதாயிற்று. முறை இக்காலத்துக்‌ குரியதாய்ப்‌ 
புத்துயிர்‌ பெறல்‌ சிறப்பு. 

கார்ல்‌ மார்க்ஸ்‌ 

தனிமையைத்‌ தொலைக்க இந்காளில்‌ முனைந்தவர்‌ 
சிலா. அவருள்‌ குறிக்கத்தக்கவர்‌ கார்ல்‌ மார்க்ஸ்‌. 

கார்ல்‌ மார்க்ஸ்‌ (1818-1683 ) ஜெர்மனியில்‌ பிறந்தவர்‌; 
அறிஞர்‌ ஹெகலிடம்‌ தத்துவம்‌ பயின்றவர்‌. அவர்க்கும்‌ 
இவாக்கும்‌ கருத்தில்‌ வேற்றுமை விளைந்தது. கார்ல்‌ 
மார்க்ஸுக்குத்‌ தனிமையில்‌ - தனிமைப்‌ பொருளுடைமை 
யில்‌ - வெறுப்பும்‌, சேர்க்கையில்‌ - சேர்க்கைத்‌ தொழின்‌ 
முறையில்‌ - விருப்பும்‌ உண்டாயின. இக்கொள்கை அக்‌ 
கால ஜெர்மனிக்குப்‌ பிடிக்கவில்லை, அதை முன்னிட்டு 
ஜெொமனி மார்க்ஸைத்‌ துரத்தியது. 

காரல்‌ மார்க்ஸ்‌ என்‌ செய்தார்‌ ? ஜெர்மனியின்‌ 
பொருட்டுத்‌ தமது கொள்கையை வீட்டுக்‌ கொடுக்க 
நினைந்தாரில்லை, அவர்‌ தமது கொள்கையில்‌ உறுதியுடன்‌ 
உறைந்தே நின்றனர்‌. மார்க்ஸ்‌ பெல்ஜியம்‌ நோக்நினர்‌. 


80 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


பெல்ஜியம்‌ அவரை . ஏற்றதா? இல்லை, அவர்‌ பிரான்‌ 
ஸுக்கு ஓடி.னர்‌. பிரான்ஸ்‌ குடியரசு நாடு, அரந்நாடாதல- 
அவர்க்கு இடந்‌ தம்ததா ? இல்லை. எமை மார்க்ஸின்‌ 
நெஞ்சம்‌ சுழன்றது. சுழன்ற நெஞ்சில்‌ இங்கிலாந்து 
தவழ்ந்தது. கருத்து வேற்றுமையை மதிக்கும்‌ பெருமை 
வாய்ந்த இங்கிலாந்து மார்க்ஸுக்கு இடம்‌ கொடுத்தது. 
அவர்‌ காலம்‌ அங்கேயே கழிந்தது, மார்க்ஸுக்கு 
இங்கிலாந்து இடம்கொடாமல்‌ அவரை அலைய வைத்திருப்‌ 
பின, உலகை ஒருமைப்படுத்த வல்ல * காபிடல்‌ ' போன்ற 
சீரிய நூல்கள்‌ வெளிவந்திருக்குமோ ? 


புது உலகம்‌ 


மார்க்ஸின்‌ உள்ளத்தில்‌ பழையஉலகின்‌ சிறுமைகள்‌ 
புகுந்தன ; அவ்வுலகன்‌ அலைவும்‌ குலைவும்‌ தொடர்ந்து 
நுழைந்தன. உலகைப்‌ புதுக்க அவர்உள்ளம்‌ கிளர்ந்து 
எழுந்தது ; எழுந்து புதிய உலகைப்‌ படைத்தது. அம்‌ 
மான தப்‌ படைப்பு, நூல்களாகவும்‌ இயக்கமாகவும்‌ உருக்‌ 
கொண்டது. மார்க்ஸைப்‌ புதுஉலகம்‌ படைக்க வந்த 
ஒருவர்‌ என்று கூறல்‌ மிகையாகாது, 

ஏகாதிபத்தியக்‌ கொடுமையால்‌, உலகம்‌, பசி-பட்டினி- 
கோம்‌ - அதால மரணம்‌ - அடக்குமுறை - உறிமைக்தேடு - 
போர்‌ முதலியவற்றால்‌ அரிக்கப்படுவது கார்ல்‌ மார்க்ஸின்‌ 
நெஞ்சைப்‌ பிளந்தது; புது உலகைப்‌ படைக்கக்‌ கடவியது. 
அவரது கல்வியும்‌, கேள்விபும்‌, அறிவும்‌, அன்பும்‌, ஆராய்ச்‌ 
சியும்‌, அநுபவமும்‌ - முதல்‌ தொழில்‌ அற்ற ஓர்‌ உலகை, 
வறுமை கொடுமை செல்வத்திமிர்‌ அற்ற .ஓர்‌ உலகை, 
போலிஸ்‌ பட்டாளம்‌ அற்ற ஓர்‌ உலகை, அரசும்‌ 
அற்ற ஓர்‌ உலகை, உற்பத்திசாலை போர்க்கருவிகளை 
வடியாததைக்‌ காணும்‌ ஓர்‌ உலகை, சாதி மத நிற நாடு 
முதலிய வேற்றுமைகள்‌ நெளியாத ஓர்‌ உலகை, எல்லா 
மக்களும்‌ ஓரே சமுகம்‌ என்று கொள்ளும்‌ ஓர்‌ உலகை, 


சேர்க்கை 88 


தனிமை அதாவது தன்னலம்‌ அற எல்லாரும்‌ சேர்ந்து 
தொழீில்புரிம்து வாழும்‌ ஓர்‌ உலகை, இவையெலாஞ்‌ 
சேர்ந்த ஒரு புதிஉலகைப்‌ படைக்க நெருக்னெ. ௮% 
நெருக்கு மார்க்ஸியமாய்‌ ஒரு புதுஉலகைப்‌ படைத்தது. 


லெனிண்‌ 


புது உலகை அமைக்க வல்லது மார்க்ஸியம்‌. அம்‌ 
மார்க்ஸியம்‌ பலரால்‌ ஆராய்ச்சி செய்யப்பெற்றது. அவ 
ஆஅராய்ச்சியினின்றும்‌. வெளிவந்த கருத்துக்கள்‌ பல. 
அவற்றுள்‌ பெரும்பான்மையன உதட்டு அளவில்‌ - வாதப்‌ 
போர்‌ அளவில்‌-வெற்றுரை அளவில்‌-நிற்கலாயின. மார்க்‌ 
ஸியத்தைப்‌ பயின்று, தெளிவடைந்து, அதை மக்கள்‌ 
வாழ்க்கையாக்க முனைந்து முயன்றவர்‌ சிலர்‌, அவருள்‌ 
இறந்தவர்‌ லெனின்‌ என்பவர்‌, லெனின்‌ தலைமையில்‌ 
டிராட்ஸ்கி முதலியோர்‌ எழுப்பிய கிளர்ச்சியால்‌ ருஷ்யா 
வில்‌ (1912) ஓரு பெரும்‌ புரட்சி நிகழ்ந்தது. அதன்‌ 
பயனாக மார்க்ஸியம்‌ ரஷ்யாவில்‌ ஓர்‌ அளவில்‌ - மிகச்‌ 
சிறிய அளவில்‌ - கால்கொண்டது, அஃது இன்னும்‌ நிலைய 
மாக எழவில்லை, என்‌ எழவில்லை 7 

கட்சி 

லெனின்‌ (1924) மறைந்தபின்‌ அவர்தம்‌ சீடர்களுக்குள்‌ 
நேர்ந்த பிணக்கு, டிராட்ஸ்கி கட்சி என்றும்‌, ஸ்டாலின்‌ 
கட்சி என்றும்‌ இரு பிரிவைத்‌ தோற்றுவித்தது. அதனால்‌ 
ஸ்டாலின்‌ ஆட்சி ஆக்கம்‌ பெற்றது. கருத்து வேற்றுமை 
வளர்ந்தது, அவ்வேற்றுமை மூர்க்கத்தால்‌ ஒடுக்கப்‌ 
பட்டது. 

மார்க்ஸிய வளர்ச்சிக்குக்‌ கருத்து வேற்றுமை உயிர்‌ 
போன்றது. அவ்வுயிர்‌ மாய்க்கப்பட்டது. ஒரேவிதக 
கருத்து நெளியலாயிற்று, அதனால்‌ வளர்ச்சி குன்றியது ; 
மார்க்ஸிய நிலையம்‌ எழவில்லை, 

ட. 6 


82 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


முக்கூறு 
மார்க்ஸியம்‌ பொதுவாகச்‌ சமதர்மம்‌ என்றும்‌, பொது 
உடைமை என்றும்‌ பேசப்படுகிறது. இது பருமைப்பேச்சு. 
மார்க்ஸியத்தின்‌ நுண்மையில்‌ நுழைந்து பார்த்தல்‌ 
வேண்டும்‌ ; பார்த்தால்‌, மார்க்ஸ்‌ பொதுமையில்‌ முக்கூறு 
இருத்தல்‌ இனிது விளங்கும்‌. முதற்கூறு சோஷியலிஸம்‌ ; 
இரண்டாவது கம்யூனிஸம்‌ ; மூன்றாவது பெர்பெக்ட்‌ 
(Perfect) கம்யூனிஸம்‌ அதாவது முழு கம்யூனிஸம்‌. இதை௪ 
சுத்த கம்யூனிஸம்‌ என்று சொல்லலாம்‌. 
ருஷ்யா 
இப்பொழுது ருஷ்யாவிலுள்ளது -ஒருவித சோஷிய 
லிஸம்‌. லெனின்‌ மறைந்து பல அண்டுகளாயின, ஆகியும்‌ 
ருஷ்யா சோஷியலிஸ அடியிலேயே நிற்பதாயிற்று. 
அச்‌ சோஷியலிஸம்‌, இடைப்பட்ட கம்யூனிஸமாகவும்‌ 
இன்னும்‌ வளரவில்லை. முழு கம்யூனிஸம்‌ வெறும்‌ கனவு 
உலகிலேயே நடமாடுறெது. 
கருத்து வேற்றுமை 
வளர்ச்சி உறாமைகீகுக்‌ காரணங்கள்‌ பல கூறப்படு 
இன்றன. அவற்றுள்‌ எதைத்‌ தலையாயதாகக்‌ கொள்ள 
லாம்‌. எனது சிற்றறிவிற்கு எட்டுவது ஓன்று, அது 
கருத்து வேற்றுமைக்கு இடம்‌ தந்து, உலகச்‌ சேர்க்கைக்கு 
அக்கந்தேட இப்பொழுதுள்ள ஆட்சி தவறியதாகும்‌. 
கருத்து வேற்றுமை இடம்பெற்றிருப்பின்‌, பிணக்கால்‌ 
தோன்றிய இரண்டு கட்சியும்‌ ஒன்றுபட்டிருக்கும்‌, அவ 
வொற்றுமை ரஷ்யாவின்‌ வளர்ச்சிக்கும்‌, உலகச்‌ சேர்ச்‌ 
கைக்கும்‌ ஊககமூட்டியிருக்கும்‌ ; இரண்டாம்‌ உலகப்‌ 
போர்‌ நடகதிராது, 
மார்க்ஸியமும்‌ காத்தியமும்‌ 


கருத்து வேற்றுமை வளர்ந்திருக்தால்‌ சல உண்மைகள்‌ 
விளங்கி இருக்கும்‌. உண்மை விளக்கத்தால்‌ மார்க்ஸியம்‌ 


சேர்க்கை 85 


அறிவுறுத்தும்‌ சேர்க்கைஅறத்தில்‌ காந்தியம்‌ புகுந்திருக்‌ 
கும்‌; மார்க்ஸியம்‌ காந்தியத்துடன்‌ கலந்து விரைந்து 
வளர்தற்கு இடமுண்டாகி யிருக்கும்‌. 

புதி உலக ஆக்கத்துக்கு மார்க்ஸியம்‌ மட்டும்‌ 
போதாது என்றும்‌, அதனுடன்‌ காந்தியமும்‌ சேர 
வேண்டும்‌ என்றும்‌, யான்‌ பேசியும்‌ எழுதியும்‌ வருவது 
காட்டவர்க்குத்‌ தெரியும்‌, மார்க்ஸியத்தின்‌ அடியில்‌ 
உருளும்‌ உலகாயதமே என்னை இவ்வாறு பேசவும்‌ எழுத 
வும்‌ குரண்டுகிறது. காந்தியத்தின்‌ அடியில்‌ தெய்விகம்‌ 
திகழ்வதை யான நன்கு உணாகிறேன்‌. மார்க்ஸியம்‌ 
உடலாகவும்‌ காந்தியம்‌ உயிராகவும்‌ எனக்குத்‌ தோன்று 
இன்றன. உடலும்‌ உயிரும்‌ ஒன்றுபட்டுக குலவுவ 
தன்றோ வாழ்க்கை 7 


இத்தியா 


ருஷ்யா, மார்க்ஸியத்தையும்‌ காந்தியத்தையும்‌ ஒன்று 
படுத்தி வளர்க்குமோ ? வளர்த்தால்‌ நலன்‌ விளையும்‌. 
இந்தியாவே இரண்டும்‌ சேர்ந்த ஓன்றை வளர்ப்பதற்‌ 
குரிய நாடு என்று எனது அநுபவம்‌ அறிக்கைசெய்கிறது. 
இந்திய முன்னோர்‌ போதித்த சேர்க்கை, சடமும்‌ பரமும்‌ 
ஒன்றுபட்ட ஓன்றை அடிப்படையாகக்‌ கொண்டது. 
அவ்வடியினின்றும்‌ சேர்க்கை நிலையம்‌ எழுதல்‌ சிறப்பு. 

மார்க்ஸியம்‌ உலகச்‌ சேர்க்கை அளவில்‌ நிற்கிறது. 
அச்‌ சேர்க்கையின்‌ உயிர்‌ பரம்‌ என்பதை உணர்த்த 
'வேண்டுவது இந்தியாவின்‌ கடமை. 

காலநிலை காரல்‌ மார்க்ஸை உலகாயத போதனை 
செய்யுமாறு ஏவியது, அவர்க்குப்‌ பின்னால்‌ விஞ்ஞான 
உலகம்‌ எவ்வளவோ வளர்ந்துவிட்டது. விஞ்ஞானமே 
பரத்தைக. கொள்ளுங்காலம்‌ பிறந்து வருகிறது. 


64 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


இருவள்ளுவம்‌ 
மார்க்ஸியமும்‌ காந்தியமும்‌ இன்று தோன்‌ றியவை.. 
இரண்டுக்கும்‌ பிறப்பிடம்‌ சல உண்டு. அவற்றுள்‌ 
ஒன்று திருவள்ளுவம்‌. திருவள்ளுவர்‌ கொள்கையை 
ஈண்டு யான்‌ திருவள்ளுவம்‌ என்று சொல்கிறேன்‌. 


காதல்‌ மணம்‌ 


திருவள்ளுவர்‌ சேர்க்கை எது? அஃது இயற்கைச்‌ 
சேர்க்கை. அதை அவர்‌ அருளிய திருக்குறளில்‌ பார்கக 
லாம்‌. திருக்குறள்‌ அறத்துப்பால்‌, பொருட்பால்‌, காமத்துப்‌ 
பால்‌ என்னும்‌ முப்பாலுடையது, திருக்குறளின்‌ காமம்‌. 
காதலை உணர்த்துவது. “சாமத்திற்‌ சிறந்தது காதற்காமம்‌” 
என்று பரிபரடல்‌ பகர்கிறது. பொருட்பாலும்‌ அறத்துப்‌: 
பாலும்‌ காமத்துப்பாலின்‌ அரண்கள்‌. 
.. காமத்துப்பாலில்‌ காதல்மணம்‌ கமழ்கிறது. காதல்‌ 
இயற்கையிலுள்ளது, அஃது ஈருயிரை ஒன்று சேர்ப்பது. 
இதற்கென்று காதல்‌ இயற்கையில்‌ கோயில்கொண்டது. 
அக்‌ கோயிலைக்‌ காண இயற்கையோடியைந்து வாழ்தல்‌ 
வேண்டும்‌, அவவாழ்வு அன்புக்‌ கடவுளை உணர்த்தும்‌. 

காதல்‌ வளர்ச்சி 

காதல்‌ ஈருயிரை ஒன்றுபடுத்தும்‌ அளவில்‌ நின்று 
விடுவதில்லை, அது குழக்தையாய்ப்‌ பிறக்கவும்‌, அன்பாகிக்‌ 
குடும்பமாய்‌ அமையவும்‌ தோன்றாத்‌ துணையாக நிற்கிறது. 
அன்புக்‌ குடும்பம்‌ ஒரு வீட்டில்‌ மட்டும்‌ கட்டுப்பட்டுக்‌. 
இடப்பதன்று, அஃது ஊராய்‌, காடாய்‌, உலகமா றது.. 
உலகம்‌ ஒருபெருங்‌ குடும்பம்‌, 


தடைகள்‌ 


உலகை ஒருகுலக குடும்பமாக்கும்‌ ஆற்றல்‌ காதலுக்கு; 
உண்டு. அவ்வாற றலை மறிக்கச்‌ சில செயற்கைத்‌ தடை. 
கள்‌ குறுகிகட்டுள்ளன. அவை சாதி, மதம்‌, நிறம்‌, 


சேர்க்கை 85 


சமுகம்‌, நாடு முதலிய வேற்றுமைகளின்‌ விளைவுகள்‌. இவை 
செயற்கைக்‌ களைகள்‌. களைகள்‌ என்றாதல்‌ பறிக்கப்படும்‌. 

காதல்‌ மணத்தை மறிக்க எத்துணைச்‌ சாதிச்சட்டங்‌ 
கள்‌, எத்துணே மதச்‌ சட்டங்கள்‌, எத்துணே நிறச்‌ 
சட்டங்கள்‌, எத்துணைச்‌ சமூகச்‌ சட்டங்கள்‌, எத்துணை 
காட்டுச்‌ சட்டங்கள்‌ உலகில்‌ நிறுவப்பட்டுள்ளன. 
அவை பாறை போலவும்‌, மலைபோலவும்‌, சுறருப்போல 
வும்‌, திமிங்கலம்‌ போலவும்‌ காதல்‌ உரிமை காவாயை 
மறித்துக்‌ தடுககன்றன., இத்தடைகளை நீக்கெ காதல்‌ 
மணத்தை உரிமை பெறச்‌ செய்தால்‌ உலகம்‌ ஒருகுல 
மாதல்‌ திண்ணம்‌. இந்நாளில்‌ வேற்றுமைத்‌ தடைகளை 
உடைத்துத்‌ தள்ளுதற்கென்று பலதிற இயக்கங்கள்‌ 
தோன்றி வருகின்றன. இவ்வியக்கங்கள்‌ வெற்றி பெற்‌ 
தும்‌ $ காதல்‌ ' உரிமையுடன்‌ நடம்புரியும்‌. அம்மடம்‌ 
காலும்‌ ஒளியால்‌ சாதி மத நிற சமுக நாடு முதலிய 
வேற்றுமைகளின்‌ உணர்வு ஒடுங்கும்‌, உலகம்‌ ஒருகுலக்‌ 
குடும்பமாய்க குலவும்‌. 

உலகை ஒருகுலக குடும்பமாக்கத்‌ திருவள்ளுவர்‌ காட்டி 
யது காதல்‌ வழி. காதல்‌ இயற்கைச்‌ சேர்க்கை ; பிரிவன்று. 

அன்பு 

காதல்‌ சோக்கை கனிந்து கனீந்து, தெய்விக அன்புச்‌. 
சோக்கைச சுவையை ஊட்டும்‌. தெய்விக அன்புச்‌ சேர்க்‌ 
கையே பரம்பொருள்‌ சேர்க்கை என்பது, பரம்பொருள்‌ 
சேர்ந்து கலவாத இடம்‌ உண்டோ ? பரம்‌ எல்லாவற்றி 
லும்‌ - எங்கெங்கும்‌ - நீக்கமற நிறைந்திருப்பது, கரதல்‌ 
சேர்க்கை பரம்பொருள்‌ சேர்க்கையை உணர்த்துவ 
சகென்பதை மறத்தலாகாது. 

பெரியோர்‌ 

எல்லாவற்றிலும்‌ நீங்காது சேர்க்கை பெற்றுள்ள 

யரம்பொருளைச்‌ சேர்ந்து வழிபடுவது நல்லதா ? தனித்து 


56 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 
வழிபடுவது நல்லதா? பண்டைப்‌ பெரியோர்‌ பலரும்‌ 
பரம்பொருளைத்‌ திருக்கூட்டத்துடன்‌ சேர்ந்து சேர்ந்தே, 
வழிபட்டது உலகுக்குத்‌ தெரியும்‌, சான்றோர்‌ மொழிகளை 
ஈண்டு நிரப்புதல்‌ கூடும்‌, ஆனால்‌, விரிவுக்கு அஞ்சு 
கிறேன்‌. இரண்டொன்றை மட்டும்‌ நினைவூட்டுகிறேன்‌. 


சாவகாஞ்‌ சரணாங்கச்சாமி 
என்று புத்தர்‌ பெருமானும்‌, 
நான்கு பேர்‌ எங்கே சேர்கின்றனமோ அங்கே நானும்‌ 
இருப்பேன்‌ 
என்று சிறில்து பெருமானும்‌, 
AC 
ஒட்டிட்ட பண்பின்‌ உருத்திர பல்கணத்தார்க்கு 
அட்டிட்டல்‌ காணாதே போதியோ பூம்பாவாய்‌ 
என்று திருஞான சம்பந்தரும்‌, 


மனத்தகத்தான்‌ தலைமேலான்‌ வாக்‌ னுள்ளான்‌ 
வாயாரத்‌ தன்னடியே பாடும்‌ தொண்டர்‌ 
இனத்தகத்தான்‌ * * 


என்று தாண்டக வேந்தரும்‌, 
வணங்கத்‌ தலைவைத்து வார்கழல்வாய்‌ வாழ்த்த வைத்து 
இணங்கத்தன்‌ சீரடியார்‌ கூட்டமும்‌ வைத்து * * 
என்று வாதவூர்‌ அடிகளும்‌, 
* * சொண்டரொடு கூட்டுகண்டாய்‌ * * 
என்று தாயுமானரும்‌ அருளியிருத்தல்‌ காண்க, 


சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ திருவாய்‌ மலர்ந்தருளிய 
திருத்தொண்டத்தொகை சோக்கைவழிபாட்டுக்கு ஓர்‌ 


சேர்க்கை 81 


எடுத்துக்காட்டு. அத்தொலையில்‌ ஒரு பாட்டு கலங்கரை 
விளக்கென மிளிர்கிறது. அதைப்‌ பார்ப்போம்‌ : 
பத்தராய்ப்‌ பணிவார்கள்‌ எல்லார்க்கும்‌ அடி. யேன்‌ 
பரமனையே பாடுவார்‌ அடியார்க்கும்‌ அடியேன்‌ 
இத்தத்தைச்‌ சிவன்பாலே வைத்தார்க்கும்‌ அடியேன்‌ 
திருவாரூர்ப்‌ பிறந்தார்கள்‌ எல்லார்க்கும்‌ அடியேன்‌ 
முப்போதும்‌ இருமேனி திண்டுவார்க்கும்‌ அடியேன்‌ 
முழுநீறு பூசிய முனிவர்க்கும்‌ அடியேன்‌ 
அப்பாலும்‌ அடிச்சார்க்த அடியார்க்கும்‌ அடியேன்‌ 
ஆரூ ரன்‌ ஆருரில்‌ அம்மானுக்‌ காளே. 


இது, திருத்தொண்டத்‌ தொகையுள்‌ கொகையாய்‌ 
இலங்குவது. இதைச்‌ தொகையுள்‌ தொகை என்று 
கூறலாம்‌. 

திருத்தொண்டர்‌ புராணம்‌ பாடிய சேக்கிழார்‌ சேர்க்கை 
வழிபாட்டை நூல்‌ முழுவதும்‌ ஆங்காங்கே வலியுறுத்தி 
யுள்ளனர்‌, அஃது ஊன்‌ உள்ளம்‌ உயிர்‌ எல்லாவற்றையுங்‌ 
கவரும்‌. ஞான சம்பந்தரையும்‌, காவுக்கரசரையும்‌ அடியார்‌ 
குழாம்‌ சந்திக்குங்‌ காட்சிகளில்‌ சேர்க்கை இன்பம்‌, சேக்‌ 
கிழார்‌ தமிழ்க்கடலில்‌ அன்பு அலையாய்‌க கொழிக்கிறது. 

திருத்தொண்டர்‌ புராணப்‌ பாயிரத்தில்‌ : இருக்‌ 
கூட்டச்‌ சிறப்பு ' என்றொரு பகுதி, ஏரி நிறைந்த செல்‌ 
வம்‌ போலக்‌ காட்சியளிக்கிறது. அதில்‌ அழுந்துமாறு 
நேயர்களை வேண்டுகிறேன்‌. 

தனித்த வாழ்க்கை 

உலகில்‌ மக்கள்‌ தனித்து வாழ்தல்‌ அரிது. பிறர்‌ 
அணையின்‌ றித்‌ தனித்து வாழ்தலென்பது வீண்‌ கனவு 7. 
பேய்த்தோ ; ஆகாயத்தாமரை. 

ஓர்‌ இளைஞன்‌ தனித்து வாழவேண்டுமென்று மலைக்‌ 
குச சென்றான்‌ ; அங்கே ஓர இடத்தில்‌ தனியே. அமர்ந்‌ 
தான்‌. பசி அவனைப்‌ பீடித்தது, அவ்வேளையில்‌ அவ 


63 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


வழியே ஒரு முதியோர்‌ அதையும்‌ இதையும்‌ பார்த்து 
நடந்தார்‌ ; இளைஞனைக்‌ கண்டார்‌ ; அவன்‌ பசியால்‌ வாடு 
வதை உணர்ந்தார்‌; அவன்‌ அருகே அணைந்தார்‌. முதியோர்‌ 
இளைஞனை உற்றுநோக்டி, : உன்னைப்‌ பசி வாட்டுவது 
எனக்குத்‌ தெரிகிறது, என்னிடம்‌ கட்டுச்சோறு இருக 
இறது. அதை இருவரும்‌ ப௫ர்ந்து உண்ணலாம்‌ ' என்‌ 
றனர்‌. அதற்கு இளைஞன்‌, * ஐயா ! யான்‌ தனித்திருப்‌ 
பதற்கு வந்தேன்‌ ” என்றான்‌. : இதைச்‌ சாப்பிடு ; பின்னே 
உரையாடலாம்‌ ' என்றார்‌ முதியோர்‌, பசி இளைஞனை முதி 
யோர்‌ விருப்பத்துக்கு இணங்கச்செய்தது, இருவரும்‌ அன்‌ 
புடன்‌ உணவருந்தினர்‌ ; சிறிதுநேரம்‌ ஓய்வு கொண்டனர்‌. 
பிறகு, முதியோர்‌ இளைஞனைப்‌ பார்த்து, * தம்பி / தனித்த 
வாழ்க்கை உலகில்‌ ௩டைபெருது. இஃது இயற்கை 
விதி. உன்‌ தாய்‌ தந்தையர்‌ சேர்க்கை இல்லையேல்‌ நீ 
£9றந்திருப்பாயா? உன்‌ உடல்‌ எவ்வளவு அணுக்களின்‌ 
சேர்க்கையால்‌ ஆக்கப்பட்டிருககறெது / பல உறுப்புக்‌ 
களால்‌ உன்‌ உடல்‌ அமைந்திருக்கிறதே / நீ அணிந்துள்ள 
கோவணத்தை நினைந்து பார்‌. பருத்தியைப்‌ பயிரிட்டவர்‌ 
எத்துணைப்‌ பேர்‌? அதை நூற்றவர்‌ எத்துணைப்‌ பேர்‌ ? 
நிலத்தை உழ உழவன்‌ தேவை. இராட்டையையும்‌ தறியை 
யும்‌ அமைக்கத்‌ தசசன்‌ தேவை. தச்சனுககு உளி தேவை, 
உளிக்கு இரும்பு வேண்டும்‌, இரும்பை வடிக்கக்‌ கருமான்‌ 
வேண்டும்‌. இரும்பு எப்படிக்‌ கிடைக்கும்‌ ?...... இப்படியே 
முடிவின்‌ றிச்‌ சொல்லிக்கொண்டே போகலாம்‌. நீ அணிந்‌ 
துள்ள ஒரு கோவணம்‌ இத்தனை பேர்‌ துணையைப்‌ பெற்‌ 
திருக்கிறது ! அஃது உலகச்‌ சேர்க்கையைப்‌ பெற்றிருக்‌ 
கிறதா ! இல்லையா ? ஆதலின்‌, சேர்க்கையின்றி உலகில்‌ 
எவரும்‌ வாழ்தல்‌ இயலாது, இதை உணர்ந்து நடப்பாயாக ' 
என்று சொல்லி விடைபெற்றனர்‌. அப்பொழுது இளை 
ஞன்‌ முதியோரை வணங்கி, * தங்கள்‌ பொன்மொழி என்‌ 
மனத்தைத்‌ திருப்பியது. உங்கள்‌ சேர்க்கை இப்பொழுது 


சேர்க்கை 89 


இங்கே எனக்குக்‌ கிடைக்காவீட்டால்‌ யான்‌ பசியால்‌ 
வருந்தி மாண்டிருப்பேன்‌. பரம்பொருள்‌ சேர்க்கை 
என்பால்‌ இருத்தலையும்‌ யான்‌ உணர்கிறேன்‌ ' என்று 
உரைத்தான்‌. முதியோர்‌ வழியே நடந்தனர்‌, இளைஞனும்‌ 
ஊருக்குத்‌ இதரும்பினன்‌, அன்றுமுதல்‌ அவன்‌ சேர்க்கைச்‌ 
சிறப்பைத்‌ தான்‌ உணர்ந்து நடக்ததோடு, அதை மற்‌ 
வர்க்கும்‌ போதித்து வந்தனன்‌. சேர்க்கைச்‌ சிறப்பை 
என்னென்று வர்ணிப்பது 2 
சேர்க்கை வழிபாடு 

சேர்க்கை இயற்கையில்‌ சிறந்து வீளங்குதற்குக 
காரணம்‌ என்னை ? இயற்கையில்‌ சேர்க்கை பெற்றுள்ள 
பரம்பொருளை உணர்த்துதற்குச்‌ சேர்க்கை வழிபாடு 
இன்‌ றியமையாததென்று, உலகம்‌ உணர்ந்து நடக்கும்‌ 
பொருட்டு, இயற்கையில்‌ சேர்க்கை சிறந்து விளங்குகிற 
தென்க, 

சேர்க்கை வழிபாடு முதிர முதிரப்‌ பரம்பொருள்‌ 
எல்லாவற்றிலும்‌ சேர்ந்து நிற்றல்‌ இனிது விளங்கும்‌. 
அவ்விளக்கம்‌ * பரம்பொருளே வாழ்க்கை வழி ' என்னும்‌ 
உண்மையை உள்ளங்கை நெல்லிக்கனியென உணரத்தும்‌. 

வாழ்க்கை வழி பரம்பொருளே - பரம்பொருளே 
வாழ்க்கை வரி, இதைத்‌ தெளிதற்கு வழிபாடு தேவை ; 
சேக்கை வழிபாடு தேவை, 


நி. வாழ்க்கை வழி 


வாழ்க்கை எது? இதுகுறித்து நினைந்த மக்கள்‌-நினைக்‌ 
கின்ற மக்கள்‌ - எவ்வளவு பேர்‌ ? அவர்தம்‌ தொகையை 
எந்தக்‌ கருவிகொண்டு - எந்தக்‌ கணக்குக்கொண்டு - அள 
விடல்‌ முடியும்‌ ? அத்தொகை எண்ணில்‌ அடங்காதது. 
அதை எவ்வாறு அளவிட்டுக்‌ கூறுதல்‌ கூடும்‌ ? இதுகாறும்‌. 
வாழ்க்கையைக்‌ குறித்து வெளிவந்துள்ள . கருத்துக்கள்‌ 
வானக்கடலெனப்‌ பரவிக்‌ கடக்கின்றன. அவற்றுள்‌ ஈம்‌ 
நாட்டவரிடத்திலிருந்து வெளிவந்தவை சில; மேல்நாட்டவ 
ரிடத்திருநது வெளிவந்தவை பல. 

இலெளகிகமும்‌ வைதிகமும்‌ 

நம்‌ நாட்டவர்‌ கருத்துக்களால்‌ விளைந்தது என்னை £ 
மேல்நாட்டவர்‌ கருத்துக்களால்‌ விளைந்தது என்னை 2 முன்‌ 
னைக கருத்துக்களால்‌ வைதிகம்‌ உயர்ந்தது ; இலெளகிகம்‌ 
தாழ்ந்தது. பின்னைக்‌ கருத்துக்களால்‌ வைதிகம்‌ தாழ்ந்‌ 
தது ; இலெளகிகம்‌ உயர்ந்தது, இலெளகெமாவது உலக 
சம்பந்தமுடையது ; வைதிகமாவது வேத சம்பந்தமுடை 
யது. (“வித்‌ என்னும்‌ அடியிலிருந்து பிறந்தது வேதம்‌. 
வித்‌ - அறிவு, அறிவுத்‌ தொடர்புடையது வைதிகம்‌.) 
வெறும்‌ இலெளகிகம்‌ உலகாயதம்‌ ; வெறும்‌ வைதிகம்‌ 
ஆனமார்த்தம்‌, வாழ்க்கைக்கு இரண்டும்‌ வேண்டும்‌. 
இரண்டில்‌ ஓன்று உயர்க்ததுமன்று ; மற்றொன்று தாழ்க்‌ 
குதுமன்று, உயாவும்‌ தாழ்வும்‌ வாழ்க்கையை வளர்க்க 
மாட்டா, வாழ்க்கையை வளர்ப்பது சமன்‌. இந்காளில்‌ 
ஈம்‌ நாட்டில்‌ இலெளகிகம்‌ சிறிது உயர்வது சிறப்பு ; மேல்‌ 
நாட்டில்‌ வைதிகம்‌ சிறிது உயர்வது சிறப்பு, இரண்டும்‌ 
சமப்படின்‌ உலகவாழ்க்கை ஈகன்கு ஈடைபெறும்‌, 


வாழ்க்கை வழி 91 
வாழ்க்கைத்‌ திறங்கள்‌ 
வாழ்க்கை எது உடலும்‌ உயிரும்‌ கூடி நிற்பது 
வாழ்க்கை என்றும்‌, உடலை விடுத்து உயிர்‌ மீங்யெதும்‌ 
வாழ்க்கை அற்றுப்போகிறது என்றும்‌ சில இடங்களில்‌ 
கருதப்படுகின்றன. இக்கருத்தை ஒரோவழி - ஏகதேசஜ்‌. 
தில்‌ - ஏற்கலாம்‌ ; முடிந்த முடிபாக ஏற்றலாகாது. என்‌ 2 
உலகில்‌, தனி வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கிராம. 
வாழ்க்கை; சாட்டு வாழ்க்கை, உலக வாழ்க்கை, சமய 
வாழ்க்கை முதலிய பலதிறங்கள்‌ பேசப்படுகின்‌ றன. 
இப்பேச்சால்‌ வாழ்க்கை பலதிறம்‌ என்பது தெரிறெது. 
பலதிறம்‌ வாய்ந்த வாழ்க்கையை உடலுயிர்‌ அளவில்‌. 
நிறுத்தல்‌ முறையோ என்னும்‌ ஐயப்பாடு தோன்றும்‌, 
உடலுயிர்‌ சேர்ந்த வாழ்க்கை, மற்ற வாழ்க்கைத்‌ இறங்‌ 
களுக்கு நிலைக்களன்‌ என்று கொள்ளலாம்‌. 
மூவிதம்‌ ' 
கடவுள்‌, உயிர்‌, உலகம்‌ ஆகிய மூன்றும்‌ சேர்ந்த 
ஒன்று வாழ்க்கை என்று சில அறிஞர்‌ கூறுகின்றனர்‌. இக்‌: 
கூற்று விழுமியது. இதன்‌ நுட்பத்தை உணர அநுபூதி 
தேவை. உலக வாழ்க்கை, உயிர்‌ வாழ்க்கையாய்‌, 
இரண்டும்‌ சேர்ந்து கடவுள்‌ வாழ்க்கை யாகும்‌, கடவுள்‌ 
வாழ்க்கையில உலக வாழ்க்கையும்‌; உயிர்‌ வாழ்க்கையும்‌, 
அவற்றின்‌ கூறுகளும்‌, திறங்களும்‌, பிறவும்‌ அடங்கும்‌. 
அங்கே வாழ்க்கையின்‌ குறிக்கோளும்‌, அதன்‌ முழுமையும்‌ 
தெளிவாகும்‌. 
தன்மை - தீமை 
பெரும்‌ பேற்றைக்‌ குறிக்கொண்டுள்ளது வாழ்க்கை... 
அஃது எது என்று தெரிந்துகொள்ள உயிர்கள்‌ கடமைப்‌ 
படல வேண்டும்‌. அதைத்‌ தெரிந்துகொள்வதால்‌ என்ன 
பயன்‌ 7 அதனால்‌ ஈன்மை உண்டா, தீமை உண்டா 
என்று சிலர்‌ வினவலாம்‌, நன்மை உண்டெனில்‌, ஒன்றைத்‌ 


92 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


தெரிந்துகொள்ள முயல்வதும்‌, இமை ' உண்டெனில்‌ 
அதைத்‌ தெரிந்துகொள்ள முயலாதிருப்பதும்‌ நியாய 
மாகா. அறிவு வளர்ச்சிக்கு எதையும்‌ ஆராய்தல்‌ நல்லது, 
ஆராய்ச்சியால்‌ விளங்கும்‌ அறிவு நல்லதை ஏற்கும்‌; 
தியதை ஒதுக்கும்‌, 
வாழ்க்கையும்‌ நடக்கையும்‌ 

வாழ்க்கை இன்னதென்று அறிந்துகொள்ளுதல்‌ மட்‌ 
டும்‌ போதாது. அதற்குரிய ஈடக்கை வேண்டும்‌. வாழ்க்கை 
இன்னதென்று உணர்ந்தும்‌ நல்வழியில்‌ ஈஉடவாதார்‌ உளர்‌. 
வாழ்க்கை இன்னதென்று உணராமலும்‌ ஈல்வழியில்‌ 
கடப்பவர்‌ உளர்‌. கெளிவு என்ருதல்‌ ஈடக்கையைச்‌ 
சிர்செய்யாமற்‌ போகாது. ஆதலின்‌, அறிவால்‌ வாழ்க்கை 
இன்னதென்று விளங்கிக்கொள்வதால்‌ இமை விளையாது. 


வாழ்க்கை அமைவு 


வாழ்க்கை எது என்பதைப்பற்றி முன்னர்‌ இரண்‌ 
“டோர்‌ உரை பகரப்பட்டன. அவற்றை ஓட்டி உலகியலில்‌ 
தின்று சில கூறலாமென்று எண்ணுகிறேன்‌. வாழ்க்கை 
எது? பிறப்பு, வளர்ப்பு, கல்வி, கேள்வி, ஆராய்ச்சி, 
தொழில்‌, பொருளீட்டல்‌, இல்லறம்‌, சூழல்‌ முதலியன 
மருவி ஒங்குவது வாழ்க்கை என்று சுருங்கிய முறையில்‌ 
சொல்லிவிடலாம்‌. ஒரு செடி வளர, ஓளி, காற்று, நீர்‌) 
நிலம்‌ முதலியன தேவையான்‌ றன. அதேபோல வாழ்க்கை 
வளரப்‌ பலதிறக கூட்டுறவு தேவை என்க, 


தொடக்கம்‌ - முடிவு 


வாழ்க்கைக்குத்‌ தொடக்கம்‌ உண்டா? இல்லையா ? 
முடிவு உண்டா ? இல்லையா ? அஃது இடையிீடின்றித்‌ 
தொடர்ந்து செல்வதா ? அன்று 2 இவ்வினாக்களைச்‌ 
அநதிக்கச்‌ சிந்திக்க விடைகள்‌ தாமே பிறக்கும்‌, விடைகள்‌ 


வாழ்க்கை வழி 93 


சிந்தனையின்‌ அளவைகிலைகளைப்‌ பொறுத்துப்‌ பிறப்பன. 
அழ்ந்த சிந்தனையில்‌ வானிற்‌ பதிந்துள்ள பல பேரறிஞா 
எண்ணங்களும்‌ துணைசெய்யும்‌. எனது ஆராய்ச்சியிலும்‌ 
இந்தனையிலும்‌ வாழ்க்கை, தொடக்கமும்‌ முடிவும்‌ இல்லா 
தது என்பதும்‌, அது தொடாந்து தொடர்நது செல்வது 
எனபதும்‌ படிப்படியே விளங்கின. 

கடவுள்‌, உயிர்‌, உலகம்‌ ஆகிய இம்மூன்றும்‌ தொடக்‌ 
கம்‌ முடிவு இல்லாதன. இவற்றால்‌ மலரும்‌ வாழ்க்கையும்‌ 
தொடக்கம்‌ முடிவு இல்லாததென்று கூறுதற்கு இட 
முண்டு, ' கடவுளுக்கும்‌ உயிருக்கும்‌ தொடக்க முடிவு 
இல்லை என்று சொல்லலாம்‌. உலகுக்குக்‌ கூடவா 
தொடக்க முடிவு இல்லை என்று கூறுவது 9” என்று சிலர்‌ 
கருதலாம்‌. 

உலகம்‌ சடம்‌. அது மாறுந்தகையது, அனால்‌, அழி 
யுக தகையதன்று, (மாறுதலை அழிவென்று சொல்வதும்‌: 
உண்டு. இஃது உபசாரம்‌,) மாறுங்‌ காரிய உலகத்தைக்‌ 
கண்டு, அதற்குக்‌ காரணமாயுள்ள ஓன்றை அழியுந்தகைய: 
தென்று எண்ணுதல்‌ கூடாது இது நிற்க 

பொருள்‌ 

வாழ்க்கை என்னும்‌ சொல்லின்‌ பொருளை உன்னிப்‌: 
பார்க்க, வாழ்‌' என்னும்‌ சொல்லின்‌ அடியாக வாழ்க்கை” 
பிறந்தது, * வாழ்‌ ' என்னும்‌ சொல்லின்‌ பொருள்‌ என்னை 9: 
“என்றும்‌ நன்றாயிரு ' என்பது அதன பொருள்‌. இப்‌ 
பொருளை உளங்கொண்டு, *; வாழ்க்கையை உன்னிப்‌ 
பார்க்க, “வாழ்க்கை தொடக்க முடிவு உடையதா ?: 
தொடர்ந்து தொடர்ந்து செல்வதா ?' என்பதிலுள்ள 
உண்மை இனிது விளங்கிவிடும்‌, 

வழக்காறுகள்‌ 

்‌ இப்பொழுதுதான்‌ வாழ்க்கை என்னைத்‌ தொடர்க. 

தது '; * என்‌ வாழ்க்கை இன்னும்‌ நிலைக்கவில்லை '; “ என்‌- 


94 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை. வழி 


வாழ்க்கை ஒருவாறு நடக்கிறது '; : என்‌ வாழ்க்கை 
யிலே ஒரு குறையும்‌ இல்லை * _ என்ற வழக்காறுகள்‌ 
வாழ்க்கையின்‌ உண்மையை ஒருவாறு புல்ப்படுத்துவன 
வாம்‌, வழக்காறுகள்‌ பிதற்றல்‌ அல்ல. அவை சில 
அநுபவங்களின்‌ திரட்டு, அவற்றை ஆராய்வது, செயற 
கைக்‌ கலைகளையும்‌ இயற்கைக்‌ கலைகளையும்‌ ஆராய்வ 
தாகும்‌. 


கலப்பு ஏன்‌ 7 


வாழ்க்கை சிறந்ததே, ஆனால்‌, அதில்‌ கலமும்‌ இங்கும்‌ 
ஏன்‌ கலந்து நிற்றல்‌ வேண்டும்‌? இக்கலப்பு இயற்கை 
யன்று ; செயற்கை, இதற்குக்‌ காரணம்‌, மனிதன்‌ பகுத்‌ 
தறிவால்‌ பெற்ற உரிமைஉணாவே யாகும்‌, இதுபற்றி 
நால்‌ தொடக்கத்தில்‌ சில குறிப்புக்கள்‌: பொறிககப்‌ 
பெற்றன. அவற்றைப்‌ பார்க்க. 

வாழ்க்கையில்‌ துன்பமும்‌ உண்டு - இன்பமும்‌ உண்டு; 
முள்ளும்‌ உண்டு - பூவும்‌ உண்டு ; வாழ்க்கையை நிலையாக 
வும்‌ கொள்ளலாம்‌ - நிலையாததாகவும்‌ கொள்ளலாம்‌ ; 
அளியாகவும்‌ கொள்ளலாம்‌ - கடலாகவும்‌ கொள்ளலாம்‌ ; 
வாழ்க்கை அவரசியமாகவும்‌ தோன்றும்‌ - அஈாவசியமாகவும்‌ 
தோன்றும்‌ ; ஆதியாகவும்‌ தோன்றும்‌ - அநாதியாகவும்‌ 
தோன்றும்‌ -- இவ்வாறு வாழ்க்கைக்கூறுகளைச்‌ சொல்லிச்‌ 


“செல்லலாம்‌. எல்லாம்‌ அவரவர்பால்‌ அமையும்‌ மனோ 
விலையைப்‌ பொறுத்தன. மனம்போல வாழ்வு ' என்பது 
பழமொழி. 

அதுபவிக்க 


வாழ்க்கை எத்தகையதாயினும்‌ ஆக, அதன்‌ குறிக 
கோள்‌ நிறைவேறுதல்‌ வேண்டும்‌. குறிக்கோள்‌ நிறைவேற 
வாழ்க்கையை அறுபவிக்கக்‌. கடமைப்படல்‌ வேண்டும்‌. 
அநுபவத்திற்கென்று வாழ்க்கை ஏற்பட்டது. அநுபவிக்‌ 


வாழ்க்கை வழி 95 


கும்‌ முறைமை ரேரியதாயிருந்தால்‌ ஈலன்‌ விளையும்‌ ; வேறு 
வழியின தாயிருந்தால்‌ இமை விளையும்‌. 

நேரிய வழிஎது? வேறு வழி எது? * வாழ்க்கையை 
நடத்துவது பரம்பொருள்‌' என்னும்‌ உணர்வுடன்‌ நடப்பது 
நேரிய வழி. அவ்வுணர்வு அற்று ஈடப்பது வேறு வி. 
்‌ வாழ்ககை வழி பரம்பொருள்‌ ' என்பது நல்லுணர்வு 
அலலது மெய்யுணர்வு என்றும்‌, : வாழ்க்கை வழி என்‌ 
னுடையது ' என்று நினைப்பது இய உணர்வு அல்லது 
பொய்யுணர்வு என்றும்‌ குறிக்கும்‌ அளவில்‌ இங்கே நின்று 
விடுகிறேன்‌, விளக்கம்‌ பின்னை, 

நன்மையும்‌ இமையும்‌ கலந்து கலந்து போராடிப்‌ 
போராடி வாழ்க்கையைத்‌ துரய்மை செய்யும்‌, இத்‌ தூய்மை 
* வாழ்க்கை வழி பரம்பொருள்‌ ' என்பதை உணர்த்தும்‌. 
இதை அநுபவத்தால்‌ பெறலாம்‌. இவ்வநுபவத்தைப்‌ 
பெறுதற்கென்று வாழ்க்கையில்‌ நன்மை திமை முதலிய 
வேற்றுமைகளும்‌ போராட்டங்களும்‌ நிக்ழ்கன்‌ றன என்று 
கொள்க. 


என்னாலா £ பரத்தாலா 2 


ஒர்‌ இளைஞன்‌, “யான்‌ பிறந்தேன்‌ ; வளர்ந்தேன்‌ ; 
படித்தேன்‌ ; தொழில செய்கிறேன்‌ ; வாழ்கிறேன்‌; என்னை 
ஒரு பொருள்‌ ஈடத்துறெது என்று யான்‌ ஈம்புகிறே 
னில்லை” என்கிறான்‌. அநுபவத்திற்‌ கனிந்த ஒரு முதியவன்‌, 
* என்‌ வாழ்க்கையை ஏதோ ஓன்று ஈடத்துகிறது. அஃது 
இயக்க யான்‌ இயங்குகிறேன்‌' என்கிறான்‌ , இருவர்‌ கூற்றும்‌ 
காந்து கூர்ந்து ஈல்லுளத்தால்‌ கருதத்‌ தக்கன. 
்‌ என்‌ வாழ்க்கை என்னால்‌ நடைபெறுகிறது * என்று 
நினைக்கத்‌ தூண்டுவது உலகாயதம்‌, * என்‌ வாழ்க்கையை 
எதோ ஒன்று நடக்கச்‌ செய்கிறது” என்று கருதச்செய்வது 
'பாரமாரத்திகம்‌, அந்த நினைவால்‌ விளைவதென்னை ? இந்தக்‌ 
கருத்தால்‌ விளைவதென்னை? உலகாயதம்‌ சமயம்‌ கேருங்கால்‌ 


96 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


தன்னலத்தின்‌ பொருட்டுப்‌ பிறரை வருத்தும்‌ ; அவர்தம்‌ 
இரத்தத்தை உறிஞ்சும்‌; அவரைக்‌ கொலை செய்ய ஏவி 
னும்‌ ஏவும்‌. பாரமார்த்திகம்‌ தன்னலத்தைச்‌ சிதைத்துப்‌ 
பரகலத்தைக்‌ காக்கும்‌ பண்புடையது. இதற்குக்‌ காரணம்‌ 
என்னை? பாரமார்த்திகம்‌ எல்லா உயிரிடத்தும்‌ பரம்‌ 
பொருள்‌ இருப்பதை உணர்த்துவது, அதனால்‌ அது 
பிறர்க்குக்‌ கேடு சூழ எவரையும்‌ தூண்டுவதில்லை. * பார 
மார்த்திகன்‌ என்று தன்னைச்‌ சொல்லிக்கொள்வோன்‌ 
பிறர்க்குத்‌ இமை செய்வதில்லையோ ' என்னும்‌ வாதம்‌ உல 
இல்‌ நிகழாமலில்லை. பாரமார்த்திகன்‌ என்று ஒருவன்‌ தன்‌ 
ஊச்‌ சொல்லிக்கொண்டு, பிறர்க்குக்‌ கேடு சூழ்வானாயின்‌, 
அவன்‌ பாரமார்த்திகனாகான்‌. அவன்‌ உலகாயதனே ஆவன்‌. 
மற்றவர்க்குக்‌ கேடுசூழ்வோன்‌ எவனாயினும்‌ அவன்‌ பார 
மார்த்திகனாகான்‌. பாரமார்த்திகம்‌ வேடத்திலோ - கோலத்‌ 
திலோ - நடிப்பிலோ - பிற போலிகளிபலா நிலவுவதன்‌ று. 
ஒரு மனிதன்‌ அவன்‌ வாழ்க்கையில்‌ சிலபொழுது பார மார்தி 
இகனாகவும்‌ சிலபொழுது உலகாயதனாகவும்‌ நடப்பதும்‌ 
உண்டு. பிறர்க்குக்‌ கேடு சூழூம்போதெலலாம்‌ அவன்‌ 
உலகாயதனாவன்‌, தன்னைப்போலப்‌ பிறரையும்‌ நினைந்து 
நலம்‌ செய்யும்போதெல்லாம்‌ அவன்‌ பாரமார்த்‌ திகனாவன. 
பரம்பொருள்‌ என்‌ வாழ்க்கையை நடா;த்துகிறது, அதுவே 
வாழ்க்கை வழி ' என்னும்‌ உறுதியில்‌ நின்று வாழ்பவனே 
பாரமார்த்திகன்‌ என்று உலகம்‌ உணாந்து நடப்பதாக. 
பாரமார்த்திகத்தின்‌ பெயரால்‌ திட்சை - உபதேசம்‌ 
முதலியன செய்பவருள்‌ எத்தனையோ உலகாயதர்‌ இருக்‌ 
இன் றனர்‌ ! சொல்லுலக உலகாயதமும்‌ பாரமார்த்இகமும்‌ 
வேறு ; பொருளுலக உலகாயதமும்‌ பாரமார்த்திகமும்‌ 
வேறு. 
ஆராய்ச்சி - நம்பிக்கை 

்‌ வாழ்க்கை வழி பரம்பொருள்‌ என்னும்‌ உணர்வு சில 

ரிடத்தில்‌ எளிதில்‌ எழும்‌ ; சிலரிடத்தில்‌ அரிதில்‌ எழும்‌ ; 


வாழ்க்கை வழி ம 


சிலரிடத்தில்‌ எளிதிலோ  அறிதிலோ எழுவதில்&ை. 
முதல்‌ இலர்‌ நம்பிக்கையாளர்‌ ; இரண்டாம்‌ சீலா 
ஆராய்ச்சியாளர்‌ ; மூன்றாம்‌ சிலர்‌ சிந்தனை அற்றவர்‌. 

சிலர்‌ நம்பிக்கை ஆராய்ச்சியாகும்‌. சிலர்‌ ஆராய்ச& 
நம்பிக்கையாகும்‌. சிலரிடம்‌ இரண்டும்‌ கலந்து மயங்8ின்‌ 
பேர்‌ ஊர்‌ இல்லாமல்‌ அமிந்துபடும்‌. சிலரிடம்‌ காலத்துக்‌ 
குக்‌ காலம்‌ மூன்றும்‌ முறை முறையே நிகழும்‌. 

இம்மாறுதல்கள்‌ இயற்கை. அவைபலதிறக கொள்கை 
களாய்‌ உலகில்‌ நிலவிப்‌ போர்‌ பிணக்கு முதலியவற்றை 
மூட்டுகின்றன . உள்ளத்தில்‌ உறும்‌ மா று குல்சுண்‌ 
என்னென்னவோ செய்யும்‌. மாறுதலின்‌ நுட்பத்தை உணரா 
வோருக்கு எவ்வித நடுக்கமும்‌ தோன்றாது. 

.. நம்பிக்கையின்‌ விளைவு விரைந்து நிகழும்‌. ஆராய்சக 
யின்‌ விளைவு விரைந்து நிகழாது, நம்பிக்கை தொல்லை 
யின்றிப்‌ பயன்‌ விளைக்கும்‌. ஆராய்ச்சி தொல்லையுடன்‌ 
பயன்‌ அளிப்பினும்‌ அளிக்கும்‌ ; அளியாமற்‌ போயினும்‌ 
போகும்‌, நம்பிக்கை, * மலையே வா ' என்றால்‌ மலை வரும்‌. 
ஆராய்ச்சி மலையை அழையாது ; அழைப்பினும்‌ அது 
வாராது, வலிமை எதற்கு அதிகம்‌ ? நம்பிக்கைக்கா? 
ஆராய்ச்சிக்கா 1 

நம்பிக்கை 

நம்பிக்கை ஒரு பெரும்‌ கொள்கை என்று அறிவுறுத 
இயவர்‌ சிலர்‌. அவருள்‌ சிறந்தவர்‌ கிறிஸ்துபெருமான்‌. ஈம்மீக்‌ 
கையின்‌ வலிமை அவராலேயே உலகுக்கு நன்கு புலம்‌ 
பட்டது என்று பறை சாற்றலாம்‌, நமது நாடும்‌ ஒரு 
காலத்தில்‌ நம்பிக்கையில்‌ பேர்‌ பெற்றிருந்தது. 

*கடுகு விசுவாசம்‌ காண்‌ இம்‌ மலையைக்‌ 

கடுகஅப்பா ற்‌ போஎன்றாற்‌ போம்‌, 

பழியில்‌ விசுவாசம்‌ பார்த்திம்‌ மலையை 

விழுகடல்‌ என்றால்‌ விழும்‌, _கிறிஸ்துமொழிக்‌ குச்‌ 
esd 


96. பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வமி 


நம்பிக்கை கோய்களைப்‌ போக்கும்‌ ; குறைகளைக்‌ 
களையும்‌ ; நினைந்ததைக்‌ கூட்டும்‌, ஈம்பிக்கையால்‌ ஆகாத 
தொன்‌ றில்லை. நம்பிக்கை, மருத்துவச்சாலைகள்‌ பெருகாத 
வாறும்‌, சிறைக்கோட்டங்கள்‌ ததையாதவா றும்‌; சட்டங 
கள்‌ மலியாதவாறும்‌ காத்து வரும்‌. நம்பிக்கை ஒரு காலத்‌ 
இல்‌ உலகை நல்வழியில்‌ ஈடாத்தியது ; அதில்‌ அமைதியை 
கதிலைபெறுத்தியது ; தெய்விகத்தைத்‌ திகழச்‌ செய்தது, அத்‌ 
தகைய நம்பிக்கை நாளுக்கு காள்‌ குன்றியது. அதனால்‌ 
மருத்துவச்‌ சாலைகள்‌ பெருனை ; சிறைக்கோட்டங்கள்‌ 
துதைந்தன ; சட்டங்கள்‌ மலிந்தன. உலகம்‌ அமைதியை 
இழந்து அல்லலுறுவதாயி.ற்று. 
மதிப்பு 
இந்நாளில்‌ நம்பிக்கைக்கு மதிப்புண்டா ! ஆராய்ச்‌ 
இக்கு மதிப்புண்டா £ எதற்கு உண்டு என்று சொல்ல 
வேண்டுவதில்லை. இக்காலம்‌, நம்பிக்கை மடமைஇருள்‌ 
என்றும்‌, ஆராய்ச்சி அறிவுஒளி எனறும்‌ கருதுகிறது, 
இக்கருத்து நிலைத்து நில்லாது. இதில்‌ மாறுதல்‌ நிகழும்‌, 
ஒளி - இருள்‌ 
நம்பிக்கை ஒளியாய்‌ இருந்த காலமுண்டு. அக்காலம்‌ 
_ மறைந்தது, ஈம்பிக்கையில்‌ இருள்‌ சூழ்ந்தது, அ௩்காளில்‌ 
ஆராய்ச்சி, இருளால விழுங்கப்பட்டது, இந்நாளில்‌ 
அதில்‌ ஒருவிதச்‌ சிற்றொளி புகுந்தது. அவ்வளவில்‌ 
அதன்‌ இருள்‌ கழிந்தது, மீண்டும்‌ ஈம்பிக்கையில்‌ ஒளி 
சேரும்‌. ஆராய்ச்சியில்‌ இருள்‌ சூழும்‌, £ இஃது என்ன 
விபரீதம்‌ ' என்று நேயர்கள்‌ நினைக்கலாம்‌. 
தாய்‌ - சேய்‌ 
நம்பிக்கை நாய்‌ போன்றது. ஆராய்ச்சி சேய்‌ 
போன்றது. இப்பொழுது ஆராய்ச்சி வளர்ந்து வருகிறது. 
என்முதல்‌ அஃது ஒரு நிலையில்‌ தாயாகும்‌. தாய்‌ 
நம்பிக்கை என்பதை மறத்தலாகாது, 


வாழ்க்கை வழி 99 


நம்பிக்கையினின்‌ றும்‌ பிறக்கும்‌ ஆராய்ச்சி மீண்டும்‌ ஈம்‌ 
ச9கீகையாகும்‌, இஃது இயற்கை, விதை முூளையாய்‌, செடி 
யாய்‌, மரமாய்‌, கனியாய்‌, மீண்டும்‌ விதையாகிறதன்றோ ? 
அவ்வாறே நம்பிக்கை, ஆராய்ச்சியாய்‌, மீண்டும்‌ ஈம்‌.பிக்கை 
யாகும்‌, பழைய நம்பிக்கைக்கும்‌ புதிய நம்பிக்கைக்கும்‌ 
தெளிவில்‌ சில வேற்றுமைகள்‌ தோன்றும்‌, இது வளாச்சிக்‌ 
தத்துவத்தில்‌ அரும்பும்‌ புதுமையால்‌ நிகழ்வது, இப்‌ 
புதுமையைப்பற்றி முன்னர்‌ இரண்டோர்‌ இடத்தில்‌ 
விளக்கம்‌ செய்துள்ளேன்‌. 

மறப்பு 

இறிஸ்துபெருமான்‌ நம்பிக்கையைப்‌ போதனையினாலும்‌ 
அாரதனையினாலும்‌ நாட்டினர்‌. அர்ரம்பிக்கை இப்பொழுது 
ஆராய்ச்சியாயிற்று. அவ்வாராய்சசி தடுமாறும்‌ காலம்‌ 
நெருங்கியிருக்கிறது. இன்று தடுமாறும்‌ ஆராய்ச்சி, காளை 
கம்பிக்கையாகும்‌. 

ஆராய்ச்சி, நம்பிக்கையின்‌ சேய்‌ என்பதை உலகம்‌ 
மறந்தது. அம்மறப்பு உலகை அணுகுண்டால்‌ அழிக்க 
முனைகிறது. இதைப்‌ போக்கவல்லது நம்பிக்கை. *பரத்தி 
னிடம்‌ நம்பிக்கை உடையாரை அனுகுண்டோ பிறவோ 
என்‌ செய்யும்‌ £ 

விள த்த பயன்‌ 


பழைய நம்பிக்கை உலகம்‌, “ ஒன்றே குலமும்‌ ஒரு 
வனே தேவனும்‌ ' எனற உண்மையைப்‌ பரப்பியது. 
அதனால்‌ உலகம்‌ ஓர்‌ அன்புநெறியைக கடைப்பிடித்து 
ஒழுகியது ; ஒருமைப்பாட்டைக்‌ குறிக்கொண்டு நின்றது ; 

*மண்பா தலம்புச்கு மால்கடல்‌ மூடிமற்‌ றேழுலகும்‌ 

விண்பால்‌ திசை கெட்‌ டிருசுடர்‌ வீழினும்‌ அஞ்சல்நெஞ்சே 
இண்பால்‌ நமக்‌ கொன்று கண்டோம்‌ இருப்பா திரிப்புலியூர்க்‌ 
கண்பாவு நெற்றிக்‌ கடவுட்‌ சடரான்‌ கழவிணையே, — அப்பம்‌. 


100 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


அமைதி இன்பத்தை நுகர்ந்தது. புதிய ஆராய்ச்சியுலகம்‌ 
என்ன செய்தது? * ஒன்றே குலமும்‌ ஒருவனே தேவனும்‌ ! 
என்பதின்‌ உணர்ச்சியையே ,சிதைத்தது ; ஓர்‌ அன்பூ 
நெறியைப்‌ பலவகைப்‌ பகைமை நெறிகளாகப்‌ பிரித்தது £ 
ஒருமைப்பாட்டுக்குக்‌ கேடு சூழ்ந்த து; அமைதியைகி!குலைத்‌ 
தது. ஆராய்ச்சிச்‌ சேய்‌ இப்பொழுது மதர்த்த பருவம்‌ 
எய்தியள்ளது, அப்‌ பருவத்துக்குரிய திருவிளையாடலை 
அது நிகழ்த்துகிறது. அப்பருவம்‌ முதிர்ந்து கனியக்‌ கனிய 
மீண்டும்‌ ஆராய்ச்சி நம்பிக்கையரகும்‌. அர்கம்பிக்கை 
மறுபடியும்‌ ஒன்றே குலமும்‌ ஒருவனே தேவனும்‌” என்ற 
உண்மையை வளர்க்கும்‌. இஃது உறுதி; திண்ணம்‌; 
ஒருதலை. 

நம்பிக்கையா தாய்‌? ஆராய்ச்சியா சேய்‌ ? ஈன்று! 
நன்று / நம்பிக்கை மடமையை அடிப்படையாக கொண 
டது ; ஆராய்ச்சி அறிவை அடிப்படையாக்‌ கொண்டது. 
அம்மடமையிலிருந்தா 'இவ்வறிவு பிறக்கும்‌ ?' என்று 
அலமருவோர்‌ இருப்பர்‌. 

குழந்தை பிறக்கும்போது மடமை - அறியாமை - 
உடையதாகப்‌ பிறக்கிறது ; பின்னர்‌ அது வளர்கிறது 2 
அறிவு ஆராய்ச்சித்துறையை அடைகிறது; அடைந்து . 
இறுதியில்‌ அறியாமையை அ௮ணைகிறது ; அணையாவிடின்‌ 
ஆராய்ச்சியால்‌ விளையத்தக்க பயன்‌ விளையாது”; அல்லல்‌ 
விளையினும்‌ விளையும்‌. 


மடமையில்‌ ஞானம்‌ 


மடமை என்னும்‌ சொல்‌ ஐயப்பாட்டுக்கு இடம்தருவது... 
முடிந்த தெளிவு அநுபவச்‌ திலேயே - அறுபூதியிலேயே - 
பிறக்கும்‌. முதல்‌ மடமை அஞ்ஞானம்‌ ; இறுதி மடமை. 
மெய்ஞ்ஞானம்‌. இந்த மடமையாயெ மெய்ஞ்ஞானம்‌ 
பெற்றவரே சான்றோர்‌ - ஆன்றோர்‌ - பெரியோர்‌ - எனறு 
போற்றப்படுகின் றனர்‌. 


வாழ்க்கை வழி 101 
நம்பிக்கையும்‌ விஞ்ஞானமும்‌ 


இயற்கைப்‌ புலவர்‌ இயற்கைக்‌ கூறுகளைக்‌ காண்‌ 
கிறார்‌. அவர்தம்‌ கெஞ்சம்‌ அவற்றில்‌ தவழ்கிறது. ஒரு 
புலவன்‌ நெஞ்சம்‌ தவழ்ந்து தவழ்ந்து ஒரு பறவையில்‌ 
நிலைத்து நிற்கிறது, அவன்‌ அப்பறவை ஆகிறான்‌. அவன்‌ 
வாய்‌ பாடுகிறது. எதைப்‌ பாடுகிறது? வான த்தில்‌ பறக்கும்‌ 
பறவையைப்‌ பாடுகிறது. அப்‌ பறவைப்பாட்டில்‌ பின்‌ 
வந்த புலவர்‌ ஆழ்நிறோர்‌. அவர்‌ நெஞ்சில்‌ பழைய கற்பனைப்‌ 
பறவை (இயற்கைப்‌ பறவை) படிந்து செயற்கைப்‌ பறவை 
வரகிறது ; நாளுக்குகாள்‌ மரப்பறவையாகிறது ; இரும்புப்‌ 
யறவையாடிறது. அது தொடர்ந்து தொடர்ந்து புலவர்‌ 
வழிவழியே விமானமாக மருவுகிறது, இக்கால விஞ்ஞானி 
காணும்‌ ஓவ்வொன்றையும்‌ ஆராய்ந்தால்‌ அதன்‌ அதன்‌ 
தோற்றம்‌ பழைய புலவோர்‌ கற்பனையினின்றும்‌ - 
கம்பிச்கையினின் றும்‌ - பிறந்ததென்பது தெரிய வரும்‌. 
இந்நுட்பங்களை உணர உணர இக்கால விஞ்ஞானக்கலை 
கம்பிக்கைக்‌ கலையினின்றும்‌ பிறந்தது என்னும்‌ உண்மை 
உள்ளத்தில்‌ பதியும்‌. : கற்பனை தடித்துக்‌ தடித்துப்‌ 
பொருளாவதை மெய்ஞ்ஞானக கலைகளிற்‌ காண்க, 

என து கருத்துச்‌ சிலர்க்கு உளறலாகத்‌ தோன்றினும்‌ 
தோன்றும்‌. யான்‌ முதியன்‌. என்‌ வாய்‌ உளறும்‌: அவ்‌ 
வுளறல்‌ அநுபவ ஊற்றினின்றும்‌ பொங்குவது என்று 
சேயர்கட்கு வணக்கத்துடன்‌ அறிவிக்கிறேன்‌. 

என்‌ வாழ்க்கை, வெறும்‌ கல்வி, அறிவு முதலியவற்‌ 
ரல்‌ மட்டும்‌ ஆக்கப்பட்டதன்று ; இக்கால அறிஞர்‌ 
பலரது உறவைப்‌ பெற்றது ; கிறிஸ்து, நால்வர்‌, ஆழ்வார்‌ 
அன்புக்‌ கடலில்‌ மூழ்யெது ; டார்வின்‌, ஓலிவர்‌ லாட்ஜ்‌, 
ஜன்ஸ்டன்‌ முதலியோர்‌ ஆராய்ச்சியையும்‌ வெறுத்த 
இல்லை. இவ்வாழ்க்கை ஆராய்ச்சி உலகை வெறுக்குமோ ₹ 


102 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி ' 


வெறாது, எனது வாழ்க்கை, ஈம்பிக்கையுலகின்‌ சேய்‌ 
ஆராய்ச்சி என்னும்‌ உண்மையிலும்‌, இனி ஆராய்ச்சி 
யுலகம்‌ ஈம்பிக்கையுலகமாகும்‌ என்னும்‌ உண்மையிலும்‌: 
உறுதிகொண்டது. இவ்வுறுதி என்னை எதெதையோ 
உள றச்‌ செய்கிறதோ என்னவோ தெரியவில்லை. 


சங்கரர்‌ - கண்ணப்பர்‌ 


ஆதிசங்கரர்‌ அறிஞர்‌ ; பேரறிஞர்‌ ; அறிவு ஒன்றே 
பொருள்‌ என்றவர்‌ ; அறிவே ஆனவர்‌. அத்தகைய ஒருவ 
ராலும்‌ ஈம்பிக்கை மாண்பு பேசப்பட்டது. கலைஞானம்‌ 
சிறிதுமின றி, நம்பிக்கையிலே உறைந்து உறைந்து, அன்பே 
வடிவாய்க்‌, கண்ணைப்‌ பிடுங்கிக்‌ கடவுள்‌ கண்ணில்‌ அப்பிய 
ஒருவர்‌ செயலை ஆதிசங்கரர்‌ வியந்து வியந்து பாடுகிறார்‌ ; 
போற்றிப்‌ போற்றிப்‌ புகழ்கிறார்‌. சிவபுஜங்கம்‌ முதலிய 
கால்களை ஆய்க. 

காரணம்‌ என்ன ? பேரறிஞர்‌ ஆதிசங்கரர்க்கு நம்‌ 
பிக்கை மாண்பு புலனாயெது. நம்பிக்கை விழுப்பத்துக்கு. 
ஓர்‌ எடுத்துக்காட்டாகக்‌ கண்ணப்பர்‌ செயலை அவர்‌ 
அறிவால்‌ கொண்டனர்‌. நம்பிக்கையின்‌ சிறப்புக்கு 
*கண்ணப்பர்‌ கதை ஒன்று போதும்‌, 

“ பரம்பொருள்‌ வாழ்க்கை வழி” என்னும்‌ உணர்வு 
நம்பிக்கையால்‌ எளிதில்‌ பிறக்கும்‌, அவ்‌ வுணர்வு, 
ஆராய்ச்சியால்‌ அரிதில்‌ தோன்றும்‌. ஆராய்ச்சியில்‌ இல: 
காலம்‌ கழியினுங்‌ கழியும்‌, கழிந்தாலும்‌ அஃது என்றாதல்‌: 
நம்பிக்கையாய்‌ உண்மையை உணர்த்தியே இரும்‌. 





*கண்ணப்பன்‌ ஒப்பதோர்‌ அன்‌ பின்மை கண்டபின்‌ 

என்னப்பன்‌ என்னொப்பில்‌ என்னையும்‌ஆட்‌ கொண்டருளி 

, வண்ணப்‌ பணித்தென்னை வாவென்ற வான்கருணைச்‌ 

சுண்ணப்பொன்‌ மீற்றற்சே சென்றூதாய்‌ கோத்தும்பி. 
மாணிக்கவாசகர்‌ 


வாழ்க்கை வழி 103 
போலி ஆராய்ச்சி 
நம்பிக்கையில்‌ பிறந்து மீண்டும்‌ ஈம்பிக்கையாகும்‌ 
ஆராய்ச்சியை யான்‌ வெறுப்பதில்லை, அதனிடத்தில்‌ 
எனக்கு விருப்பு உண்டு, சில இடங்களில்‌ ஆராயச்சி, 
போலியில்‌ - இமிவில்‌ - இறக்கப்படுகிறது. அவ்வாராய்ச்சி 
எனக்குப்‌ பிடிப்பதில்லை. அஃது உலகை எவ்வெவ்வழியில்‌ 
அலைக்கிறது என்பதை யான்‌ உணர்கிறேன்‌. நேரிய 
ஆராய்ச்சி தேவை என்பது என்‌ உட்டுடக்கை, ஆராய்ச்சி, 
விஞ்ஞானம்‌ முதலிய கலைகளின்‌ துணையால்‌ நிகழ்வது 
நல்லது, 
௭ நீதரர்‌ - கண்ணப்பர்‌ 
மீண்டும்‌ யான்‌ கண்ணப்பரிடஞ்‌ செல்கிறேன்‌ ; 
அங்கே சுந்தாமூாரத்து சுவாமிகளைச காண்கிறேன்‌. அவர்‌ 
கண்ணப்பரை, *: கலைமலிந்த கண்ணப்பர்‌ ' என்று பாடி 
வழமிபடுகிறார்‌. என்ன, கல்வியே பயிலாத கண்ணப்ப 
ரைக்‌ * கலைமலிந்த கண்ணப்பர்‌ ' என்று சுந்தரர்‌ பாடு 
இருசே '' என்று என்‌ நெஞ்சம்‌ நம்பிக்கையினினறும்‌ 
ஆராய்ச்சியை ஈண்ணியது. 
கண்ணப்பர்‌ கல்வி இல்லாதவர்‌ : அனால்‌ நம்பிக்கை 
உடையவர்‌ ; நம்பிக்கையில்‌ மயக்கமற்ற உறுதியுடையவர்‌.. 
அவர்க்கு முதல்‌ நம்பிக்கை, ஆராய்ச்சியாய்‌ மருவுகற்‌ 
குள்‌, இரண்டாவது நம்பிக்கை விரைந்து எழுந்தது, இம்‌ 
நம்பிக்கையில்‌ அடங்காத கலை இல்லை - கலைப்‌ பயன்‌ 
இல்லை. எல்லாம்‌ எல்லாம்‌ இந்கம்பிக்கையில்‌ அடங்கும்‌, 
இதை உணர்ந்தே சுந்தரர்‌ ' கலைமலிந்த கண்ண்ப்பா்‌ ” 
என்று பாடினர்‌ போலும்‌. இவ்விளக்கம்‌, என்னுள்‌ 
எழுந்த ஆராய்ச்சியை நம்பிக்கைக்குத்‌ தூக்கிச்‌ சென்றது. 


* திருத்தொண்டத்‌ தொகை 


504 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 

இளமையும்‌ முதுமையும்‌ 

“பரம்பொருள்‌ வாழ்க்கை வழி ' என்று நம்பி, உல 

கில்‌ வாழ்வது தலையாய வாழ்க்கையாகும்‌. இதற்கு மாறு 
ஊட்டது கடையாயது, இக்கருத்தை இக்கால இளைஞன்‌ 

ஏற்பனோ 2 “எல்லாம்‌ என்னால்‌ ' என்றன்றோ அவன்‌ 
டாட நடக்கிறான்‌, அவனது இறுமாப்பைக்‌ காணும்‌ 
மதியன்‌, : என்னால்‌ ஒன்றுமில்லை ; எல்லாம்‌ பரம்பொரு 
ஊரல்‌ என்று மொழிறbறோன்‌. அங்கே முனைப்பு ; இங்கே 
தரழ்மை, ஒன்றுக்கொன்று முரண்பாடு. இளைஞன்‌ 
டைதுருவத்தில்‌ நிற்றொன்‌ ! முதியன்‌ தென்துருவத்தில்‌ 
கிதகிறுன்‌ / 

.. வாழ்க்கை நேரே ஒரே வரியில்‌ நடப்பதில்லை. அதனை 
எத்தனையோ தடைகள்‌ மறிக்கன்றன. மறியலால்‌ அவ 
ஊப்போது மாறுபாடு உறுகிறது, மாறுபாட்டை மட்டும்‌ 
இணஞன்‌ சிந்தித்துச்‌ சிந்தித்து வருவானாயின்‌, : பரம்‌ 
பொருள்‌ வாழ்க்கை வழி என்னும்‌ உணர்வை அவன 
இபழுமற்‌ போகான்‌. 

இளைஞன்‌ ஒருபோது குடியனாயிருந்தான்‌ ; கள்ளனா 
ஜிருந்தான்‌. பின்னே அவனுக்குக்‌ குடியும்‌ களவும்‌ இமை 
வியனத்‌ தோன்றின. அத்தோற்றம்‌ அவனுக்கு விடுதலை 
தல்கியது. 

இளைஞன்‌ குடியனாய்‌, கள்ளனாய்‌ இருந்தபோது, குடி 
வும்‌ களவும்‌ அவனுக்குத்‌ திமையெனத்‌ தோன்றினவோ -? 
இல்லை ; அவை நல்லனவாகவே அவனுக்குத்‌ தோன்றின, 
ன்னே இரண்டும்‌ தீயன என்று அவன்‌ உணரலானான்‌. 

.... முன்னே குடியும்‌ களவும்‌ நல்லன என்று இளைஞன்‌ 
உணர்வில்‌ தோற்றுவித்தது எது ? இளைஞனே / உன்னுக. 
னது என்று உன்ன உன்ன அறியாமை என்று அறிவாய்‌. 
உன்னை ஏமாற்றும்‌ அறியாமையுடைய நீயா எல்லாம்‌ / 
எல்லாம்‌ உன்னாலா ! நீ குடியனாய்‌, கள்ளனாய்‌ இருந்த 


வாழ்க்கை வழி 105 


போது, உன்னையே நீ வஞ்சித்துக்கொண்டாய்‌. வேண்டு 
மென்று உன்னை நீ வஞ்சித்துக்கொண்டாயிலலை 7 
அறியாமையால்‌ உன்னை வஞ்சித்துக்கொண்டாய்‌, உன்னைக்‌ 
கெடுக்கும்‌ வஞ்சனையை அறியாத நீயா எலலாம்‌ ! 
உன்னாலா எல்லாம்‌ 7 

இளைஞனே ! உன்‌ அருகேயுள்ள முதியவன்‌ அநுப 
வத்தை எண்ணி எண்ணி மனந்‌ திரும்புவாயாக ; மனங்‌ 
திரும்பிப்‌ “ பரம்பொருள்‌ வாழ்க்கை வழி ' என்னும்‌ உண்‌ 
மையைத்‌ தெளிய மூயல்வாயாக, 

இளைஞன்‌ என்செய்வான்‌ ! பாவம்‌! முனைப்பு அவனை 
ஆட்டுகிறது ; அலைக்கிறது. முனைப்பு என்னென்னவோ 
செய்யும்‌ ; பரம்பொருளையும்‌ மறக்கச்‌ செய்யும்‌, பரம்‌ 
பொருளோ முனைப்பற்றது. அஃது எதையும்‌ எவரையும்‌ 
மறப்பதில்லை. அதற்கு மறப்பு ஏது? அஃது எங்கும்‌ நீக்க 
மற நிறைந்திருக்கும்‌ அறிவு ; தூய அறிவு : முழு அறிவு. 
அத்தகைய பரம்‌ எதை மறக்கும்‌ 2 எவரை மறக்கும்‌ ? 

££ இஃது ஆராய்ச்சிக்‌ காலம்‌, இப்பொழுதா : பரம்‌ 
பொருள்‌ வாழ்க்கை வழி! என்னும்‌ பேச்சு ?' என்று 
இளமை உலகம்‌ கறுத்து உறுத்து எழும்‌, ஆராய்சி, 
இளைஞர்க்குமட்டும்‌ உரியதன்று, அது முதியாக்கும்‌ 
உரியது. அதில்‌ இப்பொழுது யான்‌ மூழ்கப்‌ போகின்றே 
னில்லை. அதைச்‌ சிறிது போக்கித்‌ திரும்புகிறேன்‌. 

உலகைத்‌ தோற்றம்‌ 

நாம்‌ வாழும்‌ உலகம்‌ செஞ்ஞாயிற்றினின் றும்‌ சிந்திய 
ஒரு துண்டு. அத்துண்டே நமது உலகம்‌ ; இப்பெரிய உல 
கம்‌. உலகம்‌ ஒரு சிறு துண்டு. அது நமக்கு மிகப்பெரியதாய்த்‌ 
தோன்றுகிறது! இவ்வுலகம்‌ ஏறக்குறைய ஒரு தாறு 
கோடி. அண்டு வெறும்‌ அனற்பிழம்பாய்‌ எரிந்தும்‌ கொதித்‌ 
தும்‌ கனலை உமிழ்ந்தும்‌ கிடந்தது. பின்னே (ஒரு நூறு 
கோடி. ஆண்டாய்த்‌) தணிந்து தணிந்து வருவதாயிற்று. 


106 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


அது முற்றும்‌ தணியும்‌ காலம்‌ என்றோ ! அதைப்பற்றிய 
இந்தனை இங்கே வேண்டுவதில்லை, 

நமது உலகம்‌ தணிந்து தணிந்து, நீர்ப்பகுதி என்‌ 
றும்‌, நிலப்பகுதி என்றும்‌ பிரிந்தது. நீரிலும்‌ நிலத்தி 
லும்‌ பலவகை உயிர்கள்‌ தோன்றித்‌ தோன்றி வளர்ந்து. 
வருகின்‌ றன. அனற்பிழம்பாய்ப்‌ படிப்படியே தணிந்து 
வரும்‌ உலகில்‌ உயிர்கள்‌ எப்படி உதித்தன ? அனல்‌ 
தணியத்‌ தணியச்‌ சிறு சிறு தாதுப்பொருள்‌ கள்‌ உண்டா 
யின என்றும்‌, அவற்றின்‌ கூட்டுறவால்‌ பெண்‌ உறுப்புப்‌ 
பிறந்தது என்றும்‌, அதைத்‌ தொடர்ந்து ஆண்‌ உறுப்பு 
அமைத்தது என்றும்‌, இரண்டும்‌ சேரச்‌ சேரப்‌ புல்லும்‌, 
பூச்சியும்‌, மீனும்‌, பாம்பும்‌, பறவையும்‌, விலங்கும்‌, மனித 
மும்‌ தோன்றின என்றும்‌ சொல்லப்படுகின்றன. இத்‌ 
தோற்ற முறை டார்வின்‌ முதலிய இயற்கைக்‌ கலைஞரால்‌ 
காணப்பெற்றது. இக்‌ கலைஞருள்ளும்‌ கருத்து வேற்றுமை 
உண்டு. கலைஞர்‌ உயிர்‌ வளர்ச்சியைப்‌ படிப்படியே 
களந்து கூமிக்‌ கூறிக்‌ குரங்கனின்றும்‌ மனிதன்‌ உதித்‌ 
தான்‌ என்று விளக்கிச்‌ செல்வது அறிவுக்கு விருந்து அளிக்‌ 
இறது, அவ்விருந்து அறிவுஉலகத்துக்கு நலம்‌ புரிந்தே 
வருகிறது. ஆனாலும்‌, ஐயப்பாடு நிகழாமலில்லை. 

டார்வின்‌ உள்ளிட்டவர்‌ உயிர்த்தோற்றத்தின்‌ மூலத்தை 
யும்‌, மனித உலகத்துக்கு மேற்பட்டுச்‌ செல்லும்‌ 
வளர்ச்சியையும்‌ நன்கு விரித்து விளக்னொரில்லை. அவ 
ரால்‌ விளக்கவும்‌ இயலாதென்று கூறலாம்‌, அறிஞர்‌ 
விஞ்ஞானத்தைக்‌ கருவியாக்‌ கொண்டு ஆராய்ச்சித்‌ 
துறையில்‌ இறங்குவது வழக்கம்‌, விஞ்ஞானம்‌ அவர்க்கு 
எவ்வளவு கூரம்‌ துணைசெய்கிறதோ அவ்வளவு தூரம்‌ 
அவர்தம்‌ ஆராய்ச்சியும்‌ செல்லும்‌. இனி வருங்கால விஞ்‌ 
ஞானம்‌ ஆராய்ச்சியைப்‌ பெருக்கிப்‌ பரம்பொருள்‌ உண்‌ 
மையின்‌ உணர்வை எழுப்பும்‌ என்று எண்ணுகிறேன்‌. 


வாழ்க்கை வழி 107 
விஞ்ஞான வளர்ச்சி 

டார்வின்‌ முதலியோர்‌ உள்ளது சிறத்தல்‌ என்னும்‌ 
கூர்தல்‌ (11701011௦2) அறத்தை அழியாக்‌ கொண்டு 
ஆராய்ச்சி நிகழ்த்தினர்‌. அவ்வாராய்ச்சியில்‌ வளர்ந்த 
தத்துவம்‌ மனிதம்‌ வரை எட்டியுள்ளது. இதுவரை துணை 
புரிந்த வளர்ச்சித்‌ தத்துவம்‌ மேலும்‌ மேலும்‌ துணைபுரி 
யாதோ ? துணைபுரியக்‌ காத்து நிற்கிறது. அதற்கு ஆக்கக்‌ 
தேட இன்னும்‌ போதிய அளவில்‌ விஞ்ஞானம்‌ ஓங்க 
வில்லை ; ஓங்கியதும்‌, வளர்ச்சித்‌ தத்துவமும்‌ மேலும்‌. 

மேலும்‌ வழிகாட்டுவதாகும்‌, 


பரத்தின்‌ நிறைவு 

பரம்பொருள்‌ எங்கும்‌ நீக்கமற நிறைந்திருப்பது. அது 
செஞ்ஞாயிற்றிலும்‌, அதிலிருந்து சிந்திய அனற்பிழம்பி 
லும்‌, இடைவெளியிலும்‌, அனற்பிழம்பின்‌ தணிக்கையீ 
லும்‌, அதினின்றும்‌ அரும்பிய நுண்ணிய தாதுக்கனிலும்‌, 
அவற்றின்‌ சேர்க்கையிலும்‌, சேர்க்கையின்‌ பயனிலும்‌, 
பயனாகத்‌ தோன்றிய உயிர்களிலும்‌, அவற்றின்‌ வளர்ச்‌ 
சியிலும்‌, விஞ்ஞானத்திலும்‌, ஆராய்ச்சியிலும்‌, பிறவற்றி 
லும்‌ நீக்கமற நின்று, எல்லாவற்றையும்‌ இயக்கு 
கிறது. அவ்வியக்கத்தினால்‌ எல்லாம்‌ நிகழ்கின்றன... 
பரம்பொருள்‌ இல்லாத அனணுவுபில்லை ; அண்டமும்‌ 
இல்லை ; இயக்கமும்‌ இல்லை. எதுவும்‌ அதை வீடுத்து நிற்ப 
தில்லை ; அசைவதில்லை. பரத்தை விடுத்து வாழ்தல்‌ 
எதனாலும்‌ இயலாது, (அவனன்றி ஓரணுவும்‌ அசை 
யாது.” 

அத்தகைய பரத்தின்‌ துணையின்றி அனற்பிழம்பி 
னின்றும்‌ உயிர்த்தாதுககள்‌ எப்படி உருக்கொள்ளும்‌ ? 
தாதுக்கள்‌ சடம்‌. சடம்‌ அறிவில்லாதது, அறிவில்லாத 
சடத்தினின்றும்‌ அறிவுள்ள உயிர்‌ எங்ஙனம்‌ தோன்றும்‌ ? 
தென்னை இலுப்பை யாகுமோ 7 எவ்வகைத்‌ தோற்றத்துக்‌ 


108 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


கும்‌ மூலம்‌ - முதன்மை - பரம்பொருள்‌, அதை மறக்க 
லாமா ! 
கூர்தலும்‌ பரமும்‌ 
டார்வின்‌ உள்ளிட்டார்‌ உலகத்‌ தோற்றத்துக்கும்‌ 
வளர்ச்சிக்கும்‌ அடிப்படையாக நிற்பது இயற்கையிலுள்ள 
கூர்தல்‌ அறம்‌ என்று சண்டனர்‌ ; கொண்டனர்‌. இயற்‌ 
கைக்‌ கூர்தல்‌ அறத்தின்‌ எழுச்சிக்கும்‌, இயற்கையை உட. 
லாக்கொண்டுள்ள பரமாயெ உயிரின்‌ கூட்டுறவு தேவை. 
இது டார்வின்‌ உள்ளிட்டார்க்கு அந்நாளில்‌ விளங்கவில்லை, 
அவர்தம்‌ அறிவு சடத்தளவில்‌ கின்றது ; பரத்தில்‌ செல்ல 
வில்லை. 
முன்னோர்‌ 
ஈம்‌ முன்னோர்‌ தாம்‌ பெற்ற மெய்யறிவால்‌ சடத்தைக்‌ 
கடந்து பரத்தின்‌ உண்மையை உணர்ந்தவர்‌. அவர்ககுச்‌ 
சடத்தில்‌ நிகழும்‌ வளர்ச்சித்‌ தத்துவத்தின்‌ முதலும்‌ முடி. 
வும்‌ விளங்கின, அவருள்‌ ஒருவராகிய மாணிக்கவாசகர்‌ அவ்‌ 
விளக்கத்தைச்‌ சுருங்கிய முறையில்‌ வெளியிட்டிருத்தலை 
விவேகத்தால்‌ ஆய்க, அவர்தம்‌ திருவாசகம்‌ வருமாறு : 
***சண்ணுதலான்‌ தன்கருணைக்‌ கண்காட்ட வந்தெய்தி 
எண்ணுதற்‌ கெட்டா எழிலார்‌ கழலிறைஞ்சி 
விண்ணிறைந்த மண்ணிறைர்‌ து மிச்சாய்‌ விளங்கொளி.பாய்‌ 
எண்ணிறர்‌ தெல்லை யிலாசானே நின்பெருஞ்சீர்‌ 
பொல்லா வினையேன்‌ புசமுமா ரொன்‌ றறியேன்‌ 
புல்லாகிப்‌ பூடாய்ப்‌ புழுவாய்‌ மரமாகிப்‌ 
பல்விருக மாகிப்‌ பறவையாய்ப்‌ பாம்பாகிக்‌ 
கல்லாய்‌ மனிதராய்ப்‌ பேயாய்ச கணங்களாய்‌ 
வல்ல௬.ர ரரி முனிவராய்த்‌ தேவராய்ச்‌ 
செல்லாஅ நின்றஇத்‌ தாவர சங்கமத்துள்‌ 
எல்லாப்‌ பிறப்பும்‌ பிறர்‌திளைச்சேன்‌ எம்பெருமான்‌ 
மெய்யேஉன்‌ பொன்னடிகள்‌ சண்டின்று வீடுற்றேன்‌**% 


வாழ்க்கை வழி 107 


இத்‌ திருவாசகத்தில்‌, ்‌ கண்ணுதலான்‌ தன்கருணைக்‌ 
கண்காட்ட வந்தெய்தி ' என்பது, பரத சை த ல்னாத்‌ 
உலகம்‌ தோற்றமுறுவதை அறிவுறுத்துகிறது. * புல்லாக. 
* ௩ ௩ எல்லாப்‌ பிறப்பும்‌ பிறந்திளை த்தேன்‌ ' என்பதில்‌ 
வளர்ச்சித்‌ தத்துவம்‌ நிலவுகிறது. அவ்வளவில்‌ மாணிக்க 
வாசகர்‌ நின்றாரில்லை. அவர்‌ மேலும்‌ சென்று : மெய்யா உன்‌ 
பொன்ன டிகள்‌ கண்டின்று வீடுற்றேன்‌ * என்று அருள்‌ 
கிறார்‌. இது வளர்ச்சித்‌ தத்துவத்தின்‌ முடிவையும்‌ 
அதற்கு மேலுள்ள அழியா நிலையையும்‌ உணாத்துறெது. 
மாணிக்கவாசகர்‌ கண்ட உண்மை, இனி வரும்‌ விஞ்ஞான 
உலகத்துக்குத்‌ தணைபுரிவதாகும்‌. 
எதுவும்‌, தோற்றக்‌ கேடில்லாத பரத்தினின றும்‌ 
தோன்றும்‌ ; நிற்கும்‌; ஒடுங்கும்‌ - மீண்டும்‌ அவவாறே 
தோன்றும்‌ ; நிற்கும்‌ ; ஒடுங்கும்‌. இம்‌ நிகழ்ச்சிக்கு நிலைக்‌ 
களன்‌ பரம்‌ என்பது உண்மை, இவ்வுண்மையை உணர்ந்து 
தெளிவுபெறுவோர்க்குப்‌ “பரம்பொருள்‌ வாழ்க்கை வழி ” 
என்பதில்‌ எவ்வித ஐயப்பாடும்‌ தோன்றாது. 
அப்பர்‌ 
உலகில்‌ நீண்ட காலம்‌ வாழ்ந்து, பரத்தின்‌ அருளைப்‌ 
பெற்றுத்‌, தாம்‌ பெற்ற இன்பத்தை உலகமும்‌ பெறுதல்‌ 
வேண்டுமென்று, கருணையுடன்‌ தமிழ்மறை பொழிந்த 
அன்புமுகில்‌ - அப்பர்‌ எம்பெருமான்‌ திருவாக்குகளில்‌ என 
உள்ளம்‌ செல்கிறது. முதலில்‌ இவ்விடத்திற்கு ஏற்று 
ஒன்றை எடுத்துக்காட்டுகிறேன்‌. 
என்னி லாரு மெனக்கினி யாரில்லை 
என்னி லும்மினி யானொரு வன்னுளன்‌ 
என்னு ளேயுயிர்ப்‌ பாய்ப்புறம்‌ போந்துபுகீ 
கென்னு ளேகிற்கும்‌ இன்னம்ப ரீசனே. 
இப்பாட்டை நோக்குக ; ஊன்றி நோக்குக, முதலடி. 
: எல்லாம்‌ என்னால்‌ ' என்று செருக்கி நடக்கும்‌ இளைஞ 


110 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


னுக்கு ஆர்வமூட்டும்‌, ஆர்வத்தால்‌ அரவாரிக்கும்‌ அவ 
னுக்கு இரண்டாம்‌ அடி அறிவு கொளுத்தும்‌. அதன்கண்‌ 
பரத்தின்‌ உண்மை ஒளிகிறது. அதை அவன்‌ பார்க 
கிறுன்‌. அவன்‌, 'பரம்‌ எங்கே இருக்கிறது?” என்கிறான்‌. 
மற்ற இரண்டடியும்‌ பரம்‌ உள்ளக்கோயில்‌ கொண்டிருப்‌ 
பதை அறிவிக்கின்றன, அஃது இளைஞனுக்கு விளக்க 
மாகிறது, நமக்கு நாம்‌ இனியவர்‌ என்று நினைப்பது அறி 
யாமை என்றும்‌, அது நம்மை வஞ்சிக்கிறது என்றும்‌, 
உயிர்கட்கு உண்மையில்‌ இனிமைசெய்வது பரம்பொருள்‌ 
என்றும்‌, அப்‌ பரம்பொருள்‌ நமக்குள்ளிருந்தே நமக்குத்‌ 
துணைபுரிகிறது என்றும்‌ பொதுவாக உலகமும்‌, சிறப்‌ 
பாக இளமை உலகமும்‌ உணர்ந்து, : பரம்பொருள்‌ 
வாழ்ககை வழி ' என்று தெளிந்து நடக்குமாறு அப்பர்‌ 
எம்பெருமான்‌ திருப்பாடல்‌ வழிகாட்டுகிறது, அவர்தம்‌ 
இருவாக்கில்‌ உறுதிகொள்வோமாக ; கொண்டால்‌, பரம்‌ 
பொருள்‌ இயக்க காம்‌ இயங்குவதை நன்கு தெளியலாம்‌. 
இதை மற்றுமொரு திருப்பாட்டால்‌ அப்பர்‌ எம்பெருமான்‌ 
உலகுக்கு உணாத்துகிறோ. 


ஆட்டுவித்தால்‌ ஆரொருவர்‌ ஆடா தாரே 
அடக்குவித்தால்‌ ஆரொருவர்‌ அடங்கா தாரே 
ஓட்டுவிச்சால்‌ ஆரொருவர்‌ ஓடா தாரே 
உருகுவித்தால்‌ ஆரொருவர்‌ உருகா தாரே 
பாட்டுவித்தால்‌ ஆரொருவர்‌ பாடா தாரே 
பணிவிச்தால்‌ ஆரொருவர்‌ பணியா தாமே. 
காட்டுவிச்தால்‌ ஆ ராருவர்‌ சாணா தாரே 
காண்பாரார்‌ கண்ணுதலாய்ச்‌ காட்டாக காலே, 


இப்பாட்டு, * பரம்பொருள்‌ வாழ்க்கை வழி ” என்னும்‌ 
உண்மைக்கு ஓர்‌ இலக்கியம்‌. 


வாழ்க்கை வழி 111 


சுந்தரமூர்த்தி 
பரம்பொருள்‌ வாழ்க்கை வழி ' என்னும்‌ உண்மை 
சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ வாழ்க்கையில்‌ பரிணமித்தது. 
அவர்தம்‌ வரலாற்றைத்‌ : திருத்தொண்டர்‌ புராணத்‌ 
தில்‌ பார்க்க. 
சுந்தரமூர்த்தி சுவாமிகளின்‌ சாதிமணம்‌ சிதைவு 
செய்யப்பெற்றது. அது பரத்தின்‌ அநளால்‌ நிகழ்ந்தது 
என்று சுவாமிகள்‌ நெஞ்சம்‌ நினைந்தது. அவ்வாறு நினைந்த 
நெஞ்சினின்றும்‌ இழ்வரும்‌ தமிழ்ப்பாட்டுச சுரந்தது. 
மித்சாபிறை குடி பெரு மானேயரு ளாளா 
எதீதான்மற வாதேநினைல்‌ இன்றேன்மனச்‌ அன்னை [ டுறையுள்‌ 
வைத்தாய்பெண்ணை த்‌ தென்பால்‌ வெண்ணெய்‌ ஈல்லூரருட்‌ 
அத்தாவுனக்‌ சாளாய்‌இனி அல்லேனென லாமே, 


இப்பாட்டிற்‌ போந்துள்ள, £ நினைக்கின்றேன்‌ மனத்‌ 
அன்னை *** அத்தா உனக்காளாய்‌ * ** ' என்னுஞ்‌ 
செம்மொழி எவருள்ளத்தையும்‌ வயப்படுத்தும்‌. 

அன்றுமுதல்‌ சுந்தரர்‌ உடல்‌ பொருள்‌ ஆவி மூன்றும்‌ 
பரத்துக்கென்று அர்ப்பணமாயின. ்‌ பரம்பொருள்‌ 
வாழ்க்கை வழி ' என்னும்‌ உண்மையில்‌ அவருக்கு உறுதி 
உண்டாயிற்று, அவ்வுறுதி சோதனைக்‌ காலத்திலும்‌ 
பிறழ்ந்ததில்லை. சுந்தரர்‌ எதையும்‌ பரத்தின்‌ வாயிலாகவே 
பெற்று வாழ்ந்தவர்‌. அவர்தம்‌ மனமொழி மெய்களெல்‌ 
லாம்‌ பரமாயின. அவர்‌ வாழ்க்கை பரத்தின்‌ வாழ்க்கை 
யாயிற்று என்றுஞ்‌ சொல்லலாம்‌. 


காதலிலும்‌ பரம்‌ 
பரம்பொருளின்‌ ஆணைப்படி சுந்தரர்‌ திருவாரூரில்‌ 
வதிக்தபோது, அவர்‌ நாடோறும்‌ கோயிலுக்குப்‌ போவது 
வழக்கம்‌. திரவாரூரிலேயே பிறந்து வளர்ந்த சிவக்‌, 
கொழுந்து பரவையார்‌ என்பவரும்‌ நாடோறும்‌ கோயி 


112 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


௮க்குச்‌ செல்வது வழக்கம்‌. ஒருமாள்‌ இருவர்க்கும்‌ சந்திப்பு 
சேர்ந்தது. அவர்‌ காதல்‌ இவரை விழுங்கியது, இவர்‌ 
காதல்‌ அவரை விழுங்கியது. இருவரும்‌ பரத்தின்‌ அடி 
யவர்‌. அவர்க்குக்‌ காதலும்‌ பரமேயாகியது, சிறிதுநேரத்‌ 
இற்குள்‌ காதற்‌ சூழலிடை நின்ற பரவையார்‌ வீடு 
நோக்கினர்‌. அப்பொழுது, 
*பாச மாம்வினைப்‌ பற்றறுப்‌ பான்மிகும்‌ 
ஆசை மேலும்ஜர்‌ ஆசை அளிப்பதோர்‌ 
கேசு மன்னஎன்‌ சி்தை மயக்குற 
ஈச னார்‌அருள்‌ எந்நெறிச்‌ சென்றதே. 
உம்பர்‌ நாயகர்‌ தம்கழல்‌ அல்லது 
நம்பு மாறறி யேனை கடுக்குற 
வம்பு மால்செய்து வல்வியின்‌ ஓல்கியின்‌ 
றெம்பி ரான்‌ அருள்‌ எந்நெறிச்‌ சென்றதே, 
பந்தம்‌ வீடு தரும்பர மன்கழல்‌ 
சிந்தை அரவும்‌ உன்னும்‌என்‌ சிந்தையில்‌ 
வர்‌த மால்செய்து மானென வேவிழித்‌ 
தெந்தை யார்‌அருள்‌ எத்நெறிச்‌ சென்றதே, 
என்று சுந்தரர்‌ வாய்‌ பிதற்றியது. சுந்தரர்க்குப்‌ பரவை 
யார்‌ காதல்‌ எம்பிரான்‌ அருளாகவே தோன்றியது. 
பின்னே சுந்தரமூர்தீதி சுவாமிகள்‌ இருவொற்றியூரில்‌ 
சங்கிலியாரைப்‌ பரத்தின்‌ அருளால்‌ மணந்தனர்‌ என்று 
அவரது வரலாறு கூறுகிறது, சங்கிலியார்‌ அன்பும்‌ 
சுந்தரர்க்கு எம்பிரான்‌ அருளாகவே காணப்பெற்றது. 
சுநதரர்‌ இல்வாழ்க்கை வெறும்‌ வாழ்க்கையா ? பரத்‌ 
தின்‌ வாழ்க்கையா ? பரத்தின்‌ வாழ்க்கை என்று அறுதி 
யீடலாம்‌ ; இதை அகச்சான்றால்‌ நிறுவலாம்‌. பெரியோர்‌ 
தமது அநுபவங்களை உலகத்தின்‌ பொருட்டு வெளி 
யிடுவது இயற்கை. அவ்வியற்கைப்படி சுந்தரமூர்த்தி 


*பெரியபு ராணம்‌, 


வாழ்க்கை வழி 113 


சுவாமிகளும்‌ தமது வாழ்க்கைக்‌ கூறுகளை ஆங்காங்கே 
பாடல்களில்‌ பொறித்துச்‌ சென்றனர்‌. சுவாமிகள்‌, 
பரவைக்கும்‌ சங்டிலிக்கும்‌ தமக்கும்‌ உற்ற காதல்வாழ்க்கை, 
பரத்தின்‌ அன்பு வாழ்க்கை” என்று அருளியது கருத்தில்‌ 
இருத்தத்தக்கது. 

பண்மயத்த மொழிப்பரவை சங்கிலிக்கும்‌ எனக்கும்‌ 


பற்றாய பெருமானே மற்றாரை யுடையேன்‌ * * 


ஓர்ந்தனன்‌ ஓர்ந்தனன்‌ உள்ளத்துள்‌ ளேறின்ற ஒண்பொருள்‌ 
சேர்ம்தனன்‌ சேர்ர்தனன்‌ சென்று திருவொற்றி யூர்புச்சுச்‌ 
சார்ர்தனன்‌ சார்ந்தனன்‌ சங்கிலி மென்தோள்‌ * * 

... இத்தமிழ்‌ தனக்குரிய காதலாகவே - அன்பாகவே - 
காட்சி அளிக்கிறது. பரவைக்கும்‌ சங்கிலிக்கும்‌ சுந்தரர்ககும்‌ 
நேர்ந்த கலவி - பற்று - காதல்‌-பரமாகவே விளங்குகிறது. 

பரத்தின்‌ நடுநிலை 

சுந்தரர்‌ தெய்வஅன்பு அவரைத்‌ தம்பிரான்‌ தோழ 

ராக்கிற்று. தோழமை; பெண்‌, பொன்‌, நெல்‌ முதலிய 
வற்றையும்‌ நல்கத்‌ துணைஙின்றது. விரிவை அவர்தம்‌ 
வரலாற்றிற்‌ காண்க, பரத்தின்‌ தோழமை சுந்தரர்‌ செய்த 
தவறுதலுச்குத்‌ துணைநின்றதா ! இல்லை. சுந்தரா 
திருவொற்றியூரில்‌ செய்த தவறுதல்‌ அவரது இரண்டு 
கண்களையும்‌ ஒளியிழக்கச்‌ செய்தது. அந்நிலையில்‌ 
தம்பிரான்தோழர்‌ பாடிய பாக்கள்‌ மக்கள்வாழ்க்கை 
யைக்‌ காக்கவல்லன என்று கூறலாம்‌. அப்‌ பாக்களில்‌ 
ஒழுக்கத்தின்‌ உயர்வும்‌, சீலத்தின்‌ சிறப்பும்‌, பண்பின்‌ 
மேன்மையும்‌ மிடைந்து செறிந்து துதைந்து மலிகன்‌ றன. 

வழுக்கலிலும்‌ பரம்‌ 

தமிழ்ப்‌ பெருமான்‌ கண்‌ இழந்ததும்‌ ஒரு பதிகம்‌ 
பாடுகிறார்‌. அதில்‌ முதல்பாட்டை மட்டும்‌ ஈண்டுக்‌ 
காட்டுகிறேன்‌; 

ப, 8 


114 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


அழுக்கு மெய்கொடுன்‌ திருவடி யடைந்தேன்‌ 
அதுவும்‌ ஈான்படப்‌ பாலதொன்‌ மானால்‌ 
பிழுக்கை வாரியும்‌ பால்கொள்லர்‌ அடிகேள்‌ 
பிழைப்ப னாலும்‌ இருவடிப்‌ பிழையேன்‌ 
வழுக்கி வீழினுர்‌ இருப்பெய ரல்லால்‌ 
மற்று நான்‌ அறி யேன்மறு மாற்றம்‌ 
ஒழுக்க என்கணுக்‌ கொருமருச்‌ அமையாய்‌ 
ஒற்றி பூரெனும்‌ ஊருறை வானே, 


இத்திருமொமியில்‌ அழுக்குமெய்‌, திருவடி அடைதல்‌, 
பிமைபாடு, திருவடிப்‌ பிழையாமை, வழுக்கி வீழ்தல்‌, வீழ்‌ 
தலிலும்‌ பரத்தை மறவாமை, பரம்‌ ஒழுக்கம்‌ என்பது, 
மூறைமீடு முதலிய வாழ்க்கைப்‌ பொருள்கள்‌ தேங்க 
வழிதலை நோக்குக. 

பரத்தை மறவாது மினைப்பவர்ககும்‌ வழுக்கி வீழ்தல்‌ 
கிகழலாம்‌. அ௮வ்வேளையில பரத்தின்‌ நினைவு அழியாதிருத்‌ 
தல்‌ அருமை, சுந்தரா வாழ்க்கையில்‌ அவ்வருமை இடம்‌ 
பெறவில்லை. அவர்‌ வழுக்கி வீழ்ந்தபோதும்‌ பரமாமத்தை 
மறந்தாரில்லை. * வழுக்கி வீழினும்‌ நின்பெயர்‌ அல்லால்‌ 
மற்றும்‌ கானறி யேன்மறு மாற்றம்‌? எனவரும்‌ அவர்தம்‌ 
மொழி வழுக்கி வீழும்‌ உலகைக்‌ காக்கவல்லது. இன்னோ 
ரிடத் தில்‌ தம்பிரான்‌ தோழர்‌, : ஏழிசையாய்‌ ? என்னும்‌ 
பாட்டில்‌ “யான்‌ செய்யும்‌ துரிசுகளுக்கு உடனாக 
என்கிறார்‌. இது பரம்பொருளின்‌ பரிபூரண நிலையை 
உணர்த்துவது, : அரிசுகளுக்கு உடனாகி என்பதை 
இழிந்த மனத்தால்‌ கோக்குதல்‌ கூடாது. இழிந்த மனம்‌ 
மனிதனை வீழ்த்தும்‌. அத்திருவாக்கில்‌ : பரம்பொருள்‌ 
வாழ்க்கை வழி ' என்னும்‌ உண்மை ஒளிர்றெது. இதற்குச்‌ 
சுந்தரர்‌ வாழ்க்கை சிறந்த எடுத்துக்காட்டு என்பதை 
வலியுறுத்த வேண்டுவதில்லை. 


வாழ்க்கை வழி 115 
?ரொன்ணிஸ்‌ முணிவர்‌ 


கிறிஸ்து அன்பராகிய பிரான்ஸிஸ்‌ முனிவரது வர 
லாற்றை என்‌ நெஞ்சம்‌ மறக்குமோ ? அவர்தம்‌ வாழ்க்கை, 
“ பரம்பொருள்‌ வாழ்க்கை வழி” என்னும்‌ உண்மைக்கு ஓர்‌ 
அரண்‌ என்று கூறலாம்‌. பிரான்ஸிஸ்‌ மூனிவர்‌ வாழ்க்கை, 
“ உலகம்‌ பரத்தின்வமி நடப்பது ' என்பதை விளக்குவது 
என்று மன்பதை உணர்வதாக ; உணர்ந்து நடப்பதாக. 

கிறிஸ்து 

கிறிஸ்து பெருமான்‌ போதனையும்‌ சாதனையும்‌ * பரம்‌ 
பொருள்‌ வாழ்க்கை வழி ' என்னும்‌ உண்மையில்‌ தோன்‌ 
அம்‌ ஐயப்பாடுகளையெல்லாம்‌ களையும்‌. வல்லமை வாய்க்‌ 
தன. அப்போதனையும்‌ சாதனையும்‌ நம்பிக்கைக்‌ கொள்கை 
யாய்‌ உலகில்‌ நிலவுகின்றன. அக்கொள்கையீல்‌ யான்‌ 
உறுதிகொண்டவன்‌. 


“என்னத்தை உண்போம்‌, என்னத்தைச்‌ குடிப்போம்‌ 
என்று உங்கள்‌ ஜீவனுக்காகவும்‌, என்னத்தை உடுப்போம்‌ என்று 
உங்கள்‌ சரீரத்துச்சாசவும்‌ சவலைப்படா இருங்கள்‌ என்று உன்‌ 
களுக்குச்‌ சொல்கிறேன்‌ ; ஆகா.ரத்தைப்‌ பார்க்கிலும்‌ ஜீவனும்‌, 
உடையைப்‌ பார்க்கிலும்‌ சரீரமும்‌ விசேஷித்தவைகள்‌ அல்லவா ? 

ஆகாயத்துப்‌ பட்டுகளைச்‌ கவனித்துப்‌ பாருங்கள்‌. அவை 
கள்‌ விழைசக்கிற அமில்லை; அறுக்கிற துமில்லை ; களஞ்சியங்களில்‌ 
சேர்த்துவைக்கிற துமில்லை ; அவைகளையும்‌ உங்கள்‌ பரமபிதா 
பிழைப்பூட்கெருர்‌ ; அவைகளைப்‌ பார்க்கிலும்‌ நீங்கள்‌ 
விசேவித்தவர்கள்‌ அல்லவா ? 

சுவலைப்படுறெ தினலே உங்களில்‌ எவன்‌ தன்‌ சரீ 
அளவோடு ஒரு முழத்தைச்‌ கூட்டுவான்‌ ? 





*மத்தேயு - 6:95. 31, 


116 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


 உடைக்காகவும்‌ நீங்கள்‌ கவலைப்படுகிறதெனன ? காட்டுப்‌ 

புஷ்பங்கள்‌ எப்படி வளருகின்‌ றன என்றுகவனித்‌ துப்‌ பாருங்கள்‌. 
அவைகள்‌ உழைப்பதுமில்லை ; நூற்பதுமில்லை. 

என்றாலும்‌ சாலொமோன்‌ முதலாய்‌ கன்‌ சர்வ - மகிமை 
யிலும்‌ அவைகளில்‌ ஒன்றைப்போலாகிலும்‌ உடுத்தியிருந்த தில்லை 
என்று உங்களுக்குச்‌ சொல்கிறேன்‌. 

அற்ப விசுவாசிகளே ! இன்றைக்கு இருந்து நாளைக்கு 
அடுப்பிலே போடப்படும்‌ காட்டுப்‌ புல்லுக்குத்‌ தேவன்‌ இவ்வித: 
மாக உடுத்துவித்தால்‌ உங்களுக்கு உடுத்தவிப்பது அதிக 
நிச்சயமல்லவா ? 

ஆகையால்‌ என்னத்தை உண்போம, எனனத்தைச்‌ 
குடிப்போம்‌, என்னத்தை உடுப்பேரம்‌ என்று கவலைப்படா: 
இருங்கள்‌. 


எனவரும்‌ ஏசுகிறிஸ்துவின்‌ ஈன்மொழிகள்‌ என்‌ வாழ்க்கை 
யைப்‌ பண்படுத்திவருதலை யான்‌ அறிவேன்‌, ' பரம்பொருள்‌ 
வாழ்க்கை வழி ' என்னும்‌ உண்மையில்‌ எனக்குச்‌ சிறிதும்‌ 
ஓய மில்லை, 

** வழியும்‌ சச்‌ இயறும்‌ ஜீவனும்‌ நானே ' 


இதுவும்‌ கிறிஸ்துவின்‌ செம்மொழிகளுள்‌ ஒன்று. இம்‌ 
மொழி பரம்பொருள்‌ வாழ்க்கை வம” என்னும்‌ உண்மை, 
வாழ்க்கையில்‌ படிந்து ஒன்றுதற்குத்‌ துணை - உறுதுணை - 
பெருந்துணை - நற்றுணை - செய்தல்‌ நிச்சயம்‌, 
மாணிக்கவாசகர்‌ 
அன்றே என்றன்‌ ஆவியும்‌ 
உடலும்‌ உடைமை எல்லாமும்‌ 
குன்றே அனையாய்‌ என்னை ஆட்‌ 
கொண்ட போதே சொண்டிலையோ 


*யோவான்‌ - 14 26, 


வாழ்க்கை, வழி 117 
இன்றோர்‌ இடைய றெனக்குண்டோ 


எண்டோள்‌ முக்கண்‌ எம்மானே 
நன்றே செய்வாய்‌ பிழைசெய்வாய்‌ 
நானோ இதற்கு தாயகமே. 


நாயிற்‌ சடையாம்‌ நாயேனை ஈயந்து நீயே ஆட்கொண்டாய்‌ 
மாயப்‌ பிறவி: உன்வசமே வைத்திட்‌ டிருக்கும்‌ அதுவன்றி 
ஆயக்‌ கடவேன்‌ சானோதான்‌ என்ன தோஇவ்‌ கதிகாரங்‌ 
சாயத்‌ இடுவாய்‌ உன்னுடைய கழற்கிழ்‌ வைப்பாய்‌ கண்ணுதலே, 


இப்பாடல்கள்‌ திருவாசகத்தில்‌ உள்ளவை. இவை, 
வாழ்க்கைப்பொறுப்புப்‌ பரம்பொருளினுடையது என 
னும்‌ உண்மையை உறுதிப்படுத்தல்‌ காண்க, 


பொருள்‌ வாழ்க்கை வழி', “வாழ்க்கை வழி 
பொருள்‌ ப 


“புரம்‌ 
பரம்‌ 


க. புரட்சி 2 


: பரம்பொருள்‌ வாழ்க்கை வழி என்பது ' உண்மை £ 
மாறாத உணமை. இவ்வுண்மையை உணர்தற்கென்றே 
உயிர்கள்‌ உலகில்‌ பிறவிதாங்குகன்றன. பிறவி கோச்‌ 
கம்‌ நிறைவேறோதவாறு சில தடைகள்‌ மறிக்கின்றன. 
அத்தடைகளைத்‌ திரட்டி இரு கூறிடலாம்‌, அவை அகத்‌ 
துடைகள்‌ புறத்தடைகள்‌ என்பன. மிகச்சில முன்னர்‌ 
அங்காங்கே சுருக்கிச்‌ சொல்லப்பட்டன. 

அறியாமை முதல்‌ 

புறத்தடைகட்குப்‌ பிறப்பிடம்‌ அகத்தடைகள்‌ ; அகத்‌ 
தடைகட்குத்‌ தாயகம்‌ அறியாமை, அறியாமைக்கு அகத்‌ 
தடைகள்‌ பிள்ளைகள்‌ ; புறத்தடைகள்‌ பேரர்கள்‌, அறி 
யாமை முதல்‌ சாய்ந்தால்‌ பிள்ளைகள்‌ பேரர்கள்‌ குழந்தை: 
குட்டிகளெல்லாம்‌ கூட்டோடே சாயும்‌. முதலைச்‌ 
சாய்க்க ஒரு சாதனம்‌ உண்டு, அசசாதனம்‌ மிகப்‌ 
பழையது, அது சின்முத்திரை; மோன முத்திரை. அஃது 
இக்காலத்தில்‌ எளிதில்‌ கடைப்பதரிது. பலரது காட்டம்‌ 
அதின்மீது செல்வதில்லை. அச்சாதனம்‌ கிட்டினால்‌ அகப்‌ 
புறத்‌ தடைகளெல்லாம்‌ தாமே இறைப்பொழுதில்‌ வில 
கும்‌; அறியாமை, வறுபட்ட நெல்லாய்‌ முளைவிடா 
தொழியும்‌, 

புறத்தடைகள்‌ 

முதல்‌ முதல்‌ புறஉலகம்‌ தூய்மைஉறும்‌ வழிகாண 
முயல்வது நலம்‌. அவ்வழி அக உலக அழைப்பாகும்‌, 
இங்கே பு மத்தளவில்‌ நிற்க என மனம்‌ ஒருப்படுகிறது, 

புறத்தடைகள்‌ பலப்பல, அத்தடைகளைத்‌ தகர்த்தல்‌ 
வேண்டும்‌. எப்படித்‌ தகர்ப்பது? அதற்குக்‌ கருவி யொன்‌ Dr 
தேவை. அது புரட்சி என்பது, புரட்சி என்றதும்‌ சிலர்க்கு 


புரட்சி 113 


நடுக்கம்‌ உண்டாகிறது, அவர்‌ உள்ளம்‌ பிரெஞ்சுப்புரட்சி; 
ருஷ்யப்புரட்சி முதலியவற்றை நினைக்கிறது. அதனால்‌ அவர்க்கு 
நடுக்கம்‌ உண்டாகிறது. 


பேயா 2 பிசாசா 2 


புரட்சி என்றால்‌ என்ன 2 பேயா ? பிசாசா ? பூதமா £ 
புலியா? கரடியா? அன்று ; அன்று, புரட்சி வாழ்க 
கையை - சமூகத்தை - உலகத்தை - ஒழுங்குபடுத்துப்‌ பண்‌ 
படுத்துவது, அஃது இயற்கைநெறிக்கு அரண்‌ செய்வது 3 
முரண்‌ செய்வசன்று, 


என்றும்‌ புரட்சி 


புரட்சி எங்கும்‌ என்றும்‌ அறிந்தோ அறியாமலோ 
நிகழ்ந்தவண்ண மிருக்கறது. கூர்ந்து நோக்கினால்‌ புரட்‌ 
இக்கு ஓய்வு கிடையாதென்பதைத்‌ தெளியலாம்‌. குறை 
பாடுகள்‌ உள்ளவரை புரட்சியும்‌ நிகழ்ந்துகொண்டிருக்‌ 
கும்‌, குறைபாடுகள்‌ எவ்விடத்தில்‌ இல்லை ? குறைபாடுகள்‌ 
ஒவ்வொருவர்‌ உள்ளத்திலும்‌, குடும்பத்திலும்‌, ஊரிலும்‌, 
நாட்டிலும்‌, உலகிலும்‌ இருக்கின்றன, அவைகளைக்‌ 
குலைத்தாலன்‌ றி உலகம்‌ நன்முறையில்‌ இயங்காது. ஆதலின்‌, 
இங்கே புரட்சியின்‌ இன்றியமையாமையை வலியுறுத்த 
வேண்டுவதில்லை. 


புரட்சி எது 2 


புரட்சி எது ஒரு வண்டி ஓடுகிறது. அஃது எப்‌ 
படியோ ஓரிடத்தில்‌ பாதையை விடுத்து ஒரு கால்வாயில்‌ 
இறங்கிவீடுகிறது. அக்காட்சி காணும்‌ மக்கள்‌ என்‌ 
செய்றொர்கள்‌ ? அவ்வண்டியைப்‌ புரட்டிப்‌ புரட்டிப்‌ 
பாதையில்‌ கொணர்ந்து சேர்க்கிறார்கள்‌. இது புரட்சி, 

ஒருவன்‌ திண்ணையில்‌ உறங்கிக்‌ கிடக்கிறான்‌. அவன்‌ 
உருண்டு உருண்டு தரையில்‌ விழுகிறான்‌ ; விழுந்ததும்‌ 


120 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


கண்விழித்து எழுந்து மறுபடியும்‌ திண்ணையை அடை 
கிறான்‌, இதில்‌ புரட்சி உண்டு, 

ஒருவன்‌ வழிப்போக்கரை மறித்துத்‌ திருடிப்‌ பிழைப்‌ 
பதை ஒருவிதத்‌ தொழிலாகக்‌ கொண்டான்‌. ஒரு நாள்‌ 
அவன்‌ உடல்‌ போலிஸாரிடம்‌ சிக்கியது. சிறை அவனை 
அழைத்துத்‌ தன்னிடம்‌ சேர்த்தது, அங்கே அவனது 
மனோஙிலை புரண்டது, : திருடு கெட்டது ' என்று அவன்‌ 
உணரலானான்‌. இம்‌ மனமாற்றம்‌ புரட்டி அன்றோ 2 

இயற்கையில்‌ பல தத்துவங்கள்‌ அமைந்துள்ளன. 
அவற்றுள்‌ ஒன்று நியதி, அம்‌ நியதிவழியே உயிர்களின்‌ 
வாழ்க்கை நடைபெறுதல்‌ வேண்டும்‌ ; பிறழ்ந்து நடை 
பெறின்‌ வழுக்கல்‌ நேரும்‌, வழுக்கி விழுந்த உயிர்கள்‌ 
வழியல்லா வழியில்‌ உழலும்‌. அதனால்‌ பலவிதத்‌ 
தொல்லைகள்‌ விளையும்‌. இஃது இயல்பு, தொல்லைகள்‌ 
உயிர்களை விழிக்கச்‌ செய்து, அவற்றைப்‌ புரட்டிப்‌ 
புரட்டி நியதி வழியில்‌ செலுத்தும்‌, இப்புரட்டல்‌ புரட்சி 
ஆகாது வேறு என்ன ஆகும்‌ 8 

உணராதார்‌ 


இவ்வாறு வழுக்கல்களும்‌ புரட்சிகளும்‌ வாழ்க்கை 
யிலும்‌ சமுகத்திலும்‌ பிறவற்றிலும்‌ நிகழ்ந்தவண்ண 
மிருக்னெ றன. இதை உணராதார்‌ புரட்சி என்றதும்‌ 
பிரான்ஸையும்‌ ருஷ்யாவையும்‌ நினைந்து ஈடுக்கு று 
கின்றனர்‌, இநநடுக்கம்‌ புரட்சியைப்‌ பேய்‌, பிசாசு, பூதம்‌, 
புலி, கரடி என்று நினைக்கச்‌ செய்கிறது, இந்கினைவு 
மாறுதல்‌ வேண்டும்‌. இதற்கும்‌ புரட்சி தேவை, 

தியதி மீறல்‌ 

இக்காளில்‌ உலகம்‌ எக்காட்சி வழங்குகிறது? பல 
வழியிலும்‌ உலகம்‌ இயற்கை நியதியை மீறி மீறி 
நெறியல்லா நெறியில்‌ வீழ்ந்து வீழ்ந்து நெளியுங்‌ காட்‌ 
சியை வழங்குகிறது. -உலகை ஈன்னெறியில்‌ நிறுத்த. 


பாட்சி 121 


எத்தனையோ இயக்கங்கள்‌ கோன்றின ; தோன்று 
கின்‌ றன. கிளர்ச்சிகள்‌ எழுந்தன ; எழுகின்றன. போர்‌ 
கள்‌ மூண்டன ; மூள்கின்றன. இவையெல்லாம்‌ சிற்‌ 
சில இடங்களில்‌ புரட்சி ஆயின ; ஆகின்றன, 
மன ந்திரும்பல்‌ 

நல்ல போதனைகளைக்‌ கேட்டும்‌, நல்ல இயக்கங்களிற்‌ 
சேர்ந்தும்‌, ஈல்ல நூல்களைப்‌ படித்தும்‌ மனந்திரும்பு 
வோரும்‌ இருக்கின்றனர்‌. தாமே மனந்திரும்புவது 


போற்றற்‌ குரியது. மனந்‌ திரும்புவதில்‌ நிகழ்வதும்‌ 
புரட்சியே, 


இருவிதம்‌ 
புரட்சி இருவிதம்‌. ஓன்று அறப்புரட்டு ; மற்‌ 
றென்று மறப்புரட்சி. அறப்புரட்சி இரத்தம்‌ சிந்தாது 7 
மறப்புரட்சி இரத்தம்‌ சிந்தும்‌, அப்புரட்சி கொல்லாமை ; 
இப்புரட்‌்எ கொலை. அல்து அருள்‌; இது மருள்‌, 
அலது அஹிம்சை ; இது ஹிம்சை, 
அறும்‌ - மறும்‌ 
அறப்புரட்சிக்கு இட.ந்தருவது அறிவுடைமை. 
அங்கே அருளும்‌, அன்பும்‌, அறமும்‌ நிலைக்கும்‌. மறப்‌ 
புரட்சிக்கு இடந்தருவது அறியாமை. இங்கே இகலும்‌ 
எரியும்‌ கொலையும்‌ கூத்தாடும்‌, “வாளால்‌ வெட்டு 
வோன்‌ வாளால்‌ வெட்டப்படுவான்‌ ' என்பது கிறிஸ்து 
பெருமான்‌ திருவாய்மொழி. வாள்‌ : வாளையே பெருக்‌ 
கும்‌; பீரங்கி பீரங்கியையே பெருக்கும்‌ ; அணுகுண்டு 
அணுகுண்டையே பெருக்கும்‌. இவ்வாறு தொல்லைகளை 
வளாத்து உலகை நாசப்படுத்தும்‌ மறப்புரட்சி வேண்டா ; 
வேண்டா. . 
குறைகளைப்‌ போக்க அறப்புரட்சியைக்‌ கடைப்பிடிப்‌ 
பது நலம்‌, இல்லையேல்‌ மறப்புரட்சி வலிந்து எழும்‌. 


122 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


இயற்கையில்‌ இருபுரட்சியும்‌ உண்டு, சால்புடையது 
அறப்புரட்சியே, 

வளர்ச்சித்‌ தடை | 

இயற்கைச்‌ சக்தி உலகை வளர்க்கிறது. வளர்ச்சி. 

ஒருவிதத்‌ தத்துவம்‌, அஃது ஆக்கம்‌ பெறின்‌ எவ்விதப்‌ 
புரட்சியும்‌ கிகழரது. வளர்ச்சியைத்‌ தடுக்கத்‌ இய 
சக்திகள்‌ எறுமாயின்‌, அங்கே புரட்டு புகுதல்‌ இயல்பு. 
ஏன்‌ ! வளர்ச்சியைத்‌ தடுக்கும்‌ தயசக்திகளை ஒடுக்கும்‌ 
பொருட்டே. புரட்சி புகுகிறது. ஓர்‌ இடத்தில்‌ புரட்‌ 
புகுகிறதெனில்‌ அவ்விடத்தில்‌ வளர்ச்சிக்குக்‌ கேடுகுமும்‌ 
திய சக்திகள்‌ தலைவிரித்தாடுகன்றன என்று கொள்ளல்‌ 
வேண்டும்‌, இயற்கைவழியே உலகம்‌ இயங்கினால்‌ புரட்சி 
புகுதற்கு இடம்‌ இராது, 

சில 


இங்கே வளர்ச்சியை மறித்து நிற்கும்‌ ல தடை 
களைக்‌ கிளந்து கூறலாம்‌ என்று எண்ணுகிறேன்‌. இடை 
யிடையே ஆங்காங்கே தடைநோய்களுக்குரிய மருந்தாம்‌ 
அறப்புரட்சியைக்‌ குறித்துச்‌ செல்வதையும்‌ என்‌ நெஞ்சம்‌ 
விரும்புகிறது. தடைகளிற்‌ சில வருமாறு : 


உணவு 


மக்கள்‌ தேர்ன்றி முப்பது லட்சம்‌ ஆண்டுகள்‌ ஆயின 
என்பது சில அறிஞர்‌ கண்ட முடிவு: அதை நாற்பது 
லட்சம்‌ என்போரும்‌ உளர்‌ ; இதற்கு மாறுபட்ட கருத்‌ 
தினரும்‌ இருக்கின்‌ றனர்‌. மக்கள்‌ இனம்‌ தோன்றியபோது 
அவவினம்‌ அருந்தியது பொருந்திய உணவாகவே இரும்‌ 
தது. பொருந்திய உணவு சைவ உணவென்று நமது 
நாட்டில்‌ வழங்கப்படுகிறது. பின்னை அதனுள்‌ பொருந்தா 
உணவு அதாவது புலால்‌ உணவு நுழைந்தது. அதைத்‌ 
தொடர்ந்து மூர்க்கம்‌ புகுந்தது, மூர்க்கம்‌ வளர்ந்து, 


புரட்சி 123 


மக்கள்‌ கூட்டத்தைப்‌ பல வழியிலும்‌ அலைக்கிறது, ௮௧ 
கூட்டத்தை விடுத்து மூர்க்கம்‌ ஓமியவேண்டுமாயின்‌, அது 
பழைய பொருந்திய உணவை அருந்த முயல்வது சிறப்பு. 
மனிதனும்‌ விலங்கும்‌ 
மணிதனுடைய பல்‌, நா, ஈகம்‌, குடல்‌ முதலிய உறுப்புக்‌ 
கள்‌ பொருந்திய உணவுக்கென்று அமைந்தன என்பதும்‌, 
புலி முதலிய விலங்குகளின்‌ பல்‌, நா, நகம்‌, குடல்‌ முதலிய 
உறுப்புக்கள்‌ பொருந்தா உணவுக்கென்று அமைந்தன 
என்பதும்‌ ஆராய்ச்சியால்‌ நன்கு தெளிவாயின, இடை 
நாளில்‌ மனிதன்‌ எவ்வாறோ தவறிவிட்டான்‌. தவறிய 
காரணங்களை இந்நூலில்‌ விரித்தல்‌ அநாவமியம்‌. 
பொருந்தியதும்‌ பொருந்தாததும்‌ 
பொருந்திய உணவு மனிதனை என்ன செய்யும்‌ ? 
பொருந்தா உணவு அவனை என்ன செய்யும்‌? பொருந்‌ தியது 
சாதிவிகத்தை வளர்க்கும்‌ ; பொருந்தாதது சூர்க்கத்தை 
வள௱ாக்கும்‌, முன்னையது ஆயுளைப்‌ பெருக்கும்‌ ; பின்னையது 
ஆயுளைச்‌ சுருக்கும்‌, அது நோய்க்கு இடந்சாராது ; இது 
கோய்ககு இடந்தரும்‌, இவ்வாறு பல கூறிச்‌ செல்லலாம்‌. 
ஜீவகாருண்யம்‌ 
நம்‌ முன்னோர்‌ ஜீவகாருண்யத்தை முற்படுத்திப்‌ 
பொருந்திய உணவுககுச்‌ சிறப்புத்‌ தேடினர்‌. இந்காளில்‌ 
ஜீவகாருண்யத்தை ஒட்டிப்‌ பொருந்திய உணவு என்றால்‌ 
அதை உலகம்‌ பெரிதும்‌ ஏற்பதில்லை. 
விஞ்ஞான ஆராய்ச்சி 
பொருந்தா உணவு மக்களுக்கு உரியதா ? அன்றா ? 
என்று பல இடங்களில்‌ ஆராய்ச்சிகள்‌ செய்யப்பட்டன. 
ஜெொமெனியிலும்‌ அமெரிக்காவிலும்‌ செய்யப்‌ பெற்ற 
ஆராய்ச்சிகளே சிறந்து விளங்கலாயின. விஞ்ஞானக்‌ 
கலை கொண்டும்‌, கருவி கொண்டும்‌ அவ்விடங்களில்‌ 


121 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


அறிஞர்‌ நிகழ்த்திய ஆராய்ச்சிகள்‌ பொருந்தா உணவு 
மச்களின த்துக்கு உரியதன்‌ றென்றும்‌, பொருந்திய 
உணவு உரிய தென்றும்‌ ஐயம்‌ திரிபு மயக்கம்‌ அறத்‌ 
தெளிவு செய்தன. விஞ்ஞான உலகம்‌ பொருந்திய 
உணவின்‌ பெற்றியை உணர்த்திவிட்டது. இவவுணவு 
இனி ஆக்கம்பெறும்‌. பொருந்திய உணவின்‌ நலத்தைப்‌ 
பற்றி நூல்களும்‌ ஆராய்ச்சிகளும்‌ வெளிவந்த பின்னர்‌ 
மேல்நாடுகளி.லும்‌ மரக்கறி விடுதிகள்‌ ஆங்காங்கே 
அமைந்து வரலாயின, 
ஐம்பதாண்டில்‌ 
சில அண்டுகளுக்கு முன்னர்‌ பிலடல்பியாவில்‌ ஓர்‌ 
உணவு மாகாநாடு கூடியது. அம்‌ மகாநாட்டில்‌ டாகடர்‌ 
மெக்படின்‌ என்பவர்‌ * இன்னும்‌ ஐம்பதாண்டுக்குள்‌ அமெ 
ரிக்க நாட்டில்‌ பொருந்திய உணவு மணங்‌ கமழும்‌ ' என்று 
மொழிந்தனர்‌. அவர்தம்‌ மொழி வெளிவந்து ஏறக்குறைய 
இருபத்தைந்து ஆண்டுகளாயின, இன்னும்‌ இருபத்தை£து 
அண்டுக்குள்‌ அவர்தம்‌ கருத்து நிறைவேறுதல்‌ வேண்டும்‌ ; 
நிறைவேறினால்‌ அவர்தம்‌ மொழி தீர்க்கதரிசன மாகும்‌, 
பட்டாளங்களுக்கு 
உணவு நூலாசிரியா ஆட்டோகாக்‌ என்பவர்‌ பட்டா 
எங்களுக்குப்‌ பொருந்திய உணவு தந்துவரின்‌ உலகில்‌ 
போர்‌ ந௩டைபெறுதல்‌ அரிதாகும்‌ என்று கூறியுள்ளனர்‌, 
அக்கூறறு இன்னும்‌ சோதனை செய்யப்படவில்லை. 
ஆட்டோகாககின்‌ எண்ணம்‌ இனியாதல்‌ நிறை3வறுவ 
தாக. 
ஹிட்லர்‌ 
ஜெர்மெனியை ஒரு குடைக்கீழ்‌ ஆண்ட ஹிட்லர்‌ 
பொருந்திய உணவு அருநீதியவர்‌. அனால்‌ அவர்‌ தம்மைப்‌ 
போலக்‌ தம்மைச்‌ குழ்ந்தவரையும்‌ அவ்வுணவு கொள்ளு 


புரட்சி 122 


மாறு போதித்தாரில்லை. ஜெர்மெனியைச்‌ சுற்றிப்‌ பிரிட்‌. 
டனும்‌, பிரானஸும்‌, அமெரிக்காவும்‌, ருஷ்யாவும்‌ படை 
யெடுத்து நெருங்கிய காலத்தில்‌, ஹிட்லர்‌, * என்னிடத்தில்‌: 
ஒரு தனிக்‌ கருவி உண்டு. அஃது ஐரோப்பாவைத்‌ துகள்‌ 
துகளாக்கும்‌ ஆற்றல்‌ பெற்றது. அதை இப்பொழுது 
யான்‌ பயன படுத்தினால்‌ கடவுள்‌ என்னை மன்னிப்பாரா 9” 
என்று இரங்கி நின்றன ராம்‌. இச்செய்தி சில பத்திரிகை: 
களில்‌ வெளிவந்தது. ஹிட்லர்‌ மனத்தில்‌ கடைசி நாளில்‌ 
(போலி) வெற்றி நிலவியதா £ இரக்கம்‌ நிலவியதா 2 
இரககம்‌ நிலவியது, காரணம்‌ என்னை ? அவர்‌ பொருந்திய 
உணவை அருந்தி வந்ததாகும்‌. இரக்கம்‌ போர்த்தொடக்‌ 
கத்தில்‌ அவர்பால்‌ ஏன்‌ உதிக்கவில்லை ? குழலின்‌ நெருக்கு. 
இரக்கத்தை மறக்கச்‌ செய்தது போலும்‌ / 
ருஷ்யா 

இந்காளில்‌ உலகவர்‌ உள்ளத்தைக்‌ அவர்ந்துவரும்‌: 
நாடு எது? ருஷ்யா என்று சொல்லலாம்‌, இதற்குக்‌ 
காரணம்‌, ருஷ்யா சமதாம நாடென்று உலகத்ீதவரால்‌ 
கொள்ளப்பட்டிருப்பதைக்‌ கூறலாம்‌. இச்‌ சமதர்ம காடு 
பொருந்திய உணவைப்‌ பெருக்குதற்கு ஏதேனும்‌ முயற்சி 
செய்கிறதா 1 அங்கே உள்ள செம்படைகட்கு அவ்வுணவு: 
அளிக்கப்படுறெதா 8 இல்லையே. மூர்க்கத்தால்‌ அமையும்‌ 
சமதர்மம்‌ எங்ஙனம்‌ போர்‌ பூசல்களை நிறுத்துவதாகும்‌ ? 
சமதர்ம கோக்கங்களுள்‌ போர்‌ பூசலை நிறுத்துவதும்‌ 
ஒன்றன்றோ? இனியாதல்‌ ருஷ்யா பொருந்திய உணவின்‌ 
மீது கருத்துச்‌ செலுத்துவதாக ; பட்டாளங்களுக்கு அல்‌ 
வுணவை அளிக்க உளங்திகாள்வதாக, 

பாரததாடு 

பொருந்திய உணவுக்கு முதல்‌ முதல்‌ கால்கொண்ட 
நாடு நமது பாரதநாடு, அவ்வுணவால்‌ விளையும்‌ நலன்கள்‌ 
பல. அவற்றுள்‌ சிறப்பாகக்‌ குறிக்கத்தக்கன இரண்டு. 


120 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


ஒன்று கொல்லாமை; மற்றொன்று தேவைக்குமேல்‌ 
பொருள்‌ திரட்டாமை. இவை அஹிம்ஸையின்பாற்‌ 
பட்டன, த்‌ 

பாரத நாட்டில்‌ கொல்லாமை விதை விழுந்து 
பல்லாயிரம்‌ ஆண்டுகளாயின . அவ்விதையமை முதல்‌ முதல்‌ 
விதைத்தவர்‌ விருஷபதேவர்‌, அவர்‌ கொல்லாமையை அறி 
வுறுத்தியதோடு நின்றாரில்லை ; தேவைக்குமேல்‌ மனிதன்‌ 
பொருள்‌ சேத்து வைத்தல்‌ கூடாதென்றும்‌ அருளினர்‌. 
தேவைக்குமேல்‌ பொருள்‌ சேர்த்து வைப்பது பிறரை 
ஹிம்சிப்பது என்று அவர்‌ கருதினர்‌. கொல்லாமையும்‌, 
தேவைக்குமேல்‌ பொருள்‌ சேர்த்து வையாமையும்‌ வேற்‌ 
ஹறுமையற்ற ஒன்று என்று விருஷபதேவர்‌ திருவுள்ளம்‌ 
எண்ணியது. அவ்வெண்ணம்‌ மெய்யுணர்வால்‌ முகிழ்த்தது. 
மெய்யுணர்வு தேவரை * அஹிம்ஸா பரமோ தர்மா” 
என்று போதிக்கச்செய்தது. தேவர்‌ அறிவுறுத்திய தர்மம்‌ - 
சமதர்மம்‌, வாழ்க்கையை - சமூகத்தை - உலகத்தைப்‌ 
போரின்‌ றிக்‌ காத்து ஈல்வழிப்படுத்தும்‌ திறனுடையது. அத்‌ 
தர்மம்‌ மார்க்ஸியமும்‌ காந்தியமும்‌ கலந்த ஒன்று என்று 
இந்காளில்‌ யான்‌ பேசியும்‌ எழுதியும்‌ வருகிறேன்‌. காந்‌ 
இயம்‌ என்பது காட்டில்‌ புதியதாகத்‌ தோன்றியதன்று, 
அது விருஷபதேவர்‌ வழிவழியே வாழையடி வாழையென 
வளர்ந்து வருவது, விருஷபர்‌ தர்மம்‌ போரை அறவே 
தொலைத்து அமைதியை ஓம்பவல்லது. 


வெறும்‌ பேச்௯ J 


போர்‌ கூடாது என்று எச்கணும்‌ பேசப்படுஇறது, 
வெறும்‌ பேச்சால்‌ என்ன பயன்‌ விளையும்‌? பேச்சுக்‌ 
கேற்ற செயல்‌ வேண்டும்‌, மூர்க்கம்‌ உள்ளவரை போர்‌ 
கிகழாமல்‌ இராது. மூர்க்கத்தை ஒழிக்கவல்லனவற்றுள்‌ 
சிறந்தது பொருந்திய உணவு, இவ்வுணவைப்‌ போர்வீரர்‌ 


புரட்சி 127 


அருந்தினால்‌ அவர்பாலுள்ள மூர்க்கம்‌ குறையும்‌, மூர்க்கம்‌ 
குறைந்தால்‌ போர்‌ தானே பொன்றும்‌, 


உணவும்‌ குணமும்‌ 


உலகம்‌ அமைதியை இழந்து நிற்கிறது, அமைதிக்குச்‌ 
சாத்விகம்‌ தேவை, சாத்விகத்துக்குப்‌ பொருந்திய உணவு 
தேவை. மன்பதையில்‌ பொரும்‌ திய உணவு பரவப்‌ பரவ 
உலகம்‌ நல்வழியில்‌ வளரும்‌, £ உணவுக்கேற்ற குணம்‌ ? 
என்றனர்‌ கீதாச்சாரியர்‌. 


ஆடு மாடு முதலியன 


மனிதன்‌ தனது ஈலத்தின்‌ பொருட்டு ஆடு, மாடு, 
கோழி, பன்றி, மீன்‌ முதலியவற்றை அகால மரணத்துச்‌ 
குட்படுத்துகிறான்‌. அதனால்‌ உலகவளர்ச்‌சித்‌ தத்துவத்‌ 
துக்கு இடர்‌ விளைகிறது, இதை அள்னிபெஸன்ட்‌ அம்மையார்‌ 
அடிக்கடி வலியுறுத்திச்‌ சொல்லியதை யான்‌ இளமையி 
லேயே கேட்டேன்‌. பின்னே யான்‌ செய்த ஆராய்ச்சகெளால்‌ 
அம்மையார்‌ வலியுறுத்தியதின்‌ நுண்மை செவ்வனே 
விளங்கியது. “ஆடு, மாடு, கோழி, பன்றி, மீன்‌ முதலியவற்‌ 
றைப்‌ படைக்க முடியாத மனிதனுக்கு, அவற்றை அழிக்‌ 
கும்‌ உரிமை எங்கிருந்து வந்தது ?' என்னுங்‌ கருத்தைக்‌ 
காந்தியடிகள்‌ பன்முறை பறைசாற்றியதும்‌ எனக்குத்‌ 
தெரியும்‌. பொருக்தா உணவு - புலால்‌ உணவு - காரண 
மாக நாடோறும்‌ கடக்கும்‌ கொலைகள்‌ / ஆ ! ஆ / எத்தனை 
எத்தனை கோடி ! ஏழை உயிர்கள்‌ என்ன செய்யும்‌ ? முறை 
யிட அவற்றுக்கென்று நீதிமன்றம்‌ உண்டோ? பிற 
' உண்டோ 2 திக்கற்ற ஏழை உயிர்களின்‌ கொலை, மக்கள்‌ 
உலகைக்‌ கொலைக்களனாக்கி வருகிறது, மக்களுலஇல்‌ 
கொலை நிற்கவேண்டுமானால்‌, ஏழை உயிர்களின்‌ கொலை 
நிற்றல்வேண்டும்‌. பொருந்தா உணவு ஒழிந்தால்‌ மக்களும்‌ 
குணமடைவார்கள்‌ ; ஏழை உயிர்களும்‌ குணமடையும்‌, 


128 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


குணம்‌, வளர்ச்சித்‌ தத்துவம்‌ தடைபடாமல்‌ நேரிய 
முறையில்‌ ஒங்குதற்குத்‌ துணைபுரியும்‌, 
*கொல்லான்‌ புலாலை மறுத்தானைக கைகூப்பி 
எல்லா உயிருச்‌ தொழும்‌ 
என்றும்‌, 
கொல்லாமை எத்தனைக்‌ குணச்கேட்டை நீக்கும்‌... 
சொல்லா விரதமொன்று கொண்டவரே ஈல்லோர்மறி 
றல்லாதார்‌ யாரோ அறியேன்‌ பராபரமே, 
கொல்லா விரதம்‌ குவலய மெல்‌ லாம்‌ஓங்க 
எல்லார்க்கும்‌ சொல்லுவ அஎன்‌ இச்சை பராபரமே, 


என்றும்‌ சான்றோர்‌ அருளிய கருணை மொழிகளைச்‌ சிந்தித்து 
உண்மை உணர்க, 

இது புரட்சிக்காலம்‌, பலதிறப்‌ புரட்சிகளுள்‌ உணவுப்‌ 
புரட்சியும்‌ ஈடைபெறுதல்‌ வேண்டும்‌. உணவுப்புரட்ட 
மூர்க்க உலகை மாற்றி அமைதி -உலகாக்கும்‌, அது 
மக்களை த்‌ தெய்வமாக்கும்‌. 

உடபட , 

: உடையிலும்‌ புரட்சியா ? என்னே புரட்சி வேகம்‌ /” 
என்று சிலர்‌ நினைக்கலாம்‌, காலவேகம்‌ உடைப்புரட்சி 
மீதும்‌ செல்கிறது, அமைதிக்கு எத்தனையோவிதப்‌ 
புரட்சிகள்‌ தேவை, அவற்றுள்‌ ன்று தடை 
இதில்‌ என்ன வியப்பு ச்‌ 

உடைக்கும்‌ வாழ்க்கைக்கும்‌ ர உண்டா £ 
இல்லையா ? தொடர்பு உண்டு எனில்‌ புரட்ட தேவையே ; 
இல்லையெனில்‌ புரட்சி தேவையில்லை. இக்காலக்‌ கலைகள்‌ 
உடைக்கும்‌ வாழ்க்கைக்கும்‌ தொடர்பு உண்டு என்று 
நவில்வதும்‌ ஈண்டுக்‌ குறிக்கத்தக்கது, 

* திருவள்ளுவர்‌. 1தாயுமானார்‌. 


பட்சி ப 129 
சர்க்கா , 
முற்கால மக்கள்‌ உடைக்கென்று அங்கும்‌ இங்கும்‌ 
அலைந்தாரில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ உடைகளுக்கென்று 
தாங்களே உழைப்பார்கள்‌. அந்நாளில்‌ பலவகைப்‌ பாடல்‌ 
கள்‌ முழங்கும்‌. அவற்றுள்‌ சர்க்கா முழக்கமும்‌. ஒன்றா 
யிருக்கும்‌. - ஓய்ந்த வேளைகளில்‌ பெண்மக்கள்‌ கைகள்‌ 
சும்மா இரா. “அவை சர்க்காவைச்‌ சுழற்றிக்கொண் 
டிருக்கும்‌. நாளடைவில்‌ சர்க்கா ஓசை குன்றியது, இ௩ 
நாணில்‌ அஃது அறவே குன்றியது. அக குன்றுதலை 
இயற்கை அன்னை விரும்பினாளில்லை. அவளருளால்‌ 
சர்க்காவை உயிர்ப்பிக்க இந்காளிலும்‌ . ஒருவர்‌ தோன்‌ 
றினர்‌. அவர்‌ கஸ்தூரிபாய்‌ கணவர்‌, 

செல்வன்‌ - ஏழை 
. அந்நாளில்‌ உடையிலும்‌ பொதுமை நிலவியது. செல்‌ 
வன்‌ உடை, ஏழை உடை என்ற வேற்றுமையை அந்நாள்‌ 
காணவில்லை. இந்நாள்‌ அவ்வேற்றுமையைக காண்கிறது... 
விஞ்ஞான இயந்திரங்களாலும்‌ சாம்ராஜ்ய ஆட்சிமுறை 
களாலும்‌ உடை வகைகள்‌ ஓங்க, செல்வன்‌ உடை, 
ஏழை உடை என்ற வேற்றுமை தோன்‌ றலாயிற்று. இவ்‌ 

வேற்றுமை பொறாமையை எழுப்பு தன்மையது. 


பொறுமையும்‌ போரும்‌ 
வேற்றுமை பொறாமையை ஈனும்‌; பொருமை போரை 
ஈனும்‌, * இன்று பொறாமை - நாளை போர்‌ ' என்பது. 
அநுபவ மொழி. பொறாமைக்‌ கனல்‌ எரியும்‌ வாழ்க்கை 
இனியதாகுமோ ? ஆகாது, பொறாமைக்‌ கனல்‌ அற்ற 
புனித வாழ்க்கையே இனியதாகும்‌. 
ஒரேவித உடை ர்‌ 
இயந்திரங்கள்‌. இணி: அருகுமா ? அருகா. அருகா 
எனில்‌ எல்லார்க்கும்‌ ஒரேவித உடை எவ்வாறு ரக 


பி 


180 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


சமதர்ம காலத்தில்‌ இயந்திரசாலைக ளெல்லாம்‌ பொதுமை 
யாகும்‌, அக்காலத்தில்‌ உடைகள்‌ உயர்வு தாழ்வின்றி 
ஒழுங்குபடும்‌. 
அவவத்தாட்டார்‌ 
தட்ப வெப்ப நிலைமைக்கேற்றவாறு ஓவ்வொரு 
காட்டுக்கென்று ஓவ்வொருவித உடை ஏற்பட்டது, ஒரு 
காட்டார்‌ உடையை இன்னொரு காட்டார்‌ அணிவது 
இயற்கைக்கு முரண்பட்டு ஈடப்பதாகும்‌, அவ்வக்காட்‌ 
டார்‌ தம்தம்‌ நாட்டு உடையை அணிவது இயற்கைக்கு 
அரண்‌ செய்வதாகும்‌. வெம்மை நாட்டில்‌ வாழ்வோர்‌ 
மூன்று சட்டை அணிவது எற்றுக்கு ? இஃது இயற்கைக்கு 
மாறுபட்டு ஈடப்பதன்றோ ? 
அமைதி 
உடைக்கோலம்‌ அமைதி ஊட்டுவதாய்‌ இருத்தல்‌ 
நல்லது. அக்கோலம்‌ தீய எண்ணங்களைத்‌ தோற்று 
விப்பதாய்‌ இருத்தலாகாது, சிறப்பாகப்‌ பெண்மணிகள்‌ 
உடையில்‌ தெய்விகப்‌ பொலிவு இகழ்தல்‌ மேன்மை, 
போலிஸார்க்கென்றும்‌, போர்வீரர்க்கென்றும்‌, கள 
பதிகட்கென்றும்‌ தனித்தனி உடைகள்‌ அணியப்படு 
கின்றன. அவ்வுடைகள்‌ எத்தகைய காட்சியை வழங்கு 
கின்றன ? அமைதிக்‌ காட்சியை வழங்குகின்றன வா ? 
இல்லை, உடைக்கோலம்‌ அமைதியை வழங்குவதாய்‌ இருத்‌ 
தல்‌ இனியது. உடைப்புரட்சி என்று நிகழும்‌ 2 
அணி 


பழைய நாளில்‌ இயற்கையுடன்‌ வாழ்ந்த மக்களைப்‌ 
பொன்னும்‌, முத்தும்‌, பவளமும்‌, மணியும்‌, இன்ன பிறவும்‌ 
அணி செய்தன, இன்னும்‌ அவ்வணி அறவே ஓழிய 
வில்லை. இக்கால நாகரிகம்‌ படர்ந்த சில இடங்களில்‌ 
மட்டும்‌ அது குலைந்து வருறெது, 


புரட்சி 131 


போலிகள்‌ 
சில இடங்களில்‌ பொன்‌ முத்து முதலியவற்றிறகுப்‌ 
பதிலாகப்‌ போலிகள்‌ அணியப்படுகன்றன. இது காலத்தின்‌ 
கோலம்‌, காலமும்‌ கோலமும்‌ எவ்‌ வெவ்‌ வழியில்‌ ஓடினும்‌ 
இடுக. இங்கே நாம்‌ கருதத்தக்கது ஒன்றுளது. அது 
போலி அணிகளைப்‌ பற்றியது, போலிகளும்‌, பொனமுத்து 
முதலிய மூல அணிகளின்‌ மாண்பை உணர்த்துவன என்க, 


இயற்கை மருந்துகள்‌ 

பொன்‌, முத்து, பவளம்‌, மணி முதலியன பலதிற நோய்‌ 
கள்‌ உடலை அணுகாதவாறு காத்துவரும்‌ இயற்கை மருந்து 
கள்‌. இம்மருந்துகள்‌ இன்னும்‌ மருத்துவர்களால்‌ கையாளப்‌ 
படுகின்றன. இக்காலத்தும்‌ சிறப்பாகக்‌ காச நோய்ககுப்‌ 
பொன்‌, முத்து, பவளம்‌ முதலிய மருந்துகள்‌ கொள்ளப்‌ 
படுதலைக்‌ காண்கிறோம்‌, அவற்றின்‌ விழுப்பம்‌ ஈம்‌ முன்னோ 
ரால்‌ நன்கு அறியப்பட்டது, அவ்விழுப்பத்தால்‌ அவர்‌ 
உள்ளத்தில்‌ கனன்று பூத்த உணர்ச்சி, தாம்‌ விரும்பும்‌ 
பொருள்களிலெல்லாம்‌ பாய்ந்தது. முன்னோர்‌ பரம்‌ 
பொருளையும்‌ * பொன்னே, மணிய, முத்தே ' என்று பாடு 
வதை ஒரு வழக்காகவும்‌ கொண்டனர்‌. ஏன்‌ கொண்டனர்‌? 
அவற்றின்‌ ஈலத்தை உலகுக்கு உணர்த்தவேண்டுமென்பது 
அவர்தம்‌ உட்டுடக்கை, பொன்‌, முத்து முதலியவற்றின்‌ 
நினைப்பே நோய்களைப்‌ போக வெரும்‌, 

மலர்கள்‌ 

பண்டைகாளில்‌ நறுமலர்கள்‌ மக்கள்‌ வாழ்க்கையை 
மணஞ்‌ செய்தன. அவர்கள்‌ தலையிலும்‌ கழுத்திலும்‌ 
கையிலும்‌ மலர்‌ மணங்‌ கமழ்ந்தவண்ண?மிருக்கும்‌, காள 
டைவில்‌ ஆண்மக்கள்‌ மலரைப்‌ (பெரிதும்‌ விடுத்தார்கள்‌. 
அவர்கள்‌ கெஞ்சில்‌ மலர்மணம்‌ கமழ்வதில்லை. பெண்ணுல 
கம்‌ மட்டும்‌ மலர்மணத்தை இன்னும்‌ வெறுக்கவில்லை. அவ 
வுலூல்‌ இன்னும்‌ மலர்மணம்‌ கமழ்ந்து. சில இடங்களில்‌ 


132 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


மணமற்ற இதழ்களும்‌, செயற்கை அரும்புகளும்‌ பெண்‌ 
உலகை அடிமைப்படுத்தியுள்ளன. இது விரும்பத்தக்க 
தன்று, | 

மலர்‌ மணம்‌ மக்களில்‌ - சமுகத்தில்‌ - உலகில்‌ 
கமழ்தல்‌ வேண்டும்‌. இல்லையேல்‌ அவை மணம்‌ பெரு 
இனி மலர்‌, மக்களின்‌ மனத்தில்‌ - தலையில்‌ - கழுத்தில்‌ 
கையில்‌ - வாழ்க்கையில்‌ - ஏறிப்‌ பழையபடி, ஆட்சி: 
புரிவதாக, 

புலனாகாத ஓளி மலரில்‌ உண்டு, அது நாற்றத்தைப்‌ 
போக்கும்‌ ; நுண்ணிய நச்சுப்பூச்சிகளை மாய்க்கும்‌. 
வேறு பல பண்புகளும்‌ மலரிடைப்‌ படிந்துள்ளன.. 
தாவர நூல்களை ஆய்க. 


மிர்‌ 


மயிர்‌ இயற்கை உடை. அஃது உடற்கரப்புக்கென் று 
இயற்கையில்‌ அமைந்தது. அதில்‌ குறும்பு புரிதற்கு. 
எவாககும்‌ உரிமையில்லை, 

தலைமயிர்‌ எவ்வளவோ மாறுதல்‌ அடைந்தது. மாறு 
தலைப்‌, பற்றி நூல்களும்‌ எழுதப்பட்டன. ஆதியில்‌: 
மயிரை வெட்டவோ நீக்கவோ கருவி கிடையாது. அல்‌ து 
உரிமையுடன்‌ வளர்ந்தது. பின்னே கருவிகள்‌ தோன்‌ றின. 
மயிரில்‌ சீர்திருத்தம்‌ நுழைந்தது. கருவிகளால்‌ மயிர்‌ 
சில இடங்களில்‌ வெட்டப்பட்டது ; சில இடங்களில்‌ 
மொட்டை யடிக்கப்பட்டது. சல இடங்களில்‌ தலைமயிர்‌ 
மட்டும்‌ நீக்கப்பட்டது ; தாடி நீக்கப்படவில்லை, சில இடங்‌ 
களில்‌ தலைமுழுவதும்‌ க்ஷவரம்‌ செய்யப்பட்டது. ஆனால்‌, 
கருவி உச்சிக்குடுமியை அணுகுவதில்லை, 

மயிர இயற்கையில்‌ அமைந்தது, அதைப்‌ பலவாறு 
குலைப்பது முறைமையா ? க்ஷவரத்தால்‌ நுண்ணிய ஈரம்டூ 
கள்‌ அசைந்து நடுங்கிக்‌ குலையும்‌, அக்‌ குலைவால்‌ நரப்புத்‌ 
தளர்ச்சி உண்டாகும்‌, ஆகவே, தலைமயிரை வள ரவிடுவத 


புரட்சி 133 


இயற்கைக்கு அரண்‌ செய்வதாம்‌. மலர்ச்கும்‌ மயிர்க்கும்‌ 
பழமை புரட்சி செய்வதாக. 


இனிமை 

ஆதி மனிதன்‌ வாழ்க்கையில்‌ இனிமை தவழ்ந்தது, 
அவன்‌ இயற்கையுடன்‌ வாழ்ந்து இனியனானான்‌. இனிமை, 
வாழ்க்கையுடன்‌ இரண்டற்று நிற்பது ஒழுங்கு, மக்கள்‌, 
இயற்கை இனிமையை இழந்து, செயற்கை உணவு - 
உடை - உரை த்‌ அதைத்‌ தடவுவது 
இனிமையாகாது. அஃது இன்னாமை யாகும்‌, மனித 
வாழ்ககை படிப்படியே இனிமையை இழந்து வருகிறது. 
இன்னாமை - அவனது உடைமையாக: வருகிறது, மகன்‌ 
'இன்னாமையை நினைக்கிறான்‌ ; பேசுகிறான்‌ ; அதற்குரிய 
செயல்களை ஆற்றுகிறான்‌, அவன்‌ வாழ்க்கை இனிமையை 
எங்கனம்‌ நுகர்தல்‌ கூடும்‌? பெறுதற்கரிய வாழ்க்கை, 
மூாக்கத்துககு இரையாகிறது, இவ்வாழ்க்கை வீழ்வதாக, 
மீண்டும்‌ மனிதன்‌ பழைய இனிமை வாழ்க்கையைப்‌ 
பெறுவானாக, இதற்கு அவன்றன்‌ நினைவு - பேச்சு - 
செயல்‌ - எல்லாம்‌ இனிமையாதல்‌ வேண்டும்‌. அதனால்‌ 
அரும்பும்‌ இனிய வாழ்க்கை மூர்க்கத்துக்கு இரையாகாது. 

ஜம்புலன்‌ 

மனிதன்பால்‌ ஐம்புலன்‌ அமைந்துள்ளன. அவ்‌ 
வமைப்பின்‌ கோக்கம்‌ என்ன ? புறத்துக்கும்‌ அகத்துக்கும்‌ 
தொடர்பை உண்டாக்குவது அவ்வமைப்பின்‌ நோக்கம்‌, 
இதுபற்றியே ஐம்புலன்‌ புறத்துக்கும்‌ அகத்துக்கும்‌ 
இடையே பொருந்தின போலும்‌. புலனைந்தும்‌ இனிமை 
யில்‌ இளைத்தால்‌ புறமும்‌ அகமும்‌ இனியன வாகும்‌, 

காண்டல்‌ - கேட்டல்‌ 

ஐம்புலனும்‌ இனிமையில்‌ திளைத்தற்கு, மனிதன்‌ 
காணடல்‌ கேட்டல்‌ முதலியன எல்லாம்‌ இனிமை பயப்பன 


134 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


வாய்‌ இருத்தல்வேண்டும்‌. அவை இன்னாதனவாயின்‌ 
மணிதவாழ்வில்‌ இனிமை தவழ்தல்‌ அரிது, 

இக்கால மனிதன்‌ - ஏழைமகன்‌ - வீட்டிலே இனிமை 
காணாது, வெளியே புறப்படுகிறான்‌. என்ன காண்கிறான்‌ ? 
்‌ னத்தில்‌ இரத்த ஆறு ', : வங்கத்தில்‌ குண்டு வீச்சு ', 
£ மலேயாவில்‌ தாக்கு ' முதலிய கோரங்கள்‌ கொட்டை. 
எழுத்துக்களில்‌ பதிக்கப்பெற்ற விளம்பரங்களைக்‌ காண்‌ 
கிறான்‌ ; பசிப்‌ பட்டாளங்களைக்‌ காண்கிறான்‌ ; கண்‌ 
ணிருண்ட என்புக்கூடுகளைக்‌ காண்கிறான்‌. இக்காட்சிகள்‌ 
இனியனவா £ 

உயர்பிறவி தாங்கிய, அரிய மனிதன்‌ செவியிலாதல்‌ 
இனிமை இறங்குகிறதா ? ஐயோ/ பாவம்‌! அவன்‌ 
முன்னோர்‌ செவிகள்‌ வண்‌ டிசையையும்‌, குயில்‌ குரலையும்‌; 
அருவி முழவையும்‌ கேட்டுக்‌ கேட்டு இனிமையைப்‌ 
பருகன ; தேவாரப்‌ பண்களை மாந்தி மாந்தி இனிமையில்‌ 
மூழ்கின. யாழும்‌ குழலும்‌ அவர்தம்‌ செவியணியாயின. 
அச்செவிகள்‌ குழ்ந்தை மழலை அமுதை உண்டு உண்டு 
இனிமையில்‌ தேங்கன, அவர்க்கு எல்லாம்‌ இனிமை ! 
எங்கும்‌ இனிமை ! அப்பெரியோர்‌ வழிவந்த இக்காலச்‌ 
செல்வன்‌ - இருபதாம்‌ நூற்றாண்டு மைந்தன்‌ - நாகரிகக்‌ 
காளை - என்ன கேட்றொன்‌ ? அவன்‌ காதில்‌ (அம்மா ப௫ ' - 
்‌ கண்‌ தெரியவில்லை ' - * ஒரே மயக்கம்‌ ' - இரண்டுநாள்‌ 
பட்டினி ! என்னும்‌ கூக்குரல்கள்‌ விழுகின்றன. மின்னல்‌ 
வண்‌ டி-டுகைவண டி - மோட்டார்‌ வண்டி. முதலியவற்றின்‌ 
அதிர்ச்சிகள்‌ அவன்‌ காதை அடைகின்றன, காளை, 
ஓட்டமெடுத்துக்‌ கடைத்தெருவை அணைகிறோன்‌. அங்கே 
ஓரே இரைச்சல்‌ - ஒரே சந்தடி - சண்டைப்பேச்சுக்கள்‌ - 
காதைச்‌ செவீடுபடுத்துன்‌ றன. இவற்றிடை ரேடியோ 
பேய்‌ அலறுகிறது, மைந்தன்‌ மயங்குகிறான்‌ ; மயக்கத்‌ 
துடன்‌. உணவுவிடுதியை கோக்குகிறான்‌ ; காபி குடிக்‌ 
கிறான்‌. மயக்க வெறி தலைக்கேறுகிறது. இந்நிலையில்‌' 


புரட்சி 136 


அவன காது வேலை செய்யுமோ 7 அக்‌ காதில்‌ இனிமை . 
இறங்குமோ £ 
மாறுதல்‌ 
பழைய இசை புதிய வசையாயிற்று, பழைய சங்கதம்‌ 
புதிய வெங்கீதமாயிற்று, பழைய பாட்டுப்‌ புதிய வேட்‌ 
டாயிற்று. எங்கே இனிமை ? 
காண்டல்‌ கேட்டல்‌ எல்லாம்‌ இனிமை பெறவில்லை 
எனில்‌ வாழ்க்கையில்‌ இனிமை எவ்வழியில்‌ நிலவும்‌ 2 
வாழ்ககையின்‌ பயன்‌ என்னவாகும்‌ £ கொடுமையாகும்‌ ; 
கோரமாகும்‌ ; கொலையாகும்‌. இக்காலச்‌ செல்வனது 
வாழ்க்கைஇனிமை என்னே ! என்னே / 
அறவ 
மேலும்‌ வாழ்க்கைஇனிமையைக்‌ கெடுக்கப்‌ பொல்‌ 
லாத துறவு ஒன்று ஏற்பட்டது. இத்‌ துறவுவாழ்க்கை 
இனிமையைத்‌ துளைத்து வருகிறது. ஆண்‌ பெண்ணையும்‌ 
பெண்‌ ஆணையும்‌ வெறுப்பது துறவாம்‌ ! அத்துறவு வீடு 
பேற்றை அளிக்குமாம்‌ ! நல்ல துறவு / நல்ல வீடுபேறு 7 
மனத்துக்கண்‌: மாசில்லாமை துறவு என்னும்‌ சீரிய 
கொள்கை சிதறி வருகிறது, துறவு நெறியல்லா நெறி 
சென்று உழல்கிறது. இருவள்ளுவர்‌ அறிவுறுத்திய துறவு 
மீண்டும்‌ உயிர்‌ பெற்றால்‌ வாழ்க்கை இனியதாகும்‌. 
இல்வாழ்க்கை 
இனிமை இல்வாழ்ககையில்‌ உண்டு என்பதை மக்கள்‌ 
உணர்ந்து நடப்பார்களாக, இதுகுறித்து, £ பெண்ணின்‌ 
பெருமை அல்லது வாழ்க்கைத்‌ துணை ' என்றொரு நூல்‌ 
என்னால்‌ இயற்றப்பெற்றது. அந்நூல்‌ மிக நுண்மையாக - 
அமைதியாக - அறப்புரட்சி நிகழ்த்தி வருகிறது. 


136 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


தன்ளல்‌ - கொள்ளல்‌ 
தீய படக்காட்சி, களியாடல்‌, களிக்கதை, வெறிப்‌ 
பேச்சு, தலைமைச்‌ செருக்கு, அதிகார மிடுக்கு, புறங்கூறல, 
தன்னலம்‌, சுரண்டல்‌, பிரிவு நினைப்பு முதலியன இனிமை 
யைக்‌ கொல்லும்‌ யமன்கள்‌. இவை தள்ளற்பாலன, நற்‌ 
காட்சி, நல்லோர்‌ இணக்கம்‌, தெய்வச்‌ தியானம்‌, ஒப்புரவு, 
தாழ்மை, உழவு நோக்கு, ஒருமை நாட்டம்‌ முதலியன 
இனிமையை ஓம்பும்‌ தெய்விகங்கள்‌. இவை கொள்ளற்‌ 
பாலன, 
புது உலகம்‌ 
மக்கள்‌ இனியதை நினைந்து, இனியதைப்‌ பேசி, இனி 
யதைச்‌ செய்து வாழும்‌ வாழ்க்கையிலே இனிமை கெழு 
மும்‌, இன்னாத வாழ்க்கையால்‌ அலுத்து உலுத்த இவ 
வுலகம்‌ மறைந்து, இனிய வாழ்க்கையால்‌ புது உலகமாக 
மாறுதல்‌ வேண்டும்‌. இம்மாற்றத்தைச்‌ செய்வது புரட்சி, 


சாதி நிறம்‌ முதலியன 

நமது காட்டில்‌ பல்லாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னரே 
வாழ்க்கை நலத்துககென்று வருணாசிரம தர்மம்‌ காணப்‌ 
பட்டது. - அத்தர்மம்‌ சிலகாலம்‌ நன்முறையில்‌ நடந்தத, 
பின்னே அதன்கண்‌ பிறப்பில்‌ உயர்வு தாழ்வு கருதும்‌ 
சாதிப்‌ பாகுபாடுகள்‌ இடம்‌ பெற்றன. இப்பாகுபாடுகள்‌ 
தர்ம கோக்கைச்‌ சிதைத்து, அதர்ம நோக்கைப்‌ பெருக்கே. 
தாமம்‌ தன து நிலையினின்றும்‌ பிறழ்ந்தது, அது சாதிப்‌ பாகு 
பாடுகளை வளர்ப்பதில்‌ தனது நோக்கத்தைத்‌ திருப்பியது. 

புத்தர்‌ முதலியோர்‌ 

பிறப்பில்‌ உயர்வு தாழ்வு. கற்பிக்கும்‌ அதர்மத்தை 
ஒழிக்க முதல்‌ முதல்‌ புரட்சி செய்தவர்‌ புத்தர்‌ பெருமான்‌. 
அப்புரட்சி அவர்‌ காலத்தில்‌ ஓரளவில்‌ வெற்றி அளித்தது. 
புத்தர்‌ அறப்புரட்ி இன்னும்‌ முற்றுப்‌ பெறவில்லை." அது 


பாட்சி 197 


காலத்துக்‌ கேற்றவாறு பலப்பல இயக்கங்களாய்‌ மாறுதல்‌ 
நிகழ்த்திய வருகிறது. புத்தர்‌ புரட்சிக்கு ஆக்கர்‌ தேடி 
யவர்‌ திருவள்ளுவர்‌, நால்வர்‌, ஆழ்வார்‌, ராஜாராம்‌ 
மோஹன்ராய்‌, தயானந்த சரஸ்வதி முதலியோர்‌. பிறப்‌ 
பில்‌ உயர்வு தாழ்வு கருதும்‌ புன்மை, ஆட்சியில்‌ உள்ள 
வரை; புத்தா அறப்புரட்சி ஒடுங்கி மறையாது. 
சிறப்பு 

பிறப்பால்‌ சாதி கருதாத சமயத்தார்‌ பலர்‌ இந்தியா 
வில்‌ குடிபுகுந்தனர்‌. அவர்தம்‌ கூட்டுறவும்‌ இந்திய 
மக்கள்‌ கண்ணைச்‌ திறந்தது, இந்திய நாகரிகமும்‌, தர்மமும்‌, 
ஆத்ம ஞானமும்‌ -பலலாயிரம்‌ அண்டுகளுக்கு முன்னரே 
சிறந்து விளங்கின. அச்சிறப்பை இடைக்கால இந்தியா 
நல்வழியில்‌ அநுபவிக்கவில்லை. சாதிப்‌ பாகுபாடுகள்‌ 
இந்திய சமுக வளர்ச்சியைத்‌ தகைந்தன. அவை இந்தியா 
வில்‌ தோன்றாதிரும்தால்‌ இந்திய நாகறிகமும்‌, தர்மமும்‌, 
ஆத்ம ஞானமும்‌ உலகெங்கும்‌ பரவியிருக்கும்‌ ; உலகம்‌ ஓரு 
குலமாகியிறுக்கும்‌ ; இரண்டு உலகப்போர்‌ நடந்திரா, 

இந்தியாவுக்குக்‌ கேடு சூழ்ந்து வரும்‌ சாதிப்‌ பாகு 
யாடுகளை இன்னுமா வளரவிடுவது ! இன்னுமா அவை 
நாகரிகத்தையும்‌, தர்மத்தையும்‌, அக்மஞானத்தையம்‌ 
சிறைப்படுத்தி இருத்தலைக்‌ கண்டு களிப்பது? சாதிப்‌ 
புன்மையைச்‌ சாய்க்கவேண்டுவது எவர்‌ கடமை £ இந்திய 
மக்கள்‌ கடமையன்றோ £. 


திறம்‌ 
உலகில்‌ ஒவ்வோர்‌ இடத்தில்‌ ஒவவொருவித மடமை, 
வளர்ச்சிக்கு இடர்‌ செய்துவருகிறது. அம்மடமைகளில்‌ 
ஒன்று பிறப்பில்‌ நிறவேற்றுமை கருதுவது. தட்ப வெப்ப 
நிலைமைக்‌ கேற்றவாறு அங்காங்கே நிற வேற்றுமை 
அமைகிறது, அவ்வேற்றுமையை உயர்வு தாழ்வுக்குப்‌ 
பயன்படுத்துவது அறிவா ? அறியாமையா ? அமெரிக்கா 


158 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 

பழைய நீகரோ மக்களை இழிவுபடுத்துகிறது, இங்கிலாந்‌ 
தில்‌ சில உணவுவிடுதிகளில்‌ * இந்தியர்‌ உள்ளே நுழைதல்‌ 
கூடாது ' என்று வரையப்பெற்ற பலகைகள்‌ தொங்கு 
மாம்‌, தென்னாப்பிரிக்கா வெள்ளையர்‌ இன்னும்‌ நிறவெறி 
யில்‌ மூழ்கி மயங்கிக்‌ கிடக்கின்றனர்‌, அங்கே கருமிறத்‌ 
தார்‌ வேட்டையாடப்படுவதை உலகறியும்‌, அவ்வேட்டை 
யைத்‌ தடுக்கக்‌ காந்தியடிகள்‌ எவ்வளவு முயன்றனர்‌ 7 
என்ன பயன்‌ விளைந்தது 2 


குருமார்‌ 
புற நிறத்திலா கருத்தை இருத்துவது ? தட்ப வெப்‌ 
பத்தால்‌ உறும்‌ ஒன்றையா பொருளாக்‌ கொள்வது 2 
அறியாமை ! அறியாமை! உலகக்‌ குருமார்‌ என்று 
போ நறப்படும்‌ புத்தா, கிறிஸ்து, மகமது முதலியோர்‌ 
எந்த நாட்டில்‌ பிறந்தனர்‌? வெள்ளை காட்டிலா பிறந்தனர்‌? 
நிறத்திமிர படைத்து மக்கள்‌ இனியாதல்‌ நல்லறிவு பெற்‌ 
றச்‌ சகோதர கேயத்சை வளர்க்க முற்படுவாராக, கிற 
வேற்றுமையைக்‌ கருதுவது வளர்ச்சிக்கு இடுக்கண்‌ புரிவ 
தாகும்‌. இதை விஞ்ஞான உலகம்‌ நன்கறியும்‌, அவ்‌ 
வுலகம்‌ நிறத்‌ திமிரைப்‌ போக்க முயன்றால்‌ ஈலன்‌ 

விளையும்‌. 

மொழு 


உலகை அழகு செய்வன பல. அவற்றுள்‌ ஒன்று 
மொழி, மொழி இல்லையேல்‌ கலை ஏது ? கலை இல்லையேல்‌ 
வாழ்க்கை ஏது? வாழ்க்கைக்கும்‌ மொழிக்கும்‌ உள்ள 
தொடர்பு பெரிது. அத்தகைய மொழியிலும்‌ போராட்டம்‌ 
புகுந்து தொல்லை விளைக்கறது. இஃது இழிவு ! இழிவு 7 


நாதம்‌ 


மொழிகள்‌ எல்லாவற்றிற்கும்‌ ஊற்று யிருப்பது 
நாதம்‌, அங்கே பன்மை கிடையாது ; ஒருமையே நிலவு 


இறது, அவ்வொருமையினின்றும்‌ பிறக்கும்‌ பன்மைச்‌ 
சேய்களுக்குள்‌ ஏன்‌ போராட்டம்‌ நிகழல்‌ வேண்டும்‌ ? 
ஓரே காதத்தினின்றும்‌ பிறப்பது, பலபட்டு விளங்கு 
கற்குக்‌ காரணம்‌, தட்ப வெப்ப நிலையும்‌ பிறவுமாகும்‌. 
தட்ப வெப்பத்தால்‌ உண்டாகும்‌ வேற்றுமைணபப்‌ போருக்‌ 
குப்‌ பயன்படுத்துவது கூர்த்தமதி யாகாது. 
கிணைப்பில்‌ ஆழ்தல்‌ 
மொழிப்‌ போர்‌ புரிவோர்‌ தம்தம்‌ தாய்மொழியை 
நினைந்து நினைந்து, அதில்‌ ஆழ்ந்து ஆழ்ந்து சென்றால்‌ அம்‌ 
மொழி காதமாதலை உணரலாம்‌. இவ்வாறே ஒவ்வொரு. 
மொழியினரும்‌ நினைப்பில்‌ ஆழ்ந்தால்‌ உண்மை காணப்‌ 
பெறுவர்‌, மொழிகட்குத்‌ தாய்மைப்பீடம்‌ ஒன்றென்னும்‌. 
நினைவு பெருகப்‌ பெருக மொழிப்பகை அருகும்‌ ; அன்பு 
பெருகும்‌, 
பன்மொழி 


ஓருவன்‌ முதல்முதல்‌ தனது தாய்மொ.மியைப்‌ பயில 
லாம்‌, பின்னே அவன்‌ பல மொழிகளைப்‌ பயிலலாம்‌. பல 
மொழிப்‌ புலமை வாழ்க்கைக்கும்‌ சமுகத்துக்கும்‌ இன்றி 
, யமையாதது. இதை உணர்ந்தால்‌ போர்‌ தானே பட்டுப்‌ 
போகும்‌, 
இசையில்‌ ஒருமை 


மொழிவெறி கொண்டு ஒரு மொழியினர்‌ மற்றொரு 
மொழியை இழித்துரைப்பதும்‌, கெடுக்க முயல்வதும்‌ 
கொடுமை, ஒருவர்‌ மொழியை இன்னொருவர்‌ கெடுப்பது 
தம்‌ கையைத்‌ தாமே வெட்டிக்கொள்வதாக முடியும்‌. பல 
மொழிப்‌ பாடல்கள்‌, இசையில்‌ தமது பன்மையை ஒடுக்கி 
ஒருமையைப்‌ புலப்படுத்துகன்றன. இசை மொழிகளைக்‌ 
கடந்தது. இடீநுட்பத்தை மொழிவெறியினர்‌ உணர்ந்து 
ஈல்வழிப்படுவாராக. 


140 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


தாட்டுப்‌ பித்து 

இந்நாளில்‌ நாட்டுப்‌ பித்தால்‌ 'மோதுண்போரும்‌ 
உளர்‌, நாட்டுப்‌ பித்துப்‌ பலவிதச்‌ சிறுசிறு போர்களை 
மூட்டி வந்தது. அப்போர்களெல்லாம்‌ திரணடு முதல்‌ 
உலகப்‌ பேோராயின. அப்போர்‌ நாட்டுப்‌. பித்தை ஓர்‌ 
அளவில்‌ குறைத்தது. இரண்டாம்‌ உலகப்போர்‌ அப்‌ 
பித்தை மற்றுமோர்‌ அளவில்‌ குறைத்தது. மூனமாம்‌ 
உலகப்‌ போரால்‌ காட்டுப்‌ பித்து அறவே ஒழியும்போலும்‌ / 
அம்தோ / போரையா எதிர்பார்த்துக்‌ டெப்பது ? அறிவு 
எங்கே போயிற்று ? 

ஒருகுலம்‌ 

எல்லா நாட்டாரும்‌ மக்கள்‌ குலத்தில்‌ சேர்ந்தவரே, 
எல்லார்க்கும்‌ இருகால்‌, இருகை, இருகண்‌; இருசெவி, 
ஒரு மூக்கு, ஒரு தலையே இருக்கின்றன, ஒருகுலத்திலா 
சண்டை மூள்வது ? 

உலகம்‌ ஓன்று, அது நாடுகளாய்ப்‌ பிரிகிறது. 
பிரிவை மக்கள்‌ செய்தார்களில்லை ; மலையும்‌, காடும்‌, 
ஆறும்‌, கடலும்‌, பிறவும்‌ காடுகளைப்‌ பிரித்துள்ளன. இப்‌ 
பிரிவால்‌ சகோதர நேயத்தையா இழப்பது ? 

சாதி நிற மொழி நாடு முதலியவற்றை ஓட்டி எழுந்த 
போராட்டங்கள்‌ போக; ஓஐழிக, இனி எவ்வகைப்‌ 
போராட்டமும்‌ எழாதவாறு காப்பது அறிவுக்கு அழகு, 
அறிவு, மக்கள்‌ வாழ்க்கையை அழகுசெய்யாது இனி வாளா 
கடக்குமோ ? அறிவு, அன்பால்‌ புரட்சி செய்யும்‌. அறிவும்‌ 
அன்பும்‌ சோந்த புரட்சியே அறப்புரட்சி என்பது. 

நூல்‌ 

நூல்‌. என்பதற்குப்‌ பல பொருள்‌ சொல்லப்படுகின 
றன, பலபட்ட பொருள்கள்‌ பெரிதும்‌ உரை நூல்களில்‌ 
வீற்றிருக்னெறன. அவற்றை ஈண்டு யான்‌ திரட்டிக்‌ 
காட்டப்‌ போவதில்லை. 


பாட்சி 141 


பரம்பொருள்‌ இயற்கையை உடலாக்கொண்ட பெரு 
நிலையின்‌ நீழல்‌ நூல்‌ என்று இப்பொழுது சொல்லலாம்‌! 
நூல்‌ உயிர்கட்குப்‌ புரியும்‌ துணைத்திறங்கள்‌ பல. அவற்‌ 
அள்‌ ஒன்று பரம்பொருள்‌ இயற்கை வாயிலாக, உயிர்களை 
ஓம்புதனுக்கு த்‌ துணைபுரிவது. 
வேதம்‌ 


இப்‌ பெருமைவாய்ந்த நூல்களுள்‌ உயிர்போன்றது. 
வேதம்‌, வேதத்தைப்பற்றிய கருத்து வேற்றுமைகள்‌ 
பல வழியில்‌ தோன்றின. அவ்வேற்றுமைகள்‌ நேரிய 
முறையில்‌ வளர்ந்தால்‌ நலம்‌ விளைந்திருக்கும்‌. கருத்து: 
வேற்றுமைகள்‌ மூர்க்கப்‌ போர்க்கருவிகளாகக்‌ கொள்ளப்‌ 
பட்டன. அக்கருவிகள்‌, * என்‌ வேதம்‌ பெரிது; உன்‌ 
வேதம்‌ சிறிது. என்‌ வேதம்‌ மெய்‌; உன்‌ வேதம்‌ பொய்‌ * 
என்னும்‌ போர்களைக விளப்பிவிட்டன. 


இக்கால உலகம்‌ 


வேதம்‌ பரம்பொருளின்‌ உண்மையை உணர்த்துவது. 
அத்தகைய ஒன்றைப்‌ போருக்குப்‌ பயன்படுத்துவது 
மடமை, அம்மடமையைப்‌ பொறுமையுடன்‌ தாங்க 
நிற்கிறது இக்கால உலகம்‌. இதைப்‌ பாழும்‌ உலகம்‌ 
என்னலாமா ? வாழும்‌ உலகம்‌ என்னலாமா £2 
எது வேதம்‌ £ 


இப்பொழுது வேதம்‌ எது என்று எண்ணி எண்ணிப்‌ 
பழைய கொள்கையை உயிர்த்தெமச்செய்தரல்‌ உலகில்‌ பல 
விதப்‌ போர்கள்‌ மாய்ந்தொழியும்‌ ; உலகம்‌ ஒருமைப்படும்‌. 

வேதம்‌ எது? வேதம்‌ அருள்‌ நாதம்‌; பிரணவம்‌, 
நாதம்‌ ஒரு தத்துவம்‌. அஃது எல்லாத்‌ தத்துவங்கட்கும்‌ 
தாயகம்‌, காதம்‌ அறிவாயெ பரத்தினின்றும்‌ பிறக்கும்‌ 
முதல்‌ தத்துவம்‌. அஃது இருவகை. ஒன்று மாயா நாதம்‌ ; 
மற்றொன்று அருள்‌ காதம்‌, அதிலிருந்து உலகங்களெல்லாம்‌ 


142 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


தோன்றும்‌; இதிலிருந்து வேதம்‌ தோன்றும்‌. அருள்‌ 
நாதமாகிய வேதத்தை என்னென்று கூறலாம்‌ ? அதை, 
அறிவாகிய பரம்பொருளை உணர்த்தும்‌ ஓர்‌ அழியா 
நிலையம்‌ என்று கூறலாம்‌, இக்கூற்று இன்று தோன்‌ றிய 
தன்று; நேற்றுத்‌ தோன்றியதன்று; என்றோ தோன்றியது! 
காள்‌ தெரியவில்லை. 
மொழியற்றது 

நாதம்‌ மொழியற்றது ; காத வேதமும்‌ மொழியற்றது. 
அஃது எம்மொழியிலும்‌ மருவும்‌. அதற்கெனத்‌ தனித்த 
ஒரு மொழி இடையாது, காத வேதம்‌, தென்மொழி, வட 
மொழி, அராபி; ஹீப்ரு, லத்தின்‌ முதலிய பல மொழி 
களில்‌ நரலாக இறங்கும்‌. மொழியற்ற ஒன்று எம்மொழி 
யில்‌ இறங்னொலென்ன ? வேதம்‌ மொழியற்ற ஒன்று 
என்ற கொள்கை-பழங்‌ கொள்கை - வேற்றுமைகளை யும்‌ 
போர்களையும்‌ போக்கும்‌. 

பருமை நுண்மை 

மொழிகள்‌ பருமை. அப்பருமை அளவில்‌ நிற்போர்‌ 
மனம்‌ பன்மையிலேயே தோய்ந்து தோய்ந்து போருக்குப்‌ 
பலியாகும்‌, அம்மனம்‌ நுண்மையில திரும்பினால்‌ ஒருமை 
யில்‌ நின்று இன்பம்‌ நுகரும்‌, பருமைத்‌ தோற்றத்தில்‌ 
கருத்தை இருத்தி, ஆழ்ந்த சிந்தனையில்‌ அமர்ந்தால்‌, அக்‌ 
கருத்துப்‌ பருமையின்‌ முதலாகிய நுண்மையில்‌ படியும்‌, 
அத்நுண்மை மொழியற்ற ஒன்றை எளிதில்‌ உணர்த்தும்‌, 
அங்கே வேதம்‌ இன்னதென்பது இனிது புலனாகும்‌, அத்‌ 
தகைய வேதத்தைக்‌ கொழுத்துத்‌ தடித்த பருமை உலகம்‌ 
போருக்குப்‌ பயன்படுத்துகிறது! என்ன அறியாமை / 
புன்மை / 

வேதத்தைப்‌ பருமையில்‌ நோக்கிப்‌ போரிடும்‌ உலகம்‌, 
அதின்‌ நுண்மையை உணர்ந்து திருந்துதற்கு அறிவுப்‌ 
புரட்சி வேண்டுமா ? வேண்டாவா ? 


புரட்சி 143 
வேதாந்தம்‌ 
வேதாந்தம்‌ என்ற ஓர்‌ ஆட்டி வழக்கிலிருக்றெது. 
வேதாந்தம்‌ என்றால்‌ என்ன? வேதம்‌ அந்தம்‌வோதாம்‌ 
தம்‌, வேதாந்தம்‌ உபநிஷத்‌ - உபநிடதம்‌, 
சூத்திர அமிழ்தம்‌ 
உபநிடதம்‌ ஆதியில்‌ வடமொழியில்‌ இறங்யெனு. 
அஃது ஒரு பெரும்‌ அறிவுக்‌ கடல்‌ ; ஞான சாகரம்‌, அக்‌ 
கடலை - சாகரத்தை - வியாசர்‌ தம்‌ அறிவால்‌ கடைந்து ஒரு 
சூத்திர அமிழ்தை உலகுக்குத்‌ தந்தனர்‌. அது பிரம 
சூத்திரம்‌ என்றும்‌, வேதாந்த சூத்திரம்‌ என்றும்‌, வியாச 
சூத்திரம்‌ என்றும்‌ வழங்கிவருகிறது. 
பிணக்கற்றது 


வேதாந்த சூத்திரம்‌ நம்‌ முனிவரர்‌ அறிவு உழைப்‌ 
பெல்லாம்‌ திரண்டுள்ள . ஒரு கருவூலம்‌. அதில்‌ மேல்‌ 
நாட்டுத்‌ தத்துவங்களெல்லாம்‌ அடங்கும்‌. தத்துவ 
உலகில்‌ ஒப்புயாவற்றுத்‌ திகழும்‌ ஒரு பெரும்‌ ஞானக்கலை 
வேதாந்த சூத்திரம்‌, அச்கூத்திரம்‌ ஓரு சார்புடைய 
தன்று. அஃது எல்லாச்‌ சார்பினருக்கும்‌ ஓளி வழங்கும்‌ 
ஞான விளக்கு, *இது ஆகும்‌, அது அகா என்னும்‌ 
பிணக்கு அதன்கண்‌ இல்லை. 

அறிவுக்‌ கோயில்கள்‌ 


அப்‌ பெருநூலுக்கு விரிவுரை கண்டவர்‌ நீலகண்டர்‌, 
சங்கரர்‌, இராமாநுஜர்‌, மத்துயர்‌, சோமநாதர்‌ முதலியோர்‌. அவ்‌ 
வுரைகளை என்னென்று வியப்பது ! அவற்றை அறிவுக்‌ 
கோயில்கள்‌ என்று போற்றலாம்‌. அவற்றுள்‌ உயர்வு 
தாழ்வு கற்பிப்பது தவறு. 


பல ஏன்‌ £ 


பல உரைகள்‌ ஏன்‌ என்று சிலர்‌ கேட்கலாம்‌. கால 
தேச வர்த்தமானமும்‌ மக்கள்‌ மனோகிலையும்‌ ஓரே 


344 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


படித்தாய்‌ இராமல்‌ பலவாறு மாறுதல்‌ அடையும்‌ பண்பு 
இயற்கையில்‌ ஏன்‌ அமைந்துள்ளது என்று அவரை 
நோக்கி யான்‌ கேட்கிறேன்‌, இன்னும்‌ பல உரைகள்‌ 
காணப்படலாம்‌ என்பது என்‌ கருத்து, காலதேச வர்த்த. 
மான மாறுதலும்‌, மக்கள்‌ மனோரிலை மாறுதலும்‌ பல 
உரைகளைக்‌ தோற்றுவித்தல்‌ இயற்கை, 
எவர்க்கும்‌ 

சூத்திர உரைகளெல்லாம்‌ அறிவுக்‌ கோயில்கள்‌, 
அறிவை எவர்‌ வெறுப்பர்‌ ? எம்மொழியினர்‌ வெறுப்பர்‌ ? 
எந்நாட்டவர்‌ வெறுப்பர்‌ ? எவரும்‌ வெறார்‌. அவவறி 
வுரைகள்‌ சாதி மத நிற மொழி நாடு முதலிய எல்லா 
வற்றையும்‌ கடந்து நின்று எவர்க்கும்‌ பயன்‌ படுவன. 

மடமும்‌ மரபும்‌ 

அத்தகைய மாணிக்க உரைகளைப்‌ பாதுகாப்பது 
கென்று ஆன்றோரால்‌ மடங்கள்‌ நிறுவப்பெற்றன. தொடக்‌ 
கத்தில்‌ ஒவ்வோர்‌ உரையின்‌ காப்புக்கென்று ஒவ்வொரு 
மடம்‌ காணப்பெற்றது, பின்னே நாளடைவில்‌ மடங்களின்‌ 
நிலைமை மாறியது. உரைகளில்‌ உயர்வு தாழ்வு கற்பித்து 
ஒரு மடத்தார்‌ இன்னொரு மடத்தாரைத்‌ தாக்கலாயினர்‌. 
அத்தாக்குதல்‌ தியாயிற்று. தி அவரவரளவில்‌ நிற்க 
வில்லை. அஃது அவ்வம்மட த்தில்‌ பற்றுக்கொண்டொோமு௫ூய 
மரபினரையும்‌, அவர்தம்‌ வழிவழியையும்‌ தொடாந்து 
தொடர்ந்து எரிக்கலாயிற்று. அறிவு வளர்ச்சிக்கென்று 
எற்பட்ட மடங்கள்‌ போருக்கும்‌ பூச லுக்கும்‌ நிலைக்களன்க 
ளாயின. உரைகள்‌ வெறும்‌ மரபுகளாயின, மரபுகள்‌ 
வாளா நடக்குமோ 9 


போர்‌ 
போர்‌, அறிவினின்‌ றும்‌ எழுந்து அன்பால்‌ வளர்ந்தால்‌ 
அதை வரவேற்கலாம்‌. அஃது அறிவை விடுத்து, வாயிலும்‌ 


புரட்சி 1 4$ 


கையிலும்‌ கனன்றால்‌ என்‌ செய்வது ? முறைகளை மாற்றிக்‌ 
கனலைத்‌ தணிக்க முயலவேண்டுவது அறிஞர்‌ வேலை. 
பொதுமை 

தனித்தனி உரைக்கென்று ஏற்பட்ட தனித்தணி 
மடங்கள்‌, இனி எல்லா உரை களுக்குமென்று பொதுமைப்‌ 
படல்‌ நன்று. பொதுமை, போரையும்‌ பூசலையும்‌ போக்கும்‌ 
மடங்களில்‌ மரபுகளால்‌ கட்டுண்டு கிடக்கும்‌ உரைகள்‌ 
மக்கள்‌ மனத்தில்‌ குடியேறினால்‌ ௩ற்பயன்‌ விளையும்‌. 
மடங்கள்‌ சாதிமத வேற்றுமைகளினின்றும்‌ விடுதலை 
அடைதல்‌ விழுப்பம்‌. இதற்கு என்‌ செய்வது ? அறிவுப்‌ 
புரட்சியை அழையுங்கள்‌. அஃது என்‌ செய்வது என்‌ 
பதைத்‌ தெரிவிக்கும்‌. 

இராமாயண பாரதம்‌ 

நமது நாட்டில்‌ இராமாயணமும்‌, பாரதமும்‌ இமயம்‌ 
முதல்‌ கன்னி வரை படிக்கப்படுகின்‌ றன. இதனால்‌ பலவித 
இராமாயணங்களும்‌ பாரதங்களும்‌ தோன்றுதற்கு இடம்‌ 
உண்டாயிற்று, பன்மையில்‌ மாறுபாடும்‌ வேறுபாடும்‌ 
நுழைதல்‌ இயல்பு. வால்மீகி இராமாயணம்‌, வாலி - சுக்கிர 
பன்‌ - அநுமான்‌ முதலியோரைக்‌ குரங்குகளென்றும்‌. 
இராவணன்‌ - கும்பகர்ணன்‌ - விபீஷணன்‌ முதலியோரை 
அரக்கரென்றும்‌ சொல்கிறது, ஜைன இராமாயணம்‌ 
அவ்வாறு கூறவில்லை. அது வாலி முதலியோரையும்‌ 
இராவணன்‌ முதலியோரையும்‌ வித்யாதரர்‌ எனறு 
கூறுகிறது. இராவணன்‌ சீதையைத்‌ தூகசெ சென்று 
அசோக வனத்தில்‌ சிறைப்படுத்திய காரணத்தால 
இராமபிரானுக்கும்‌ இராவணனுக்கும்‌ போர்‌ நடந்த 
தென்று வால்மீகி இராமாயணம்‌ விளம்புகிறது. அறவோ 
ராகிய இராமபிரான்‌ மாண்பையும்‌ சீதாதேவி 
சிறப்பையும்‌ இராவணன்‌ கேள்வியுற்று, ஓழி வந்து, 
அவ்விருவரையும்‌ அன்புடன்‌ அழைத்துச்‌ சென்‌ றட 

ப. 10 


கந பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


அசோகவனத்தில்‌ அமர்த்தி, அவர்‌ வாயிலாக அறவுரை 
கேட்டு வந்தான்‌ என்றும்‌, இராவணன்‌ எடுத்துச்‌ சென்ற 
சீதை மெய்ம்மைச்‌ சீதை அல்ல என்றும்‌, அவன்‌ பொய்ம்‌ 
மைச எதையையே எடுத்துச்‌ சென்றான்‌ என்றும்‌ வேறு 
ஊன இராமாயணங்கள்‌ சாற்றுகின்றன, இன்னும்‌ சில 
ஊறுபாடுகளையும்‌ வேறுபாடுகளையும்‌ பற்பல இராமா 
வணங்களிற்‌ காணலாம்‌. 

வியாசபாரதம்‌ திரெள பதை ஐவர்க்கும்‌ மனைவிஎன று 
யகர்கிறது. ஜைன பாரதம்‌ அர்ச்சுனன்‌ ஒருவனுக்கே 
அவள்‌ மனைவியாய்‌ வாழ்க்கைப்பட்டாள்‌ என்று புகல 
றது. 

இம்‌ மாறுபாடுகளும்‌ வேறுபாடுகளும்‌ என்ன அறி 
கிக்னெ றன ? நூற்புரட்சியை அறிவிக்கின்றன. 

பெரிய புராணம்‌ 

தமிழ்‌ சாட்டில்‌ பெரியபுராணம்‌ என்றோரு நூல்‌ 
வலரால்‌ ஓதப்படுகிறது. எக்கோக்குடன்‌ அது பெரிதும்‌ 
ஓதப்படுகிறது ? வீடுபேறு எய்தல்‌ வேண்டுமென்னும்‌ 
கோக்குடன்‌ ௮ஃது ஓதப்படுகிறது. இந்கோக்கு அப்‌ 
வராண த்தின்‌ மாண்பை விளக்குவதாகாது, 

தொண்டு 

பெரியபுராணத்தின்‌ பருமை கோக்கைப்‌ பலபடப்‌ 
பேசலாம்‌, அப்‌ பலபட்ட பேச்சு இங்கே தேவையில்லை, 
ஓன்றை மட்டும்‌ ஈண்டுச்‌ சிறப்பாகக்‌ குறிக்க விரும்பு 
இறேன்‌. பெரியபுராணத்தைக்‌ துருவித்‌ துருவி முற்றும்‌ 
ஆராய்ந்தால்‌ ஒரு விழுப்பொருள்‌ கிடைக்கும்‌, அது 
தாண்டு என்னும்‌ விழுப்பொருள்‌. அப்பொருளை 
தலில்‌ பதித்த ஆசிரியா நூலுக்குத்‌ திருத்தொண்டர்‌ புராணம்‌ 
ஊணற தலைப்பை வேயந்தனர்‌, இது கருதத்தக்கது. 
அதாண்டர்‌ புராணம்‌ என்ன அறிவுறுத்தும்‌ ? தொண்டை. 
ன்று சொல்லலும்‌ வேண்டுமோ ? தொண்டு வீடு 


புரட்சி 147 


பேற்றினும்‌ மேம்பட்டதென்று சேக்கிழார்‌ எண்ணினார்‌. 
அவர்‌ * இருச்கூட்டச்‌ சிறப்பில்‌, * கேடும்‌ ஆக்கமும்‌ ' 
என்னும்‌ பாட்டில்‌ 'வீடும்‌ வேண்டா விறலின்‌ விளங்கினார்‌" 
என்று நாயன்மார்‌ திறத்தை விளக்கியிருத்தல்‌ காண்க, 
இதை உணராது வேறு ரோக்குடன்‌ பெரியபுராணத்தை 
ஒதிவருகவில்‌ மாறுதல்‌ உறுதல்‌ வேண்டும்‌. அப்பொழுதே 
பெரியபுராணத்தின்‌ உள்ளம்‌ பெரிதும்‌ புலனாகும்‌, இம்‌ 
மாறுதலை இயற்கையே செய்யும்‌. அச்செயலை என்னென்று 
கூறலாம்‌ 2 புரட்சி என்று கூறலாம்‌, 
செம்பொருள்‌ கள்‌ 

பெரியபுராணத்தில்‌ வேறு பல செம்பொருள்களும்‌ 
மிளிர்கின்றன, அவை காதல; சாதிவேற்றுமை பாராட்‌ 
டாமை, தோழமைக்கு எளிமை, நீதிக்கு நேர்மை, சரித்‌ 
திரக்‌ குறிப்பு, அன்புக்கு எல்லையின்மை, வழிபாட்டில்‌ 
கட்டுப்பாடின்மை, புரட்சி முதலியன. இவை யெல்லாம்‌ 
புராணத்தை ஓதுவோர்‌ நெஞ்சில்‌ ஒரு காலத்தில்‌ 
நின்றன ; இப்போது நிற்பதில்லை. பழமையைப்‌ பதுக்க 
என்ன எழல்‌ வேண்டும்‌ ? அது பெரியபுராணத்தின்‌ 
போதனைகளில்‌ ஒன்று, அஃது அன்புப்‌ புரட்சி, 

கதைப்புனைவு 

சீவக சிந்தாமணி என்னும்‌ செந்தமிழ்ப்‌ பெருங்‌ 
காப்பியதீதுடன்‌ பிணங்கிச்‌ சேக்தழொர பெரியபுராணத்‌ 
தைப்‌ பாடினர்‌ என்றொரு கதை நாட்டில்‌ உலவி வருகிறது. 
இதற்குச்‌ சான்று பெரிய புராணத்தில்‌ காணப்பட 
வில்லை. சேககிழார்க்குப்‌ பின்னர்‌ எவரோ ஒருவர்‌ 
ஒருவிதக்‌ கதையைப்‌ புனைந்துவிட்டனர்‌. அக்கதை உமாபதி 
சிவாச்சாரியார்‌. பெயரால்‌ புனையப்பட்டி ருக்கிறது, அக 
கதைக்கும்‌. பெரியபுராணத்துகஞும்‌ எவ்விதத்‌ தொடர்பும்‌ 
இல்லை. இத்தொடர்பின்மை பொதுவாகத்‌ தமிழா நெஞ்சி 
௮ம்‌, சிறப்பாகச சைவர்‌ நெஞ்சிலும்‌ புகுந்து நிலைத்தல்‌ 


148 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


நல்லது. இதற்கு உரிய தொண்டை அறிஞர்‌ ஆறறுவா 
ராக. 
தொல்காப்பியம்‌ 

நூல்களைப்பற்றிக்‌ கால ஆராய்ச்சி முதலியன நிகழ்த்‌: 
தல்‌ சரித்திர உலகுக்குத்‌ தேவையே. சில நூல்களின்‌ 
காலம்‌ முதலியன ஆராய்ச்சிக்கும்‌ எட்வெதில்லை. அந்‌. 
நூல்களுள்‌ ஒன்று தொல்காப்பியம்‌. 

தொல்காப்பிய வயது பல அறிஞரால்‌ கணிக்கப்பட்டு 
வருகிறது, சிலர்‌ பதினாயிரம்‌ என்று இன்புறுகின்றனர்‌ ; 
சிலர்‌ காலாயிரம்‌ என்று உவகனெறனர்‌ ; சிலர்‌ மூவா 
யிரம்‌ என்று மகிழ்கின்றனர்‌; சிலர்‌ இரண்டாயிரம்‌ என்று: 
மயங்குகன்றனர்‌, அவர்‌ அவர்‌ கூறும்‌ காரணம்‌ பொருந்தி 
ய துபோலவே தோன்றும்‌, வெறும்‌ சரித்திரக கண்ணுக்குத்‌. 
தொல்காப்பியக்காலம்‌ புலனாதல்‌ அரிது, அக்காப்பியக்கால 
ஆராய்ச்சிக்கு மொழிநூல்‌, நிலநூல்‌, தாவர நூல்‌, உயிர்‌ 
நூல்‌, கணிதநூல்‌, வானநூல்‌, உள நூல்‌, தத்துவநூல்‌, 
வாழ்க்கை நூல்‌ முதலிய நூல்களின்‌ துணே வேண்டும்‌. 
பலதிற நூலாராய்ச்சி உடையவர்‌ ஒன்று கூடித்‌ தொல்‌ 
காப்பியத்தை ஆராய்ந்தால்‌ காலத்துடன்‌ வேறு பல நட்‌ 
பங்களும்‌ தெளிவாகும்‌. இவ்வாறு பல கலைஞர்‌ குழுமித்‌ 
தொல்காப்பியத்தை ஆராய்ச்சி செய்ததில்லை. இதுகாறும்‌ 
வெளிவந்துள்ள ஆராய்ச்சிகள்‌ குழப்பத்தை விளைத்து 
வருகின்றன. குழப்பம்‌ புரட்சியைக்‌ கிளப்பும்‌, 

திருக்குறள்‌ 

தமிழ்நாட்டில்‌ பிறந்த நூல்களில்‌ உலக நூலாகப்‌ 
போற்றப்படுவது திருக்குறள்‌, திருக்குறள்‌ தமிழ்மொழி 
யில்‌ பிறந்தாலும்‌, அதின்‌ பொருள்கள்‌ பொதுவாக 
மக்கள்‌ வாழ்க்கைக்கு உரியனவாய்ப்‌ பொலிகின்்‌ றன... 
இத்தகைய உலக நூலுக்குப்‌ பண்டைக்காலத்தில்‌ சிலர்‌ 
உரைகண்டனர்‌; இடைக்காலத்தில்‌ சிலர்‌ உரை கண்டனர்‌; 


புரட்சி 149 


இக்காலத்திலும்‌ சிலர்‌ உரை காண்னெறன்ர்‌. இவ்வுரை 
களிற்‌ சில வகுப்பு வெறியையும்‌, சில மதவெறியையும்‌, 
சில மொழி வெறியையும்‌ அடிப்படையாக கொண்டு 
எழுந்தவை. அவ் வெறிகள்‌ திருக்குறள்‌ உலகில்‌ ஒருவித 
மயக்கத்தை உண்டுபண்ணி வருகின்றன. வெறி மயக்கம்‌, 
நெறியில்‌ நிற்குமோ ? மிகச்‌ ல வெறியற்ற உரைகளும்‌ 
உலவுகின்‌ றன. அவை அவ்வக்காலச்‌ சமுக நிலைக்கேற்ற 
வாறு அமைந்தவை. இதைக்‌ காலக்‌ கண்ணாடி அறிவிக 
கிறது. திருக்குறள்‌ ஆராய்ச்சிக்குப்‌ பலதிறக்‌ கலைகளின்‌ 
அணை தேவை, இப்பொழுது சிறப்பாக இருவிதக்‌ கலை 
களின்‌ துணை தேவை. ஒன்று ஜைனக்கலைத்‌ துணை ; மற்‌ 
றொன்‌ று மார்க்ஸியக்கலைத்‌ தணை, இரண்டும்‌ பொருந்திய 
புரட்சி நிகழ்த்திக்‌ காலத்துக்குரிய வழியில்‌ திருக்குறளை 
மலைவிளக்காக்கும்‌, சேவைக்குமேல்‌ பொருளீட்டா அறத்து 
லும்‌, வேறு சில தத்துவங்களிலும்‌ ஜைனத்துக்கும்‌ 
மார்க்ஸியத்துக்கும்‌ தொடர்பு உண்டு, 


ஆகும்‌ நரல்‌ - ஆகார நூல்‌ 
கல்லெல்லாம்‌ மாணிக்கக்‌ கல்லாகா, அதேபோல 
நூலெல்லாம்‌ நூலாகா. எவை அகும்‌ நூல்கள்‌ ? எவை 
ஆகா நூல்கள்‌ ? புலக்குறும்புகளை ஓடுக்கிச்‌ சால்பளிப்பன 
வெல்லாம்‌ ஆகும்‌ நூல்கள்‌ ; பிற ஆகா நூல்கள்‌. 
புலக்குறும்புகளை ஓடுக்க இயலாத ஏடுகளால்‌ 
நல்வாழ்க்கை அரும்பாது, அக்குறும்புகளை வளர்க்கும்‌ 
எடுகளால்‌ ஈல்வாழ்க்கை எவ்வாறு அரும்பும்‌ ? 
ஆழ்ந்த சிர்‌. தனையில்‌ அமர ச்செய்யும்‌ பண்புடைய 
நூல்களைப்‌ பவல்‌ கல்லது. அத்தகைய நூல்கள்‌ இந 
கானில்‌ * சுமை * சுமை என்று தள்ளப்படுகின்றன. இது 
நல்வாழ்க்கையால்‌ காட்டை வளர்ப்பதாகாது. வெறும்‌ 
திக்களிப்பை எழுப்பும்‌ ஏடுகள்‌ புலக்குறும்புகளை 
வளர்த்து வாழ்க்கையைக்‌ கெடுககும்‌, 


150 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 
சிறுவர்க்குப்‌ போதனை 
சில ஆண்டுகளுக்கு முன்னர்‌ சிறுவர்களுக்கு ஈமது: 
தமிழ்நாட்டில்‌ ஆத்திசூடி, கொன்றைவேந்தன்‌, வாக்‌ 
குண்டாம்‌, நன்னெறி, நீதிநெறிவிளக்கம்‌ முதலிய அற 
நூல்கள்‌ போதிக்கப்பட்டன. இப்பொழுது அலை 
நன்முறையில்‌ போதஇககப்படுவதில்லை, வெறு கயமை 
நூல்கள்‌ பெரிதும்‌ பள்ளியை நிரப்புன்றன. அவை 
குழந்தை உலகுக்கு விளைத்துவரும்‌ கேட்டை என்னென்று 
உரைப்பது 2 புரட்சியால்‌ பழமை புதுக்கப்பெறல்‌ 
வேண்டும்‌, 
கட்டுப்பாடு 
கல்விக்கென்று கட்டுப்பாடு இருத்தல்‌ கூடாது. 
அதற்கென்று ஓர்‌ இலாக்கா வேண்டுவதில்லை ; அதிகாரி 
கள்‌ வேண்டுவதில்லை ; சோதனைகள்‌ வேண்டுவதில்லை. 
இக்‌ கட்டுப்பாடுகளால்‌ கல்வித்துறை தனது உரிமையை 
இழந்தது. அத்துறை விடுதலை அடைந்து உரிமைபெற. 
மக்கள்‌ அறிவுப்புரட்சி செய்வாராக, 


ஆட்சி 

ஆதிமனிதன்‌ காலத்தில்‌ ஆட்சியே கிடையாது, அதற்‌ 
குப்‌ பின்னர்‌ ஆட்சி பிறந்து வளர்ந்தது, அது கோனாட்ட 
என்றும்‌, குடிக்கோனாட்டு எனறும்‌, குடியாட்சி என்றும்‌ 
பல பெயர்‌ பெறலாயிற்று, இவ்வாட்சிகளெல்லாம்‌ நாள 
டைவில்‌ சாம்ராஜ்யங்களாயின.. சாம்ராஜ்ய முறையை 
வீழ்த்தி மக்களாட்சி என்னும்‌ சமதாமத்தை அமைக்க 
முயற்சி துவங்கியுள்ளது. 

சாம்ராஜ்யமும்‌ சமாதர்மமும்‌ 

உலகில்‌ இப்பொழுது பல கட்சிகள்‌ இருக்கின்‌ றன- 
அவைகளிற்‌ பல கணக்கில்‌ சேராதவை, கணக்கில்‌ சேர்ந்‌ 
அள்ளவை இரண்டு. அவை சாம்ராஜ்யமும்‌ சமதர்ம 


பரட்சி 196 


மாகும்‌. இரண்டும்‌ ஒன்றை ஒன்று உறுத்து உறுக்து 
நோக்குகின்‌ றன. சாம்ராஜ்யம்‌ தன்னைக்‌ காத்துக்கொள்ள 
அணுகுண்டுவரை நீண்டுள்ளது, இனிச்‌ சாம்ராஜ்சா 
முறைக்கு இடம்‌ உண்டா? அதற்கு இடம்‌ அளிக்க 
இயற்கை இணங்குமா ? 

இனி சமதர்மமே ஆக்கழுறும்‌, இதற்குரிய குறிகள்‌ 
தோன்றியுள்ளன. சமதர்மம்‌ வேண்டற்பாலதே, எத்‌ 
தகைய சமதர்மம்‌ ? அடிப்படையில்‌ உலகாயதம்‌ உலவாது 
ஆன்மார்‌ த்தம்‌ உலவுஞ்‌ சமதாமமே வேண்டற்பாலனு. 

உடலும்‌ உயிரும்‌ 

யான்‌ மார்க்ஸியத்தையும்‌ போற்றுகிறேன்‌ ; காந்‌ 
தியத்தையும்‌ போற்றுகிறேன்‌. இரண்டும்‌ சேர்ந்த ௪௧ 
காமம்‌, உலகை நல்வழியில்‌ ஈடாத்தும்‌ என்று யான்‌ ஈடு 
கிறேன்‌, எனக்கு மார்க்ஸியம்‌ உடலாகவும்‌ காந்தியம்‌ 
உயிராகவும்‌ .கோன்றுனெ றன. உடலும்‌ உயிரும்‌ தனிச்‌ 
தனியே நின்றால்‌ வாழ்க்கையின்‌ கதி என்ன அருக ₹ 
மார்க்ஸியமும்‌ காந்தியமும்‌ ஒன்றினால்‌ சமதர்ம வாழ்க்கை 
நல்ல வழியில முகிழ்க்கும்‌. அவ்வாழ்க்கை உலகில்‌ பெருகம்‌ 
பெருக உலகம்‌ ஒருகுலமாகும்‌, கார்ல்‌ மார்க்ஸ்‌ சமதாமத்‌ 
தின கடைசி நிலை இப்படி இருத்தல்‌ வேண்டுமென்று 
கனவு கண்டுள்ளனர்‌. அக்கனவு உலகில்‌ பொலிஸ்‌ 
இராது ; பட்டாளம்‌ இராது; அரசும்‌ இராது. இஸ்‌ 
வுலகம்‌ வெறும்‌ உலகாயதத்தால்‌ அமையுமோ ஒரு 
போதும்‌ அமையாது, இதற்கு ஆனமார்த்தம்‌ இன்ற 
யமையாதது. மார்கஸ்‌ நெஞ்சம்‌ தொடக்கத்தில்‌ உலகா 
தத்தை நினைந்தது ; முடிவில்‌ தனனை அறியாமனே 
ஆன்மார்த்தத்தை கினைந்துவிட்ட து, பழைய இந்திக 
முனிவரர்‌ எண்ணிய எண்ணங்கள்‌ - உபகிஷத்‌ கருத்துக 
கள்‌ - மார்க்ஸ்‌ நெஞ்சம்‌ சமதர்மத்தின்‌ கடைசி நிலைணைக 
நினைந்தபோது, அந்நினைவில்‌ ஒன்றின போலும்‌! சக 
தாமம்‌ பரம்பொருள்‌ வாழ்க்கை வழி” என்னும 


3௫.2 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


உணர்வை மக்களிடைப்‌ பரப்புவதாய்‌ அமைதல்‌ வேண்‌ 
இம்‌, இஃது எனது வேண்டுதல்‌. 
முனிவரர்‌ ஆட்சி 

பழைய இந்தியாவில்‌ மன்ன ராட்சியே பெரிதும்‌ நடம்‌ 
தது, ஆனால்‌ அவ்வாட்சி எவரால்‌ நடத்தப்பட்டது? மனத்‌ 
துக்கண்‌ மாசில்லா முனிவரரால்‌ ஈடத்தப்பட்டது. அம்‌ 
மூனிவரர்‌ தமக்கென வாழாதவர்‌ ; மற்றவர்‌ ஈலத்துக 
கென்றே வாழ்க்கையை அர்ப்பணம்‌ செய்தவர்‌ ; காற்றில்‌ 
உலவி, ஞாயிற்றொளியில்‌ மூழ்கி, நறுநீரில்‌ ஆடி, காய்‌ 
கனிகளை உண்டு, பரத்துக்கே தமது உள்ளத்தைக்‌ கோயி 
லரக்னெவர்‌ ; தம்‌ மனமொழி மெய்களெல்லாம்‌ உலக நலத்‌ 
துக்குப்‌ பயன்படல்‌ வேண்டுமென்று தவத்தில்‌ உறைநது 
நின்‌ றவர்‌ ; * பரம்பொருள்‌ வாழ்க்கை வழி” என்னும்‌ 
உண்மையை உணர்ந்து கடந்தவர்‌ ; அக்கொள்கை மக்கள்‌ 
வாழ்க்கையிலும்‌ படிந்து, அவர்தம்‌ வாழ்க்கை அவ்வண்‌ 
ணம்‌ ஆதல்வேண்டும்‌ என்ற நோன்பை ஏற்றவர்‌, அவர்‌ 
வழியே பெரிதும்‌ மன்னராட்சி நடந்தது, இதை இக்கால 
கன்ன ராட்சி என்று எப்படிக்‌ கூறுவது ? ஆட்சியில்‌ எம்‌ 
காறுதல்‌ நேரினும்‌ நோக, அஃது எப்பெயர்‌ பெறினும்‌ 
பெறுக, அது தனனலமற்றவரால்‌ நடத்தப்பெறல்‌ 
வேண்டும்‌. 

வேறு துறைகளிலும்‌ 

இந்நாளில்‌ பூட்டு பெரிதும்‌ அரசியலை ஓட்டி 
திகழ்கிறது. இனி வேறு துறைகளிலும்‌ புரட்சிகள்‌ நிகழ 
லாம்‌. அவையாவும்‌ அறப்புரட்சியா யிருத்தல்‌ வேண்டு 
மென்று இயற்கை அன்னை . எண்ணுூறாள்‌,. அதற்கு 
அறிஞர்‌ தணைபோனால்‌ உலகில்‌ அறநெறி வளரும்‌. 

சமயம்‌ 


ஐயோ / சமயமா ? அது கஞ்சா ; அபினி ; நஞ்சு ; 
வேண்டா வேண்டா' என்று அலமருவோர்‌ உளர்‌ ; 


புரட்சி 153 


“ சமுகத்தில்‌ உற்றுள்ள கேடுகளுக்கெல்லாம்‌ மூலமாக 
நின்றது சமயம்‌. அதுவா வேண்டும்‌? வேண்டா ' 
என்று கடிவோர்‌ உளர்‌. 4 இது பரபரப்பான காலம. 
சமயத்தை நினைக்க ஓய்வும்‌ இல்லையே ” என்று கவல்வோர்‌ 
உளர்‌. இன்னும்‌ வெவ்வேறு வகையில்‌ சமயம்‌ வேண்டா 
என்று கூறுவோரும்‌ உளர்‌, இவர்‌ அனைவரும்‌ நன்மஇயினர்‌, 
ஆனால்‌ இவர்க்குச்‌ சமயத்துக்கும்‌ சமய அநுஷ்டானத்துக 
கும்‌ அதாவது சமய நடைக்கும்‌ உள்ள வேற்றுமை தெரிய 
வில்லை, இது வருந்தத்தக்கது, 
மாகம்‌ தூசும்‌ 

சமயம்‌ பரம்பொருளைப்பேரல என்றும்‌ இருப்பது. 
அதில்‌ மாசோ குரசோ ஓன்றும்‌ படியாது. அதைக்‌ கடைப்‌ 
பிடித்து. ஒழுகும்‌ முறையிலும்‌ துறையிலும்‌ மாசும்‌ 
தூசும்‌ படியும்‌. இம்‌ மாசு தூசுகளைச்‌ சமயத்தின்மீது 
சுமத்துவது தவறு. 


கள்ள வாணிபம்‌ 


இருமீறு பூசிய ஒருவனும்‌, திருமண்‌ அணிந்த இன்‌ 
னொருவனும்‌, சிலுவை பூண்ட வேறொருவனும்‌, குரான்‌ 
ஓதிய மற்றொருவனும்‌ சேர்ந்து ஒரு கூட்டு வாணிபம்‌ 
செய்தனர்‌ ; சூது, வஞ்சனை, சூழ்ச்சி முதலியவற்றால்‌ 
கொள்ளை லாபம்‌ அடைந்தனர்‌. அவரைக்‌ காணும்‌ 
போதெல்லாம்‌ சிலர்க்கு வயிற்றெரிச்சல்‌ உண்டாகும்‌. 
அவ்‌ வெரிச்சல்‌ சமயம்‌ மோசகீகாரர்க்கென்று ஏற்பட்டது. 
அச்சமயம்‌ ஏன்‌?' என்று சமயத்தையே ஏசுமாறு தூண்டு 
கிறது. 

திருநீறு பூசாமலும்‌, திருமண அணியாமலும்‌, 
சிலுவை பூணாமலும்‌, குரான்‌ ஓதாமலும்‌ வாழும்‌ சிலர்‌ 
கூடி வாணிபம்‌ செய்தனர்‌. மோசம்‌ செய்து செய்து 
எராளமான லாபம்‌ பெற்றனர்‌. இவரைக்‌ கண்டதும்‌ 
சமயத்தை ஏசுவோர்‌ என்ன பேசுவர்‌ ₹ 


154 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


சைவமாவது, வைணவமாவது, கிறிஸ்துவமாவது, 
இஸ்லாமாவது, வேறு எச்சமயமாவது நேர்மையற்ற முறை: 
யில்‌ கள்ள வாணிபம்‌ முதலியன செய்யுமாறு அறிவுறுத்து 
கிறதா £ இல்லையே, வீணாகச்‌ சமயத்தின்மீது பழி சமத்‌ 
தப்படுகிறது ! வீண்பழி சுமத்துவதில்‌ பேர்பெற்றது இவ்‌ 
வுலகம்‌ ; இப்‌ பொல்லாத உலகம்‌, 


சமயத்தின்‌ பெயரால்‌ 


நவகாளி, பீஹார்‌, டெல்லி, அமிர்தசரஸ்‌ முதலிய 
இடங்களில்‌ (1945-46 இந்துக்களுக்கும்‌ முஸ்லிம்களுககும்‌ 
போர்கள்‌ மூண்டன. அவ்விடங்களில்‌ என்னென்ன 
கொடுமைகள்‌ கடைபெற்றன ! உலகம்‌ எப்பொழுதும்‌ 
காணாத கொடுமைகள்‌ நடைபெற்றன. வீடுகள்‌ தகர்க்கப்‌ 
பட்டன ; கோயில்கள்‌ இடிக்கப்பெற்றன ; கடைகள்‌ 
குறையாடப்பட்டன ; சாவடிகள்‌ கொளுத்தப்பட்டன. 
தெருக்களில்‌ சுவாலை ; பிணக்குவியல்‌ ; இரத்தவெள்ளம்‌. 
எங்கும்‌ எங்கும்‌ கூறை - கொள்ளை - கொலை. பதிகள்‌ 
பலவறியிலும்‌ நாசமாயின. பெண்மணிகள்‌ கதி என்ன 
ஆயிற்று 2 மனித விலங்குகள்‌ - இருகால்‌ விலங்குகள்‌ - 
வெறிகொண்டு, பெண்‌ உலகின்மீது பாய்ந்தன ; பெண்‌ 
களை வேட்டையாடின ; அவர்களை நிாவாணமாகனெ 7 
திட்டித்‌ திரட்டித்‌ துரத்தின; மனம்‌ போனவாறு 
கம்பழித்தன. இக கொடுஞ்செயல்கள்‌ யாவும்‌ ஹிந்து 
மதத்தின்‌ பெயராலும்‌ இஸ்லாத்தின்‌ பெயராலும்‌ நடக்‌ 
தன, உபகிஷத்தும்‌, குரானும்‌ இவ்வாறு அட்டூழியம்‌ 
புரியுமாறு அறைகன்றனவா £ இல்லை; இல்லை என்று 
அறுதியிடலாம்‌, சமயத்தினமீது வீண்பழி சுமத்தப்படு 
இறது, மககளின்‌ விலங்கியலபைப்‌ போக்கவந்த சமயம்‌ 
விலங்கெயல்பையா பெருக்கும்‌ £ சமயத்தை நேரிய முறை 
யில்‌ ஆராய்ந்து உணரவேண்டுவது மக்கள்‌ கடமை, 


புரட்சி 15 
பரமும்‌ உயிரும்‌ 


இங்கே யான்‌ சமயத்தின்‌ தாதுப்பொருள்‌ முதலிய 
வற்றைப்‌ பற்றி விரித்துரைக்கப்‌ போவதில்லை, அவை 
என்னுடைய வேறு நூல்களில்‌ கொலுவீற்றிருக்கன றன, 
இங்கே சுருங்கியமுறையில்‌ 'பரம்பொருளுக்கும்‌ உயிருக்கும்‌ 
உள்ள தொடர்பை; உயிர்‌ உணரத்‌ துணைபுரிவது சமயம்‌ ” 
என்று மட்டும்‌ சொல்லிச்‌ செல்கிறேன்‌. 


சமய வாழ்க்கை 


பரத்துக்கும்‌ உயிருக்கும்‌ உள்ள தொடர்பை உணர்வ 
கால்‌ என்ன பயன 7 பயனற்ற ஒன்றற்கென்று கிடக்கும்‌ 
சமயம்‌ தேவையா ? இக்கேள்விகள்‌ மிகப்‌ பொருந்தியன 
போலத்‌ தோன்றும்‌. இத்தோற்றம்‌ அறிஞர்‌ முன்னே 
உருவெளியாய்ப்‌ போகும்‌. ஞாயிற்றொளியால்‌ உலகுக்கு 
என்ன கலன்‌ ஏன்று கேட்பது போன்றது, பாரத்தால்‌ 
உயிருக்கு என்ன நலன்‌ என்று கேட்பது, 

பரத்துக்கும்‌ உயிருக்கும்‌ உள்ள தொடர்பை உணர்‌ 
வது வாழ்க்கையை வளம்‌ செய்வதாகும்‌. அத்தொடர்பை 
உணர்த்துதற்கென்று சமயம்‌ ஏற்பட்டது, சமயம்‌ 
பரத்தை மட்டும்‌ உணர்ச்துவதன்று ; உயிரை மட்டும்‌ 
உணர்த்துவதன்று ; உலகை மட்டும்‌ உணர்த்துவதன்று, 
அது மூன்றையும்‌, மூன்றற்குமுள்ள தொடர்பையும்‌, பிற 
வற்றையும்‌ உணர்த்துவது, பரத்துக்கும்‌ உயிருக்கும்‌ உள்ள 
தொடர்பை உணர்ந்தால்‌ மற்றத்‌ தொடர்புகளெல்லாம்‌ 
கரமே விளங்கிவிடும்‌. அதனால்‌ பரத்துக்கும்‌ உயிருக்கும்‌ 
உள்ள தொடர்பை உணர்த்துவது சமயம்‌ என்று சுருங்கச்‌ 
சொன்னேன்‌. இத்தொடர்பை உணர்ந்து ஈடப்பவன்‌ 
வாழ்க்கைக்கும்‌, மற்றவன்‌ வாழ்க்கைக்கும்‌ வேற்றுமை 
உண்டு. முன்னவன்‌ வாழ்க்கை உலகுக்கு நலன்‌ செய்யும்‌. 
பின்னவன்‌ வாழ்கீகை உலகுக்குக்‌ கேடு செய்யும்‌, இங்கே 


150 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


சமயம்‌ வேண்டுமா 2 வேண்டாவர்‌ ? சமயம்‌ வேண்டா 
என்போர்‌ உண்மையை ஆராய்ந்து முடிவு காண்பாரரக. 
சமய நடை 

சமயத்தில்‌ வாழ்க்கைக்‌ கூறுகளெல்லாம்‌ அடங்கும்‌. 
வாழ்க்கைக்‌ கூறுகளெல்லாம்‌ சேர்ந்த ஒன்றே சமயம்‌ 
என்பது. இச்சமயத்தைக்‌ கடைப்பிடித்து நடக்குங்கால்‌ 
ஏதேனும்‌ கேடு நேரின்‌; வாழ்க்கைக்‌ கூறுகளெல்லாம்‌ 
பழுதுபட்டுச்‌ சிதறுண்டு போகும்‌, அவ்வேளையில்‌ அதர்மம்‌ 
வீறிட்டுச்‌ தர்ம உலகத்தையே ஒழிக்க உருமும்‌, ஆகவே, 
சமய நடை என்றும்‌ பாதுகாக்கப்பெறல்‌ வேண்டும்‌. 
அந்கடை, சமயத்துக்கு வழிகாட்டுவது. இதை மறத்த 
லாகாது, சமயத்துக்கும்‌ சமய நடைக்கும்‌ வேற்றுமை 
இருப்பதை ஈண்டு மீண்டும்‌ வலியுறுத்துகிறேன்‌. 


குறையாடுகள்‌ 
இந்நாளில்‌ சமய ௩டை கேடுற்று வருதல்‌ கண்கூடு. 
அதனால்‌ பலவிதக்‌ குறைபாடுகள்‌ வாழ்க்கையில புக 
லாயின. 
இக்‌ குறையாடுகளைக்‌ களைதற்கென்று பலதிற இயக 
கங்கள்‌ தோன்றுகின்றன. அவை சில சீர்திருத்தங்களை ச 
செய்கின்றன. அவற்றுள்‌ இரண்டொன்றையாதல்‌ ஈண்டுச்‌ 
சொல்லலாமென்று எண்ணுநிறேன்‌. 
உலகம்‌ ஒருகுலம்‌ 
“ இன்றே குலமும்‌ ஒருவனே தேவனும்‌ ' என்பது 
அழியா மொழி. இம்மொழிக்கு இலக்கியமாக உலகம்‌ 
வளர்ந்திருந்தால்‌, அஃது எவ்விதத்‌ தொல்லைக்கும்‌ உட்பட்‌ 
முராது. அதை எவ்விதத்‌ தொல்லையும்‌ பீடித்திராது. 
இப்பொழுது பலதிறத்‌ தொல்லைகள்‌ உலகை அரிக்கின்றன; 
எரிக்கின்றன, “ஒன்றே குலமும்‌ ஒருவனே தேவனும்‌ “ 
என்னும்‌ செம்மொழி செயலாய்‌, வாழ்க்கையில்‌ ஒன்றி 
னால்‌, உலகம்‌ ஒருகுலமாகும்‌ ; தெய்விகமாகும்‌. 


புரட்சி 157 


ஒருமை £ 

தெய்வம்‌ ஒன்று. அஃது உலகில்‌ பலவாயிற்று, * பல” 
அன தால்‌ இமை விளையாது, பின்னே எதில்‌ இமை விளை 
யும்‌? மூலமாயுள்ள ஒன்றை மறப்பதினாலேயே இமை 
விளையும்‌. உலகம்‌ பெரிதும்‌ ஒருமை வயப்பட்டுக்‌ கடப்ப: 
தில்லை ; பன்மை வயப்பட்டுக கடக்கிறது, அதனால்‌ உலகம்‌ 
பன்மையை நினைக்கிறது; பன்மையைக்‌ காண்டுறது ; 
பன்மையைக்‌ கேட்கிறது ; பன்மையில்‌ உழல்கிறது. அஃது 
ஒருமையை எண்ணுதற்கும்‌ வாய்ப்பு நேர்வதில்லை, அல்‌ 
வாய்ப்பை உண்டுபண்ணுவது சமயம்‌. 


ஒன்றும்‌ பலவும்‌ 

சமய நூல்கள்‌ * ஒன்றே குலமும்‌ ஒருவனே தேவ: 
னும்‌ ' என்னும்‌ உண்மையை முழங்காமல்‌ இல்லை ; முழங்‌ 
'கியவண்ண மிருக்கின்றன. அம்‌ முழக்கத்துக்குப்‌ பொல்‌ 
லாத உலகம்‌ செவிசாய்க்கிறதா ? 

ஒன்றே பல ஆயிற்று என்னும்‌ உணர்வு இருந்தால்‌ 
போதும்‌. அது காப்பளிக்கும்‌. அவ்வுணர்வை இழந்தால்‌: 
“ஒன்று ' மறையும்‌; 'பல' காட்சி அளிக்கும்‌. அம்மறைவும்‌ 
இக்காட்சியும்‌ சும்மா இருக்குமோ? விபரிதத்கை 
விளைக்கும்‌, 


அறிஞர்‌ வேளை ! 


பொன்‌ ஒன்று. அது பலதிறப்‌ பணிகள்‌ அதிறது. 
மாவு ஓன்று, அது பலவிதப்‌ பலகாரங்கள்‌ ஆழெது. 
பணி பலகாரங்கள்மீது மட்டும்‌ கருத்துச செலுத்தினால்‌: 
மூலப்‌ பொன்னும்‌ மாவும்‌ உணர்வில்‌ மறைதல்‌ இயல்‌: 
பன்றோ? புறப்பன்மை சண்டையை மூட்டுகிறது. அறிஞர்‌ 
மூலத்தின்‌ ஒருமையை விளக்கிச்‌ சண்டையைப்‌ போக்கு 
இன்றனர்‌. இவ்வேலையைச்‌ செய்யத்‌ தாண்டுவது சமயம்‌. 


458 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


குருவும்‌ மடமும்‌ 
*பணம்‌ பறிக்கும்‌ போலிக்‌ குருமார்‌ கூட்டங்களும்‌, 
மடங்களும்‌, பிற அமைப்புக்களும்‌ பன்மையை மக்கள்‌ 
உள்ளத்தில்‌ பதித்துச்‌ சண்டையைக்‌ கிளப்புகின்றன. 
தன்னலம்‌ தன்‌ கடனை ஆற்றுகிறது. கலகத்துக்கும்‌ குழப்‌ 
பத்துக்கும்‌ உலகம்‌ இரையானால்‌ அதற்கென்ன ? சமயக்‌ 
கோலம்‌ தாங்கிப்‌ போலிச்‌ குருமார்‌ கூட்டங்களும்‌, மடங 
களும்‌, பிற அமைப்புக்களும்‌ சமய உலகுக்கே கேடு சூழ்‌ 
கின்றன. அவ்வப்போது பெரியோர்‌ தோன்றிப்‌ பன்மை 
விபரிதங்களைப்‌ போக்கிப்‌ பொதுமைக்கு ஆக்கந்‌ தேடு 
கின்றனர்‌. 
கட்டுப்பாடுகள்‌ 


சமயத்தின்‌ பெயரால்‌ கட்டுப்பாடுகள்‌, மூட வழக்க 
ஒழுக்கங்கள்‌, பொருளற்ற சடங்குகள்‌ முதலியன சமுகங்‌ 
களில்‌ நுழைந்து ஆட்சிபுரிகின்‌ றன. அவற்றையே சமயங்‌ 
களாகக்‌ கருதி மோசம்‌ போகும்‌ சமுகங்களுயிருகனெ றன. 
இவை உலக வளர்ச்சியைத்‌ தடுத்து வருகின்றன. தடை 
களை ஒழித்து உலக வளர்ச்சிக்குத்‌ துணைபுரியவேண்டுவது 
எவர்‌ கடமை? சீர்திருத்த நெஞ்சம்‌ படைத்த அறிஞர்‌ 
கடமை. 


*சா இமதம்‌ மரபுமதம்‌ சார்புமதம்‌ சாகச்‌ 
சமயமதம்‌ வழக்குமதம்‌ சழக்குமதம்‌ சாய 
வாதமதம்‌ பேதமதம்‌ வட்டிமதம்‌ வீழ 
மடங்கள்மதம்‌ கோயில்மதம்‌ மாயமதம்‌ மாயச்‌ 
ரூதுமதம்‌ வேடமதம்‌ சூழ்ச்சிமதம்‌ குலையத்‌. 
தொன்மைஅறம்‌ அன்பழிக்கும்‌ அயர்மதங்கள்‌ தொலைய 
ஆ திமுடி வில்லாத அருட்சோதி தேவே 
அகிலமெலாஞ்‌ சன்மார்க்கம்‌ அர்த்‌ தெழிச்செய்‌ யரசே, 
பொதுமை வேட்டல்‌ 


புரட்சி 159 
புறக்கோலங்கள்‌ 


வேற்றுமை நினைவூட்டும்‌ புறககோலங்கள்‌ பல 
உள்ளன. அவை எவ்வெக்காரணம்பற்றி எவ்‌ வெப்போது 
தோன்றின என்று ஆராய்ச்சி செய்தல்‌ அநாவசியம்‌, 
அதைச்‌ சரித்திர உலகுக்கு விட்டு விடுவோம்‌. அவ்‌ 
வாராய்சசி சமய உலகத்துக்கு வேண்டுவதில்லை என்று 
யான்‌ நினைக்கிறேன்‌. புறககோலங்கள்‌ இப்பொழுது 
எதற்குப்‌ பயன்படுகின்றன? வேற்றுமை உணர்வை 
எழுப்பவும்‌ போர்களைக்‌ கிளப்பவும்‌ பயன்படுகின்றன. 
அவற்றால்‌ இனி சமூகத்துக்கு நன்மை செய்தல்‌ இயலாது, 
அவை அன்பு கனிந்த அறிவால்‌ ஒதுக்கப்படல்‌ வேண்டும்‌. 


கோயில்கள்‌ 


உலகில்‌ சிவாலயம்‌ என்றும்‌, விஷ்ணுவாலயம்‌ என்‌ 
ணும்‌, ஜைனப்பாழி என்றும்‌, பெளத்தப்பள்ளி என்றும்‌, 
கிறிஸ்துவக்‌ கோயில்‌ என்றும்‌, மசூதி என்றும்‌ பலதிறத்‌ 
தெய்வ நிலையங்கள்‌ இருக்கின்றன. இவற்றை அடைந்து 
அவ்வம்‌ மதத்தார்‌ தொழுகை நிகழ்த்தி வருகின்றனர்‌. 
அந்நிலையங்கள்‌ வேற்றுமை உணர்வுக்கும்‌ போருக்கும்‌ 
உரிய களன்களாக இன்று நிற்கின்றன, இந்நிலைமை மாறி 
னால்‌ ஈலம்‌ விளையும்‌, 

சமய நிலையங்களெல்லாம்‌ மக்கள்‌ அனைவர்க்கும்‌ 
பொதுவாதல்‌ வேண்டும்‌. எல்லாரும்‌ அவற்றுள்‌ போகவும்‌ 
வரவும்‌ உரிமை பெறல்வேண்டும்‌, *எல்லாம்‌ ஒரே 
சமய நிலையங்கள்‌ என்னும்‌ உணர்வு மகீகளிடைப்‌ பரவுதல்‌ 


*வேறுபடுஞ்‌ சமயமெல்லாம்‌ புகுந்து பார்க்கின்‌ 
விளங்குபரம்‌ பொருளேநின்‌ விளையாட்‌ டல்லால்‌ 
மாஅபடுங்‌ கருத்தில்லை முடிவில்‌ மோன 
வாரிதியில்‌ ஈதித்‌ திரள்போல்‌ வயய்ூத்‌ றம்மா, 
தாயுமான 


160 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


வேண்டும்‌. இதைச்‌ “சன்மார்க்க போதமும்‌ திறவும்‌ 
என்னும்‌ நூலில்‌ விளகயெள்ளேன. 
மதமாற்றம்‌ 
பன்மை உணர்வால்‌ விளைந்த கேடுகள்‌ பல. அவற்றுள்‌ 
ஒன்று மதமாற்றக்‌ கொடுமை. மதமாற்றம்‌ பல சமய 
நினைப்பையும்‌ பல கடவுளர்‌ எண்ணத்தையும்‌, பொய்ச்‌ 
சமய மெய்ச்‌ சமய உணர்வையும்‌ பெருக்கி வருகிறது. 
I தெய்வ நெறியில்‌ மதமாற்ற நிகழ்ச்சிக்கு இடம்‌ 
ஏது ? பன்மை உணர்வே இதற்குக்‌ காரணமாக நின்றது. 
போனது போக. இனி மதமாற்றம்‌ உலகினின்றும்‌ அகல்‌ 
வது நல்லது. அதனால்‌ ன்‌ ஒன்றே குலமும்‌ ஒருவனே தேவ 
னும்‌ * என்னும்‌ முதுமொழி வாழ்ச்கையாதல்‌ ஒருதலை. 
முனிவரர்‌ 
பழைய முனிவரர்‌ வாழ்க்கையைச்‌ சமய உலகத்துக்கு 
ஓர்‌ எடுத்துக்காட்டாகக்‌ கொள்ளலாம்‌. அவர்தம்‌ வாழ்ககை 
பரவாழ்க்கையையும்‌ உலக வாழ்க்கையையும்‌ ஒன்றாகவே 





*அத்துவிச வத்துவைச்‌ த 
மதசம்மதம்‌ பேறச்‌ 
சாலம்ப ஏ மான 
சாசவத புட்சல நிராலம்ப ஆலம்ப 
சார்தபத வ்யோம நிலையை 


அ தியர்தங்‌ காட்டாத i 6 
வாதமிடுத்‌ சமயநெறிச்‌ அதி 
மெய்விடா த்‌ பத்ம 
மதங்கள்‌ சொறும்‌ ன்ற குருவே 
இமையளவு உட (5௫. 
சமயகெறி காணாத சாக்ஷிநீ 
௭ தாயுமானார்‌ 


புரட்சி 168 


கொண்டது. அவர்தம்‌ கருத்தி, பன்மை இயற்கைக்‌ 
கூறுகளின்‌ வாயிலாக, ஒருமைப்‌ பரத்தினிடம்‌ படிந்து 
கிடந்தது. அப்படிவு அவரை உலகத்தை விடுத்து ஓட்ட 
வில்லை ; உலக நலத்துக்குப்‌ பாடுபடவே உந்தியது. பரம, 
இயற்கையை உடலாக்கொண்ட தென்னும்‌ உணமைசை 
உணர்ந்தோர்க்கு உலகநலன்‌ கருதிப்‌ பாடுபடுவது சிறக்க. 
தொண்டெனக்‌ தோன்றும்‌, அத்தொண்டு பண்டை 
முனிவரர்‌ வாழ்க்கையாய்த்‌ திகழ்ந்தது, அம்முனிவரா 
வாழ்க்கை பரவுலகுக்கும்‌ இயற்கை உலகுக்கும்‌ உள்ள 
தொடர்பை உணர்த்துவது, அவ்வுணர்வை அவர்கசூ 
ஊட்டியது சமயம்‌. சமயவழி நின்று ஓழுகிய முனிவரர்‌ 
வாழ்க்கையை இனிவரும்‌ உலகம்‌ ஓர்‌ எடுத்துக்காட்டாகக 
கொண்டு வாழ்வதாக. 

சமய அநுஷ்டானத்தில்‌ - நடையில்‌ - அவ்வப்போது 
புகுந்த கட்டுப்பாடுகளினின்றும்‌ உலகம்‌ விடுதலை அடைக 
தால்‌, பரத்துக்கும்‌ உயிருக்கும்‌ உள்ள தொடர்பை இனிது 
உணர்த்தும்‌ சமய உலகம்‌ ஆக்கம்பெறும்‌, இவ்வாக்கத்‌ 
துக்குப்‌ புரட்டு தேவை; அறிவுப்‌ புரட்சி தேனை: 
அன்புப்‌ புரட்டு தேவை. இவ்விரண்டும்‌ சேர்ந்த ஒனதே 
அறப்புரட்சி என்பது. சமய உலதில்‌ அறப்புட்க 
எழுக ; எழுக. 


உலகம்‌ 


முற்காலத்தில்‌ சமுகம்‌ ஆங்காங்குச்‌ சிறு சிறு எல்கை 
யில்‌ துண்டு துண்டாக நின்று வளரத்‌ தொடங்கியது, அது 
வகுப்பில்‌, மதத்தில்‌, நிறத்தில்‌, மொழியில்‌, சாட்டில்‌ - 
நின்று நின்று வளர்ந்து, இப்பொழுது நாட்டையும்‌ தாண்டி 
உலகமாக முயல்கிறது ; அதாவது உலகம்‌ ஒருகுலமாசு 
முயல்கிறது எனக. 

ப. 11 


162 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 
உடலும்‌ உறுப்பும்‌ 


உடல்‌ பல உறுப்புக்களால்‌ ஆக்கப்பெற்றது, நமது 
எண்ணம்‌ பெரிதும்‌ உடல்மீது செல்கிறதா ? உறுப்புக்கள்‌ 
மீது செல்கிறதா ? உடல்மீதே பெரிதும்‌ செல்கிறது. 
்‌ உடலோம்பல்‌ ' என்று சொல்கிறோம்‌ ; * உறுப்போம்பல்‌ ' 
என்று சொல்கிறோமில்லை,. உடல்கலம்‌ உறுப்புக்கள்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ ஈலம்‌ செய்யும்‌, ஓர்‌ உறுப்புஈலம்‌ 
மற்ற உறுப்புக்களுககு நலம்‌ செய்யுமா £ 

பழக்கம்‌ 

உடல்‌ போன்றது உலகம்‌. உறுப்புக்கள்‌ போன்றன 
வகுப்பு, மதம்‌, நிறம்‌, மொழி, நாடு முதலியன. உலகை 
விடுத்து, உறுப்புக்களிலேயே மக்கள்கூட்டம்‌ நீண்ட 
காலம்‌ கருத்தைச்‌ செலுத்தி வந்தது. அதனால்‌ பலதிற 
இன்னல்கள்‌ விளையலாயின. இன்னும்‌ பல இடங்களில்‌ 
மக்கள்‌ கூட்டத்தின்‌ கருத்து உலகினமீது செல்வதில்லை ; 
உறுப்புக்களின்மீதே செல்கிறது, நீண்டகாலப்‌ பழக்கம்‌ 
சமூகத்தை விடுத்து விரைவில்‌ அகலாது. பழக்கம்‌ 
கொடியது. 


உலக எண்ணம்‌ 


இயற்கை அன்னையின்‌ கோக்கு உலகை ஒரு சமுக 
மாக்குவதில்‌ திரும்பி வருகிறது. அவள்‌, உறுப்பு நினைப்பை 
மாற்றி, அதை உலக நினைப்பாக்கக்‌ கருதிவிட்டனள்‌. 
இனி எவ்விதத்‌ தடையும்‌ நேராது, | உலகம்‌ ” * உலகம்‌ ' 
என்னும்‌ எண்ணம்‌ ஓங்கி வளர்க, 

உலக எண்ணம்‌ உறுப்புக்களுக்கு நலனே செய்யும்‌, 
வெறும்‌ உறுப்புக்கள்‌ எண்ணம்‌ உலகை இடாப்படுத்தி 
வரும்‌. இதற்குச்‌ சரித்திரம்‌ சான்று கூறும்‌. : உலகம்‌ ஒரு 
குலம்‌' என்பதை மக்கள்‌ மறந்து, உறுப்புககள்மீது மட்டும்‌ 
தனித்தனியே பற்றுக்கொண்டு வெறியால்‌ புரிந்த 


பாட்சி 163 


போர்கள்‌ ஆயிரம்‌ ! ஆயிரம்‌ ! அவை சறித்இரங்களில்‌ 
படிந்து கடக்கின்றன. அவற்றைச்‌ சிந்தித்து, * உலகம்‌ 
ஒருகுலம்‌ ' என்னும்‌ உண்மையை உணர்க்து மக்கள்‌ 
கடப்பாராக. 
போக்கு வரவு முதலியன 
அந்நாளில்‌ போக்குவரவு சாதனங்கள்‌ குறைவு. அக்‌ 
காலச்‌ சமுகத்துககு அவ்வளவே போதியதா யிருந்தது, 
அதற்கேற்ற அளவில்‌ மக்கள்‌ கடமாட்டம்‌, வழக்க ஓழுக்‌ 
கம்‌, வாணிபம்‌, கொள்ளல்‌ கொடுத்தல்‌, ஆட்சிமுறை 
முதலியன நிகழ்ந்தன. 
இந்நாளில்‌ போக்கு வரவு சாதனங்கள்‌ பெருகி வரு 
கின்றன ; இன்னும்‌ பெருகும்‌, அச்சாதனங்களுக்‌ கேற்ற 
படி. மக்கள்‌ தரைச்செலவு, கடற்செலவு, வழக்க ஒழுக்கம்‌, 
வாணிபம்‌, கொள்ளல்‌ கொடுத்தல்‌, ஆட்சிமுறை முதலியன ' 
வும்‌ பெருகும்‌. 
சென்னை - லண்டன்‌ - மாஸ்கோ 
முன்னே சென்னையினின்றும்‌ லண்டனுக்குச்‌ செல்ல 
எத்துணையோ நாளாகும்‌, இப்பொழுது இருபத்திரண்டு 
மணி நேரத்தில்‌ லண்டனுக்‌ கேகலாம்‌. நாற்பது மணி 
நேரத்திற்குள்‌ உலகையே வலம்வரும்‌ விமானங்கள்‌ 
காணப்படுகின்றன. மனிதவேகம்‌ இவ்வளவில்‌ நிற்கப்‌ 
போவதில்லை. வேகம்‌ மேலும்‌ மேலும்‌ பறக்கப்போகிறது. 
மகன்‌, காலைச்சிற்றுண்டி அருந்திச்‌, சென்னையினின்‌ றும்‌ 
லண்டனுக்கேகி, அங்கிருந்து மாஸ்கோ போந்து, பகல்‌ 
உணவுக்குச சென்னை சேரத்‌ துணைபுரியும்‌ சாதனங்களைக்‌ 
காணும்‌ காலம்‌ நெருங்குகிறது, 
விஞ்ஞானத்‌ திருவிளையாடல்‌ 
மோட்டார்‌ வண்டி, மின்னல்‌ வண்டி, புகைவண்டி 
முதலியன தரையில்‌ ஓடும்‌ நிலைமை இனி மாறும்‌. அவை 
தரையைவிடுத்து மேலெழும்பி ஓடும்‌ நிலைமையை அணித்தே 


164 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


அடையும்‌. விஞ்ஞானம்‌ என்னென்னவோ திருவிளை 
யாடல்‌ புரியப்போகிறது. அஃது இனி அழிவு வேலையை 
விடுத்து, ஆக்க வேலைக்குத்‌ திரும்பும்‌, அக்காலத்தில்‌ இவ 
வுலக நிலையே தலைறழோகும்‌. அப்‌ புதுஉலகம்‌ என்‌ கருத்‌ 
தில்‌ நிற்றெது. 
கலப்பு மணம்‌ 
இக்காலத்தில்‌ பழைய கட்டுப்பாடுகள்‌ நிலைக்குமா 7 
நிலையா. இணி உலகில்‌ கலப்பு மணம்‌ ஏராளமாக: 
நடைபெறும்‌. உலகை ஒருகுலமாக்கும்‌ சாதன ங்களில்‌ 
திறந்தது காதலை அடிப்படையாக்‌ கொண்ட கலப்பு 
மணம்‌. காமத்துப்பாலை உலகுக்குத்‌ தந்தருளிய தெய்வப்‌ 
புலவர்‌ வாழ்க. (காதல்‌ மணத்தால்‌ உலகைப்‌ பொதுமை 
யாக்குவது திருவள்ளுவம்‌ என்பது முன்னர்‌ விளக்கம்‌ 
பட்டது.) 
முதலில்‌ உலகம்‌ 
சில காலத்துக்கு மூன்னர்‌, * யான்‌ முதலில்‌ தமிழன்‌. 
இரண்டாவது இந்தியன்‌, மூன்றாவது உலகவன்‌ ' என்று 
சொல்லி வந்தேன்‌. இணி அவ்வாறு சொல்ல என்‌ மனம்‌: 
விரையாது. காலநிலை மாறியது. அதற்கேற்ப என்‌ கருத்‌ 
தும்‌ மாறியது, இப்பொழுது, “யான்‌ முதலில்‌ உலகவன்‌, 
இரண்டாவது இந்தியன்‌, மூன்றாவது தமிழன்‌ ” என்று 
சொல்லி வருகிறேன்‌. உலகம்‌ வாழ்ந்தால்‌ : தமிழ்‌ வாழும்‌ 7 
தமிழ்நாடும்‌ வாழும்‌ ' என்னும்‌ உறுதி எனக்கு ஏற்பட்டு: 
விட்டது. 
தமிழர்‌ வாய்‌ 
இப்பொழுது சிலர்‌ “ எம்‌ காடு', : எம்‌ நாடு ' என்று 
பேசுகின்றனர்‌. அதைக்‌ காணும்‌ தமிழர்‌ வாயும்‌, : எம்‌ 
நாடு ', “எம்‌ காடு ' என்று எதிரொலி செய்றது, இது 
தமிழரிடைப்‌ புகுந்த செயற்கை தமிழரது இயற்கை 
பன்று. 


புரட்சி 165 


தமிழ்‌ நெஞ்சம்‌ 

போக்கு வரவு சாதனங்கள்‌ சுருங்கி இருந்த காலத்தி 
லம்‌ தமிழன நோக்கு ஒர்‌ இடத்தில்‌ கட்டுப்பட்டுக்‌ கடந்த 
இலலை. அவனது பண்பாடு அவனது நோக்கை உலகக்‌ 
கனவு காணச்‌ செய்தது. தமிழ்‌ நெஞ்சம்‌ உலகை மறந்த 
இல்லை. *'உலகம்‌ உவப்ப' என்றும்‌, 1*ஆதி பகவன்‌ 
முதற்றே உலகு என்றும்‌, உலகெலாம்‌ ? என்றும்‌, 
$'உலகம்‌ யாவையும்‌ என்றும்‌ தமிம்‌ நினைந்தது ; பாடியது, 
$'யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளிர்‌ * “எவ்வுயிர்க்கும்‌ செந்‌ 
தண்மை பூண்டொழுகல்‌ ' முதலிய தெவிட்டாத தேன்‌ 
மொழிகளைக்‌ காண்க, பெரிய புராணத்துள்‌ * அப்பாலும்‌ 
அடிச்சார்ந்தார்‌ ” புராணத்தில்‌, 

மூவேந்தர்‌ சமிழ்வழங்கும்‌ நாட்டுக்‌ கப்பால்‌ 


முதல்வனார்‌ அடிச்சார்ர்த முறைமை யோரும்‌ * * * 


என்று ஒரு தமிழ்‌ அமைச்சர்‌ அருளியதை ஈண்டு உன்னி 
உன்னி உவட்போமாக. 
மரபு 

பழந்தமிழ்‌ நெஞ்சம்‌ £ உலகம்‌ உலகம்‌ * என்றே நினை௩ 
தது. அந்நெஞ்சம்‌ வானெனப்‌ பரந்தது, அத்தமிழ வழிவழி 
வந்த மக்கள்‌ மனோநிலை இற்றைஞான்று மாறுபட்டிருக 
கிறது, இதற்குக்‌ காரணம்‌ என்னை ? சூழலே காரணம்‌, 
இனிச்‌ சூழலும்‌ இருந்தும்‌ ; பழந்தமிழ்க்‌ கனவும்‌ நினை 
வாய்ச்‌ செயலாகும்‌. இக்காலத்தை யான்‌ எதிர்நோக்கி 
வாழ்கிறேன்‌. எனது வழிவழி மரபு, இந்காளில்‌ “முதலில்‌ 
உலகவன்‌, இரண்டாவது இந்தியன்‌, மூன்றாவது தமிழன ' 
என்று என்னைக்‌ கூறச்‌ செய்தது. என்னை முதலில்‌ உலகவ 
னாகக்‌ கருதச்செய்த பெருமை யான்‌ ஈடுபட்ட பல இயக்கங்‌ 





*சகேரர்‌. 4 இருவள்ளுவர்‌. *$சேக்கிழார்‌. $கம்பா்‌, இயற 
கானூ௫ு, திருக்குறள்‌. 


166 பரம்போரூள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


களுக்கு உண்டு ; சிறப்பாகத்‌ தொழிலாளர்‌ இயக்கத்துக்கு 
உண்டு. இவ்வியகக மாண்பை விஞ்ஞான முறையில்‌ 
உலகுக்கு உணர்த்திய கார்ல்‌ மார்க்ஸ்‌ வாழ்க, 
காந்திய ஓலி 

உலகை ஒருகுலமாக்க இயற்கை அன்னை உறுதி: 
கொண்டுவிட்டாள்‌. இனி, குறுக்கிடும்‌ தடைகளெல்லாம்‌ 
பொடிப்பொடியாகும்‌. அவற்றைப்‌ பொடிப்பொடியாக்க. 
என்ன வேண்டும்‌ ? மார்க்ஸைக்‌ கேட்கலாமா ? காம்‌ இயடி 
களைக கேட்கலாமா ? இருவரும்‌ புரட்சி புரட்சி என்‌: 
கின்றனர்‌. எப்புரட்சி ? காந்திய ஒலி கேட்றெது, 


அமைதி உலகம்‌ 


புறத்தடைகள்‌ நீங்கனொல்‌ அகத்தடைகள்‌ தாமே: 
அகலும்‌. அகத்தடைகள்‌ அகன்றால்‌ அறியாமைத்‌ இமிர்‌ 
தானே ஒடுங்கும்‌ ; அழலிவு விளக்கம்‌ பெறும்‌. அறிவு 
விளக்கம்‌, ' பரம்பொருள்‌ வாழ்க்கை வழி” என்னும்‌. 
உண்மையை உறுதிப்படுத்தும்‌, 


மோகம்‌ 


அறியாமை ஓடுககத்துக்கு எவ்வளவோ வழிகள்‌ 
முன்னோரால்‌ கோலப்பட்டன. அவை யாவும்‌ சரியை - 
இரியை - யோகங்களில்‌ அடங்கும்‌. யோகம்‌ 
மக்களை மயக்கும்‌ பான்மையுடையது. 

யோக வகைகள்‌ பல. அவற்றுள்‌ வெறுக்கத்தக்கனவும்‌ 
உள ; விரும்பத்தக்கனவும்‌ உள. விரும்பத்தக்கனவும்‌ இம்‌. 
நாளில்‌ வழிதுறை இழந்து வழுக்கி வீழ்தற்குரிய சேற்றுக்‌ 
களனாயின, இனி வருங்காலத்தில்‌ பழைய யோககெறியில்‌, 
மக்கள்‌ கருத்துச்‌ செல்லுதல்‌ அருமையாகும்‌, 

கிறிஸ்து வழி 

பின்னை அறியாமை எவ்வாறு ஒடுங்கும்‌ 2 கிறிஸ்து 

மபருமான்‌ வழிகண்டுள்ளனர்‌. அது காலத்துக்குரியது 2 


பொதுவாக 


புரட்சி 167 


எளியது. அவ்வழி எவரையும்‌ அழைப்பது ; எவரையும்‌ 
தள்ளாதது. 

கிறிஸ்து பெருமான்‌ போதனையும்‌ சாதனையும்‌ 
என்னைப்‌ பலவாறு திருத்தின. அப்‌ போதனையும்‌ சாதனை 
யும்‌ குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தார்க்கு மட்டும்‌ உரியன 
அல்ல. அவை உலகுக்கு உறியன.' கிறிஸ்து உலகுய்யத்‌ 
தோன றியவரே அன்றிக்‌ குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தார்‌ 
மட்டும்‌ உய்யத்‌ தோன்‌ றியவரல்லர்‌. அவர்தம்‌ போதனையை 
யும்‌ சாதனையையும்‌ பொதுவுடைமை என்று கூறாது 
வேறென்ன கூறுவது  கிறிஸ்துபெருமான்‌ கோலிய எளிய 
வமியைச சிறிது கோக்குவோம்‌. 


பிழையும்‌ தண்டனையும்‌ 


ஒரு சிறு குழந்தை தவறு இழைக்கிறது. அதைக்‌ 
காணும்‌ மக்கள்‌ என்ன பேசுநறோர்கள்‌ ? “குழந்தை தெரியா 
மல்‌ தவறு இழைத்தது” என்று பேசுகிறார்கள்‌, தெரியாமை 
அதாவது அறியாமை, குழந்தைப்‌ பருவத்‌ தவறுகளிலே: 
கருதப்படுகிறது. குழந்தைப்பருவம்‌ கடந்த பருவங்களில்‌ 
நிகமும்‌ தவறுகளிலே அறியாமை கருதப்படுநிறதா ? 
பெரிதும்‌ கருதப்படுவதில்லை. எப்பருவத் திலும்‌ அறியாமை 
கருதப்படும்‌ பயிற்ச தேவை. 

ஒரு சிறு மாணாக்கன்‌ வகுப்பில்‌ ஒரு பிறை நிகழ்த்து 
றான்‌. உடனே சிரியர்‌ சிறி அம்‌ மாணாக்கனைக்‌ கடி 
மூர்‌; தழு.கிறார்‌. இங்கே மாணாக்கன பிழை அறியாமையால்‌ 
நிகழ்ந்தது என்று ஆசிரியர்‌ ஏன்‌ கொள்ளவில்லை ? அதை 
அறியாமை என்று கொள்ளாதது ஆசிரியர்‌ அறியாமை, 

உலகில்‌ பிழையும்‌ தண்டனையும்‌, பெருகிப்பெருகி, அரசு 
களையும்‌, சட்டங்களையும்‌, நீதிமன்‌ றங்களையும்‌, சிறைக்‌ 
கோட்டங்களையும்‌, தூக்குமேடைகளையும்‌ மலிவித்தன. 
இவ்வுலகம்‌ மாறுதல்வேண்டும்‌. இம்‌ மாறுதலுக்கென்று 
பி றந்தவை கிறிஸ்துபெருமான்‌ போதனையும்‌ சாதனையும்‌. : 


388 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 
வீமைபாடும்‌ மன்னிப்பும்‌ 


குடும்பத்தில்‌ கணவன்‌, ஏதோ ஒரு குற்றம்‌ செய்‌ 
கழுன்‌, மனைவி, * எப்படியோ அறியாமையால்‌ குற்றம்‌ 
கிகழ்ந்துவிட்டது ' என்று எண்ணுகிறாள்‌. எண்ணியதும்‌ 
அவள்மாட்டு இரக்கம்‌ சுரக்கிறது. 

மனைவியின்பால்‌ வன்மம்‌ கனன்றிருந்தால்‌ இரக்கம்‌ 
சறகக இடம்‌ நேர்ந்திராது, மனைவியிடம்‌ வன்மம்‌ 
கனன்றெமாது இரக்கம்‌ சுரந்தமையால்‌ விளையும்‌ பயன்‌ 
எனனை ? கணவன்‌ மனம்‌ திருந்தும்‌ ; மீண்டும்‌ குற்றம்‌ 
செய்ய நடுங்கும்‌ ; பாவத்துக்கும்‌ அஞ்சும்‌, அவன்‌ மனம்‌ 
வரத்தின்‌ கோயிலாகும்‌. 

ஒரு வேலையாள்‌ ஒருகாள்‌ ஒரு பொன்சங்கிலியைத்‌ 
திருடினான்‌. அவன்‌ சொந்தக்காரனிடம்‌ ஒப்படைக்கப்‌ 
யட்டான்‌, விசாரணை நடந்தது, சொந்தக்காரன்‌ மனம்‌, 
* இவனைத்‌ திருடச்‌ செய்தது அறியாமை ' என்று நினைக்‌ 
தீது; இரங்கியது. இரக்கத்தால்‌ அவன்‌ * அப்பா, 
இனிமேல்‌ திருட்டு வேலையை விட்டுவிடு ' என்று சொல்லி 
அவனை விடுதலை செய்தான்‌. அன்றே வேலையாள்‌ மனம்‌ 
இரும்பியது. அவன்‌ ஈல்லவனானான்‌. 

பிழையை இரக்கத்தால்‌ ஒருவன்‌ மன்னிக்க மன்னிக்கப்‌ 
சமை செய்கிறவன்‌ இருந்துவன்‌, அவன்‌ திருந்தக்‌ இருந்து 
அவனை விடுத்து அறியாமை விலகும்‌. மன்னிப்பால்‌ 
ஒரு சார்பில்‌ இரக்கம்‌ சுரக்கச்‌ சுரக்க, மற்றொரு சார்பில்‌ 
அறியாமை மறையும்‌, 


அன்பு உலகம்‌ 


குந்றத்துக்கும்‌ தண்டனைக்கும்‌ மூலமா யிருப்பது 
அறியாமை. இவ்வறியாமை இரககத்தாலும்‌ மன்னிப்பா 
அம்‌ அகல்வதை ஓர்க. அறியாமை அகன்று இரக்கம்‌ 
பெருகினால்‌ குற்றம்‌ குறையும்‌ ; குலையும்‌. இந்நிலை 


புரட்சி 169 


தண்டனைகளைத்‌ தகர்க்கும்‌; அரசுகளை விலககும்‌ ; 
சட்டங்களை உடைக்கும்‌ ; நீதிமன்றங்களை நீக்கும்‌; சிறைச்‌ 
சாலைகளைப்‌ போக்கும்‌ ; தாூச்குமேடைகளைத்‌ தொலைக்‌ 
கும்‌. இத்தகைய அன்பு உலகைப்‌ படைக்கவே கிறிஸ்து 
பெருமான்‌ தோன்‌ நினர்‌. 
தாக்கினும்‌ அருள்‌ 

இறிஸ்து பெருமான்‌ தூக்குமேடையில்‌ கிற்கிறோர்‌. 
அவரைக்‌ கொலைஞர்‌ சிலுவையில்‌ தாக்கி அணி அறை 
கிறார்‌, அணிகள்‌ பெருமான்‌ கைகளிலும்‌ கால்களிலும்‌ 
இறங்குகின்றன. அந்நிலையிலும்‌ . அவ்வேளையிலும்‌ - இவர்‌ 
என்ன செய்கறாரென்று இவர்க்குத்‌ தெரியவில்லை. 
ஆண்டவனே, இவரை மனனியும்‌ ' என்று ஏசுபெருமான்‌ 
அருள்‌ சுரக்கிறார்‌. எந்நிலையில்‌ - எவ்வேளையில்‌ - கிறிஸ்து 
பெருமான்‌ நெஞ்சம்‌ அருள்‌ சுரக்கிறது / பாருங்கள்‌ / 

கொலைஞர்‌ ஆணி அறைகின்றனர்‌. இறிஸ்துபெரு 
மானுக்கு அ௮ச்செயலின்‌ கொடுமை விளங்எவில்லை ; 
அறியாமையே விளங்குகிறது. கொலைஞர்‌ அறியாமை 
கிறிஸ்துவின்‌ அருளைச்‌ சுரப்பிககிறது, ஏசுகிறிஸ்து, 
அருளால்‌ - இரக்கத்தால்‌ - கருணையால்‌ - உயிர்களின்‌ 
அறியாமையை ஒழித்துக்‌ குற்றங்களைக்‌ குலைக்க வந்தவர்‌, 
அவர்‌ அருள்‌ உலகை ஆள்வதாக, 

உமிர்‌ அணிகள்‌ 


அருள்‌ நெஞ்சம்‌ 4 அன்பே தெய்வம்‌ ' என்று 
உணரும்‌ ; அவ்வுணர்வு தன்னைமட்டும்‌ நேசிக்கச்‌ செய்‌ 
யாது ; அயலவனை நேசிககச்‌ செய்யும்‌ ; பகைவனையும்‌ 
நேசிக்கச்‌ செய்யும்‌, கிறிஸ்து £ அன்பே தெய்வம்‌ ' என்றார்‌? 
 அயலவனை நேசி என்றார்‌; 'பகைவனையும்‌ நேசி என்றோ, 
இம்மூன்றும்‌ மொழிகளா 2 வெறும்‌ மொழிகளா ? உயிர்‌ 
அணிகள்‌ ; உயிர்‌ அணிகள்‌. 


110 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 
பகைவனை நேசித்தல்‌ 


£ பகைவனை நேச ' என்பதன்‌ நுட்பம்‌ என்னை? 
ஒருவன்‌ தன்‌ பகைவனை நேசிக்க நேசிக்க அப்‌ பகைவனும்‌ 
சேசனாவன்‌. அவனிடத்தும்‌ அன்புத்‌ தெய்வம்‌ வீற்றிறாக 
கிறது, பகைவனை நேசியாது வெறுத்தால்‌ யாண்டும்‌. 
உள்ள பரம்பொருளைச்‌ சில இடத்தில்‌ மறப்பதாகும்‌. 
பரத்தை மறந்த இடத்தில்‌ பாவங்கள்‌ புகும்‌ ; துதையும்‌. 
ஆகவே : பகைவனை நேசி ' என்னும்‌ திருமொழி பொருள்‌ 
பொதிந்த ஓன்று என்று உணர்க. : 

எப்புரட்சி ? 


பகைவனை நேசிக்கும்‌ மனம்‌ எங்கணும்‌ மலர்ந்தால்‌ 
உலகில்‌ பகைமை ஏது ? பகைமையற்ற உலகமே அன்பு 
உலகம்‌ ; அமைதி உலகம்‌, மனித இயற்கை அமைதி. அவ்‌ 
வமைத எப்படியோ குலைந்தது. அமைதியை உயீர்ப்பிக்கப்‌ 
புரட்சி அகத்தில்‌ நிழ்தல்‌ வேண்டும்‌, அகம்‌ புறமாதல்‌ 
இயல்பு. புரட்சி எனில்‌ எப்புரடசி ! 

மறப்புரட்சி ஆவேசத்தில்‌ எழுந்து, ஆவேசத்தில்‌ 
கனலைக்‌ கக்கி, ஆவேசத்தில்‌ மறையும்‌, அதற்கு வயது 
இரண்டொருகாள்‌ அலலது இரண்டொரு வாரம்‌ அல்லது 
இரண்டொரு மாதம்‌. அதற்குமேல்‌ அது வாழ்வு பெறுவ 
தில்லை. மறத்தால்‌ மறமே வளரும்‌, 

அறப்புரட்சி அறிவினின்றும்‌ அன்பால்‌ எழுவது, 
அஃது உலகில்‌ குறைகள்‌ உள்ளவரை உயிருடன்‌ உலவும்‌. 
அப்புரட்சி விருஷபதேவர்‌, புத்தர்‌, இறிஸ்து, இருவள்‌ 
ரூவா முதலியோரால்‌ காணப்பெற்றது. அறப்புரட்ச 
நீண்டகாலமாக உலகில்‌ தன்‌ கடனை ஆற்றிவருகிறது. 
உலகிலுள்ள குறைகளையெல்லாம்‌ போக்கி, மனித இயற்‌ 
கைக்கு உரிய அமைதியை நிலைபெறுத்தியே அப்புரட்ி 
மறையும்‌, அறப்புரட்சி வாழ்க / 


எ. பெருவாழ்வு 


அமைதி உலகம்‌ வாழ்க்கைக்கு உரியது ; பொருட்‌ 
தியது. அவ்வுலகம்‌, வாழ்க்கை வளர்ச்சிக்கென்று தகக 
நலங்களையெல்லாம்‌ நல்கும்‌. அந்கலங்களெல்லாம்‌ சேர்ந்து;. 
வாழ்க்கையைச்‌ செவ்வனே வளர்த்து, அதைப்‌ பெருவாழ்‌: 
வுப்‌ பேற்றுக்குப்‌ பண்படுத்தும்‌. 

எது ? 

பெருவாழ்வு எது 2 உலகில்‌ எத்தனையோ வாழ்க்கைத்‌ 
திறங்கள்‌ இருக்கின்றன. அவற்றுள்‌ ஏதேனும்‌ ஒன்று 
பெரியதாய்‌ இருக்கும்‌. அதைப்‌ பெருவாழ்வு என்று கூற 
லாமா ? அவ்வாழ்வு என்றாதல்‌ ஒருமாள்‌ அழிந்துபடும்‌. 
அமிம்‌ துபடுவது பெருவாழ்வாகாது. ஆதலின்‌, பெருவாழ்‌. 
வென்பது வேறொன்றா யிருத்தல்‌ வேண்டும்‌, அது மரண 
மிலாப்‌ பெருவாழ்வு எனறு கூறப்படுகிறது. 


வழக்காறு 


மரணமிலாப்‌ பெருவாழ்வு என்று ஒன்‌ திருக்குமா 
என்று இகைப்பர்‌ கலர்‌ ; சிந்திப்பா சிலர்‌; ஆராய்வர்‌ சிலர்‌... 
திகைப்பும்‌, சிந்தனையும்‌, ஆராய்ச்சியும்‌ எற்றுக்கு? 
வழக்காறு ஒன்று போதுமே. வழக்காறுகளை அலட்சியஞ்‌ 
செய்தலாகாது. அவை அ௮நுபவத்தினின்றும்‌ பிறந்தவை, 

சாகாக்கலை, வேகாக்கலை, பெருவாழ்வு, மரணமிலாப்‌: 
பெருவாழ்வு முதலிய வழக்காறுகளை நோக்குக. அவ்‌ 
வழக்காறுகள்‌ இன்று தோன்றியன அல்ல ; நேற்றுத்‌ 
தோன்‌ றியன அல்ல. அவை தொன்றுதொட்டன. மரண 
மிலாப்‌ பெருவாழ்வைப்‌ பழைய சித்த நூல்களில்‌ காண 
லாம்‌ ; அவற்றின்‌ வழிவழி வந்த நூல்களில்‌ பார்க்கலாம்‌. 
அக்கருத்து வேறு ல நூல்களிலும்‌ திகழ்கிறது, 


172 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


உலக நிகழ்ச்சிகள்‌ 

மரணமிலாப்‌ பெருவாழ்வு “உண்டு என்று நிறுவு 
தற்கு ஏதுக்கள்‌ இருக்கின்றன ; நூல்கள்‌ இருக்கின்றன ; 
வேறு சான்றுகளும்‌ இருக்கின்றன. அவற்றையெல்லாம்‌ 
ஈண்டுத்‌ திரட்டிக்‌ காட்டவேண்டுவ தில்லை. உலக 
நிகழ்ச்சிகள்‌ சிலவற்றை மட்டும்‌ ஈண்டுக்‌ காட்டுகிறேன்‌. 

உலூல்‌ உயிர்கள்‌ தோன்றுகின்றன ; படிப்படியே 
வளர்கின்றன. வளர்ச்சியின்‌ நோக்கம்‌ ஓன்றிருத்தல்‌ 
வேண்டுமன்றோே 2 அஃது எதுவாயிருக்கலாம்‌ ? எண்ணுக. 

சில காரணங்களால்‌ உலகில்‌ அமைதி குலைகிறது. 
அக்குலைவைப்‌ போக்கப்‌ பேச்சோ, எழுத்தோ, இயக்கமோ, 
இளர்ச்சியோ, புரட்சியோ இயற்கையாய்‌ எழுகிறது. 
அவ்வெழுச்சிக்கெனக்‌ கூட்டங்கள்‌ திரள்கின்றன. அக்‌ 
கூட்டங்களின்‌ முயற்சியால்‌ குலைந்த அமைதி மீண்டும்‌ 
எழுந்து நிலவுவதாகிறது. * உலகம்‌ குலைக்தொழிந்தால்‌ 
என்ன ' என்று மக்கள்‌ ஏன்‌ சும்மா இருப்பதில்லை ? அவர்க 
ளிடை அமைதி காட்டம்‌ ஏன்‌ தோன்றுகிறது ? உன்னுக. 

உயிர்கட்கு கோய்‌ வருகிறது. அதைத்‌ தடுக்க மருந்து 
கள்‌ பரிக்து நிற்கின்றன. அம்மருந்துகள்‌ தோன்றியதற்‌ 
குக்‌ காரணம்‌ என்னை? : உயிர்கள்‌ செத்தொழிந்தால்‌ 
என்ன ' என்று மக்கள்‌ வாளா "ெக்றொர்களா இல்லை. 
காரணத்தைச்‌ சிந்திக்க 

உலகில்‌ காலத்துக்குக்‌ காலம்‌ தேவைகள்‌ பெருகு 
இன்றன, அத்தேவைகளுக்கு ஈடுசெய்ய விஞ்ஞானிகள்‌ 
முயல்கிறார்கள்‌, அவர்கள்‌ முயற்சி நாளடைவில்‌ வெற்றி 
காண்கிறது. வெற்றிககுரிய சாதனங்கள்‌ எப்படியோ 
இடைத்து விடுகின்றன. அச்சாதனங்கள்‌ காலத்துக்‌ 
கேற்றவாறு பயன்படுதற்கென்று இயற்கையில்‌ அமைந்‌ 
துள்ளன. அவற்றைக்‌ காண்பதற்கென்று: அறிஞரும்‌ 
பிறக்கின்றனர்‌, தேவைப்பெருக்கம்‌, சாதனங்கள்‌, அறிஞர்‌ 
பிறப்பு முதலியன ஏன்‌ உண்டாகின்றன 7? ஆராய்க, 


பெருவாழ்வு 112 


இவ்வாறு இன்னும்‌ .பல கேள்விகளை எழுப்பிக்‌ 
கொண்டே போகலாம்‌. உலக நிகழ்ச்சிகளை யெல்லாம்‌: 
எண்ணிப்‌ பார்த்தால்‌ வாழ்க்கையின்‌ நோக்கம்‌ ஏதே 
ஒன்றிருத்தல்‌ வேண்டுமென்பது விளங்காமற்‌ போகாது. 
அது மரணமிலாப்‌ பெருவாழ்வாய்‌ இருக்கும்‌ என்று 
ஊ.ஃஞ் செய்யலாம்‌, 
கம்பர்‌ நாடு 
இங்கே கம்பர்‌ படைத்த ஒரு நாடு என்‌ கருத்தைக்‌ 
கவர்கிறது. கம்பர்‌ கண்ட நாடு எது? : கோசலம்‌ ' என்று. 
சொல்லலாம்‌. ஆனால்‌ கம்பர்‌ கோசலத்தை நேரில்‌ கண்டவ 
ரல்லர்‌. அவர்‌ தாம்‌ பாட எடுத்த காவியத்துக்கேற்பக்‌ 
“ கோசல நாடு என்னும்‌ தலைப்பை அணிந்து ஒரு புது: 
நாட்டைப்‌ படைத்தனர்‌. அது காட்டுக்கோர்‌ இலக்யெ 
மாய்‌ இலங்குவது, 
சுற்பனை நாடு 
கம்பர்‌ கனவில்‌ ஒரு கற்பனை நாடு அரும்பியது. அஃது 
இந்சானில்‌ சில இடங்களில்‌ நினைவாகவும்‌, மிகச சில 
இடங்களில்‌ காட்சியாகவும்‌ மலர்ந்து வருகிறது, 
புலவரது இன்றைய கற்பனை காளை விஞ்ஞான 
ஆராய்ச்சியில்‌ பொருளாகும்‌. கற்பனை எவ்வாறு பொரு 
ளாகும்‌ ? கெளிவுக்கு ஆதிசங்கரர்‌, காண்ட்‌, ஸ்பைனோஸா' 
முதலியோரை அணுகுவது நல்லது. கற்பனை பொருளாத. 
லைப்பற்றி முன்னரும்‌ சில உரை பகர்நதுள்ளேன. 
மரணம்‌ 2 
கம்பர்‌ தமது நாட்டில்‌ * கூற்றமில்லை ' என்றும்‌, 
காரணம்‌ (குற்றமிலாமை ” என்றும்‌ கூறுகிறொர்‌, இக்‌ 
கூற்ற மில்லையோர்‌ குற்ற மிலாமையால்‌ 
_ கம்பராமாயணம்‌ : நாட்டுப்படலம்‌ 


174 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


கூற்றின்‌ உள்ளம்‌ என்ன £ கம்பர்‌ நாட்டில்‌ பெரிதும்‌ 
காலத்தில்‌ உயிர்ப்பிரிவு நிகழும்‌ என்பதும்‌; அகாலத்தில்‌ 
அப்பிரிவு நிகழாது என்பதும்‌ கம்பர்‌ உள்ளமாயிருக்கலாம்‌. 
உயிர்‌ காலத்தில்‌ பிரிவது மரணமாகாது. 

உயிர்‌ காலத்தில்‌ பிரிவது நாட்டில்‌ குறைபாடு இன்மை 
யைத்‌ தெரிவிப்பது ; அகாலத்தில்‌ பிரிவது நாட்டில்‌ குறை 
பாடு உண்மையை அறிவிப்பது. பசி, பட்டினி, வறுமை 
முதலியன இன்மை காலத்தில்‌ உயிர்நீங்குவதைக்‌ கூட்டும்‌. 
பி முதலியன அகாலத்தில்‌ உயிர்நீங்குவதை உண்டு 
பண்ணும்‌. 

கம்பர்‌ பொதுமை 

கம்பர்‌ நாட்டில்‌ கூற்றமின்மைக்குக்‌ காரணம்‌ எனனை? 
அவர்‌ நாட்டில்‌ பொதுமை பொதுள்வதே காரணம்‌. 
கம்பர்‌ நாட்டில்‌ *வண்மை இல்லை, ஏன்‌? அதில்‌ 
வறுமை கிடையாது. அந்நாட்டில்‌ கொள்வோரும்‌ 
இல்லை ; கொடுப்போரும்‌ இல்லை. ஏன்‌ £ அங்கே இல்லாரும்‌ 
இல்லை ; உடையாரும்‌ இல்லை. அரீநாட்டில எல்லார்க்கும்‌ 
எல்லாப்‌ பெரும்செல்வமும்‌ உண்டு, அதனால்‌ அங்கே 
இல்லாரும்‌ இல்லை ; உடையாரும்‌ இல்லை. 

இத்தகைய ஒரு நாட்டில்‌ பி ஏது? பட்டினி ஏது? 
வறுமை ஏது? $எங்கணும்‌ விளைவு ; எங்கணும்‌ உணவு; 


*வண்மை யில்லையோர்‌ வறுமை யின்மையால்‌---கம்பர்‌ : நாடு 
*தெள்வார்‌ தா்‌ உச்ச கச 
கொள்வா ரிலாமைச்‌ கொடுப்பார்களும்‌ இல்லை மாதோ, 
*கலலாது bes கங்க நட 
எல்லாரும்‌ எல்லாப்‌ பெருஞ்செல்வம்‌ எய்த லாலே 
இல்லாரு மில்லை உடையரர்களு மில்லை மாகோ-கம்பர்‌ : நகரம்‌ 
$எறிதரும்‌ அரியின்‌ சும்மை எடுத்துவா னிட்ட போர்கள்‌ 
குறிகளும்‌ போற்றிச்கொள்வார்கொன்றநெழற்‌ தவைகள்செய்வார்‌ 


பேருவாழ்வு 175 


எங்கணும்‌ விருந்து ; எங்கணும்‌ இருமணம்‌ ; எங்கணும்‌ 
ஆடல்பாடல்‌ ; எங்கணும்‌ கலை; எங்கணும்‌ கழகம்‌? 
எங்கணும்‌ ஓழுக்கம்‌, கம்பர்‌ நாடு எத்தகையது ! அதைக 
காணுங்கள்‌ : 


வறியவற்‌ குதவி மிச்ச விரும்துண மனையி னுய்ப்பான்‌ 
நெறிகளாம்‌ புதையப்‌ பண்டி நிரைத்துமண்‌ ணெளிய ஊர்வார்‌. 


முந்துமுச்‌ சனியி னானா முதிரையின்‌ முழுத்த செய்யில்‌ 
செர்கயிர்ச்‌ சண்டம்‌ கண்டம்‌ இடைஇடை செறிர்த சோற்றில்‌ 
தர்தமி லிருக்து தாமும்‌ விருக்‌ தொடர்‌ தமரி னோடும்‌ 

அர்தணர்‌ அமிர்த உண்டி அயில்வுறும்‌ அமலை யெங்கும்‌. 


தாலி ஐம்படை தழுவு மார்பிடை 
மாலை வாயமு தொழுகு மக்களைப்‌ 
பாலி ணூட்டூுவார்‌ செங்கைப்‌ பங்கயம்‌ 


வானி லாவுறச்‌ குவிவ மானுமே. 
குயிலினம்‌ வதுவை செய்யக்‌ கொம்பிடைக்‌ குனிச்கு மஞ்கை,.. 
பொரும்‌ திய மகளி ரோடு வதுவையிற்‌ பொருந்து வாரும்‌. 
பர்தினை இளையவர்‌ பயிலிடம்‌ மயீலூர்‌ 
கந்தனை யனையவர்‌ லலைதெரி கழகம்‌ 
சச்‌ சன வனமல சண்பக வனமாம்‌ 
நந்தன வனமல நறைவிரி புறவம்‌. 
பெருந்த டங்கண்‌ பிறைஅத லார்ச்செலாம்‌ 
பொருந்து செலவழங்‌ கலவியும்‌ பூச்சலால்‌ 
வருர்‌ இ வந்தவர்க்‌ தேலும வைகலும்‌ 
விருந்து மன்றி விளைவன யாவையே, 
கோதைகள்‌ சொரிவன குளிரிள ஈறவம்‌ 
பாதைகள்‌ சொரிவன பருமணி கனகம்‌ 


ஊதைகள்‌ சொரிவன வுறைபுறு மழுதம்‌ 
காதைகள்‌ சொரிவன செவிறுசர்‌ கவிகள்‌. 


176 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


இத்துணைச்‌ சிறப்பு வாய்ந்த நாட்டில்‌ யமபயம்‌ 
என்னும்‌ அகால மரணத்துக்கு இடம்‌ ஏது? இதுபற்‌ த நியோ 
கம்பர்‌, £ கூற்றமில்லையோர்‌ குற்றமிலாமையால்‌ ” என்று 
பாடி மகிழ்வெய்தினர்‌. 


வயது 


மனிதர்க்கு வயது *நூறு, இஃது உலக வழக்கு, 
சோதிடக்‌ கலைப்படி மனிதர்க்கு வயது நூற்றிருபது. 
கழிவு இருபது போக எஞ்சி நிற்பது தூறு. 1இந்த நூறு 
வயதுக்குக்‌ கேடு நிகழாதவாறு காப்பது அறிவு. இதற்குப்‌ 
பசி, பட்டினி, கவலை, தீய ஒழுக்கம்‌, கொடுங்கோன்மை 
முதலியன இல்லாத நாடு தேவை. 
பிசிராந்தையார்‌ 


கம்பருக்குப்‌ பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர்‌ 
ஒரு புலவர்‌ தமிழ்காட்டில்‌ வாழ்ந்தனர்‌, அவர்தம்‌ பெயர்‌ 
கூறு பாடலும்‌ குழலின்‌ பாடலும்‌ 
வேறு வேறுநின்‌ றிசைச்கும்‌ வீதிவாய்‌... 
கலஞ்சு ரக்கு நிதியல்‌ கணக்கிலா 
நிலஞ்சு ரக்கு நிறைவள நன்மணி 
பிலஞ்சு ரக்கும்‌ பெறுதற்‌ கரியதங்‌ 
குலஞ்சு ரக்கும்‌ ஓழக்தங்‌ குடிக்கெலாம்‌, 
கம்பர்‌ : நாடு 
*வேதநூற்‌ பிராயம்‌ நூறு... 
தொண்டரடிப்பொடி ஆழ்வார்‌ 
சரிய மேகம தோ a க 
கசட னாய்வய தாயொரு நூறுசெல்‌ 
வதணின்‌ மேலென தாவியை நீயிரு 
சமல மீதினி லேவர வேயருள்‌ புரிவாயே... 
_ அருணகிரிநாதர்‌ 


பெருவாழ்வ 177 


பிசிராந்தையார்‌ என்பது, அவர்‌ பாடிய பாடல்களில்‌ 
ஒன்று புறகானூற்றுள்‌ : பொலிகிறது. அது, நாம்‌ எதிர்‌ 
பார்க்கும்‌ புதுஉலகுக்கு ஒளி வழங்குவது. அப்பாட்டைப்‌ 
பார்ப்போம்‌, 


யாண்டுபல வாக நமையில வாகுதல்‌ 

யாங்கா இயரென வினவுதி ராயின்‌ 

மாண்டவென்‌ மனை வியொடு மக்களும்‌ நிரம்பினர்‌ 
யான்கண்‌ டனையமென்‌ இளையரும்‌ வேந்தனும்‌ 
அல்லவை செய்யான்‌ காக்கும்‌ அதன்‌ றலை 
ஆன்றவிர்‌ தடங்யெ கொள்கைச்‌ 

சான்றோர்‌ பலர்யான்‌ வாழும்‌ ஊரே, 


இவ்வொரு பாட்டில்‌ எத்துணைப்பொருள்‌ / இது 
பழம்பாடல்களின்‌ பண்பு, இப்பாட்டில்‌ அதால மரணம்‌ . 
காட்சி தரவில்லை. அகால மரணத்துக்கு அடிப்படை 
கவலை. பிசிராந்தையார்க்கு மனைவியாலோ, மஃகளாலோ, 
பிறராலோ கவலை விளைந்ததில்லை. அரசனாலும்‌ அல்லல்‌ : 
விளையவில்லை. இம்மாண்பு செறிந்த ஊர்‌ எப்படி இருக 
மும்‌ ? சான்றோர்‌ நிரம்பியதா யிருக்கும்‌, இதற்கு விரிவுரை 
வேண்டுவதில்லை. கவலை அறியா மனம்பெற்ற புலவர்‌ தம்‌ 
ஊரை,  ஆன்றவிம்‌ -தடங்கிய கொள்கைச்‌ - சான்றோர்‌ 
பலர்யான்‌ வாழும்‌ ஊரே ' என்று சிறப்பித்து மகிழ்கிறார்‌. 
புலவர்‌ பின்வரும்‌ உலகுக்கு வித்திட்டிருத்தல்‌ காண்க. 
அவ்வூரை நாம்‌ ஈாடாக்கினோமா £? உலகாக்கினோமா ₹ 
என்னே நன்றி! இடைகாளில்‌ கம்பர்‌; பிசிராந்தையார்‌ 
ஊரை நாடாக்க முயன்றனர்‌ ; இந்நாளில்‌ அதை உலகாகக 
கார்ல்மார்க்ஸும்‌ காட்‌ தியடிகளும்‌ முயன்றனர்‌. அவர்தம்‌ 
மூயற்ச வெல்க, பிரொர்கையார்‌ ஊர்‌ உலகமாயின்‌ 
அகாலமரணம்‌ இடம்‌ பெறுது ; மரணமிலாப்‌ பெருவாழ்வு . 
மல்கும்‌. இது நிற்க, 
12 


ஆ 


118 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 
யமபயம்‌ 


அகால மரணமாவது யமபயத்தைக்‌ குறிப்பது. கம்பர்‌ 
காடு யமபயம்‌ அற்ற ஒன்று. எவ்விதக்‌ குறையுமின்றி, 
நல்லொழுக்கத்தில்‌ நின்று வாழ்வோரை யமபயம்‌ அணுகுதல்‌ 
அரிது. மற்றவர்க்கு அப்‌ பயம்‌ நேரும்‌, அகால மரணத்‌ 
துக்குக்‌ காரணம்‌ நாட்டின்‌ குறைபாடு என்று அடிக்கடி 
சொல்லவேண்டுவ தில்லை, 
பல பெரியோர்‌ யமபயத்தைக்‌ கடிந்தே வந்தனர்‌ ; 
கடிந்ததால்‌ தாம்‌ பெற்ற அநுபவத்தை உலகுக்கு உணர்தீ 
இயம்‌ வந்தனர்‌. அவர்தம்‌ வாய்மைகளில்‌ சில வருமாறு : 
* தமன்வரின்‌ ஞானவாள்‌ கொண்டே எறிவன்‌ 
இிவன் வரின்‌ மானுடன்‌ போவது தண்ணம்‌ 
* தண்டா யுதமும்‌ திரிகுல மும்விழத்‌ தாச்கிஉன்னைத்‌ 
' இண்டாட வெட்டி விழவிடு வேன்செர்‌ தில்‌ வேலனுக்குத்‌ 
தொண்டா யெஎன்‌ அவிரோத ஞானச்‌ சுடர்வடிவாள்‌ 
கண்டா யடாஅரந்த காவர்து பார்சற்றென்‌ கைக்கெட்டவே, 
எல்லாம்‌ அறிர்தவராம்‌ * * *.* 
அல்லார்க்த மேணியொடு குண்செண்‌ பிறைஎயி ற்‌ 
MT வடிவ மான 
அந்தகா நீயொரு பசட்டாற்‌ பகட்வெ 
தடாதடர காசு நம்பால்‌ 
செல்லா தடாஎன்று பேசவா யதுதர்க 
செல்வமே * * * ௬ 
இத்‌ திருவாக்குகளில்‌ யமபயம்‌ வீழ்ந்து பட்டுச்‌ செத்து 
ஒழிந்து கடத்தலை ஓர்க, 
யமபயம்‌ என்பது மரண பயம்‌. மரணம்‌ என்பதற்கு 
யமன்‌ என்றசொல ணைடகாலமாக ஆளப்பட்டு வருகிறது. 


“திருமந்திரம்‌, ரகந்தரலங்காமம்‌, 1 சாயுமானார்‌, 


பெருவாழ்வு 179 
ஊன்‌ உயிர்‌ 


மரணம்‌ எது? ஊன்‌ உயிர்‌ வேறுபடுவது மரணம்‌ 
என்று கருதப்படுகிறது. காலத்தில்‌ ஊன்‌உயிர்‌ வேறு 
படாமலும்‌ வயதைப்‌ பெருக்கி உலகத்தில்‌ இருக்கலாம்‌. 
உடலில்‌ தேய்வுறும்‌ சத்துக்களைச்‌ சூரியசத்துக்களால்‌ ஈடு 
செய்தால்‌, ஊன்‌ உயிர்‌ வேறுபடாமல்‌, உலகத்தில்‌ சீண்ட 
காலம்‌ வாழலாம்‌. நீண்டகாலம்‌ என்பது நூறு வயதுக்கு 
மேற்பட்டது. சில.இடங்களில்‌ சிலர்‌ நூற்றைம்பது - இரு 
ஆரறு - முநக்தூனு - ஆண்டுகளுக்குமேல்‌ வாழந்து வரு 
வதைக்‌ கேட்டுமரோேம்‌. எத்துணை ஆண்டுகளாயினும்‌ ஒரு 
நாள்‌ ஊன்‌ உயிர்‌ வேறுபடும்‌. . அக்காள்‌ சூரிய சத்தை 
ஏற்கும்‌ பசை ஊன்சத்தில்‌ அற்றுப்‌ போகும்‌ நாள்‌ என்று 
உணர்க. இது சூரியசத்தால்‌ வாழ்வோர்‌ அடையும்‌ நிலை, 
பரத்தின்‌ அருட்சத்தால்‌ வாழ்வோர்நிலை *வேறுவிதம்‌. 
அஃது ஓதாதுணரும்‌ வித்தையால்‌ விளைவது, அவவித்தை 
சொல்லால்‌ சொல்லும்‌ தகையதன்று. அது, பரத்தின்‌ 
அருளாலோ, இயற்கையின்‌ தரண்டுதலாலோ; குருமாதன்‌ 
'கோக்காலோ விளங்குவது. அது குறித்துச்‌ சொல்லால்‌ 
என்ன சொல்வது ? 


* மூன்று மடச்குடைப்‌ பாம்பிரண்‌ டெட்டுள 
வேன்ற வியக்இரம்‌ பன்னிரண்‌ டங்குலம்‌ 
கான்றவிழ்‌ முட்டை யிரண்டையுய்‌ கட்டியிட்‌ 
டூன்‌ றி யிருச்ச வுடலழி யாதே. 


நீல நிறனுடை. சேரிழை யாளொடுஞ்‌ 
சாலவும்‌ புல்லிச்‌ ௪தமென்‌ நிருப்பார்ச்கு 
ஞாலம்‌ அறிய ஈடைஇரை மாறிடும்‌ 
பாலனு மாவர்‌ ப.ராசக்தி ஆணையே. 


எளிய வாதுசெய்‌ வாபெங்கள்‌ ஈசனை 


ஒளியை யுன்னி யுருகு மனத்தராய்த்‌ 


180 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


தோற்றக்‌ கேடு 
: தோற்றமுண்டேல்‌ மரணமுூண்டு.” இது சுந்தரா 
மெய்ம்மொழி. நாமரூபத்துடன்‌ தோன்றும்‌ ஓவ்வொண் 
றும்‌ என்றாதல்‌ மறைந்துபோதல்‌ ஒருதலை. இது நியதி; 
இயற்கை நியதி. 
உடல்‌ தோன்றுவதையும்‌ மறைவதையும்‌ காண்கிறோம்‌. 
இத்‌ தோற்றமும்‌ மறைவும்‌ இயற்கை. மாயா. காரியங்க 
ளெல்லாம்‌ இவ்வியற்கை யுடையனவே. 
உடல்‌ உலகம்‌ முதலிய மாயாகாரிய நாம ரூபங்க 
ளெல்லாம்‌ தோற்றக்‌ கேடு உறுவதைக்‌ காண்பதற்குப்‌ பல 
முறைகள்‌ உள்ளன. அவற்றுள்‌ இந்நூலின்‌ பொருளுக்‌ 
கேற்ற ஒன்றைக்‌ குறிக்கிறேன்‌. அது தியானம்‌, 
தியானத்தில்‌ 
. இயானத்தில்‌ அமர்ந்து ஆழ்ந்து போகப்போக மாயா 
காரிய காம ரூபங்கள்‌ படிப்படியே மறையும்‌. தியானம்‌: 
நாதம்வரை செல்லும்‌. அதற்குமேல்‌ மாயைத்‌ தொடர்‌ 
பில்லை. பின்னை என்ன இருக்கிறது? ஒரே வெளி - 
எல்லையற்ற வெளி - பரவெளி. அவ்வெளியைத்‌ தியானக்‌ 
தில்‌ உணர்ந்து, உயிர்‌ திரும்புங்கால்‌, மறைந்த மாயாகாரிய 
நாமரூபங்களெலலாம்‌ - தத்துவங்களெல்லாம்‌ - பழையபடி. 
காட்சியளிக்கும்‌. இவ்வாறு பரவெளியை உணர்ந்து: 
திரும்புவோர்‌ தமது அநுபவங்களை உலகுக்கு வெளிப்படுத்‌ 
அவது வழக்கம்‌, *இப்படிப்‌ பலமுறை சென்று சென்று 


தெளிய வோ ச்‌ சிவாய ஈமவென்னுங்‌ 
குளிகை யிட்டுப்பொன்‌ னாச்குவன்‌ கூட்டையே, --திருமுலம்‌ 
*தத்துவம்‌ அனைத்தும்‌ தனித்தனி கடர்தே 
சதீ தவா தீ.தமே னிலையில்‌ 
ச இயல்‌ முழுதும்‌ தெரிர்தனம்‌ அவைமேற் 
சிவஙிலை தெரிர்திடச்‌ சென்றேம்‌ 


பெருவாழ்வு 161 


திரும்புவது ஒரு நிலையில்‌ அற்றுப்போகும்‌. அதுவே 
பரவெளியில்‌ உயிர்‌ ஒன்றுவது ; அத்துவிதமாவது.: இது 
மரணமிலாப்‌ பெருவாழ்வு. இந்நிலை கூடியதும்‌ மாயாகாரிய 
மாகிய உடல்‌ செயலற்றதாகும்‌. அது மண்ணுக்கோ, 
எறரிக்கோ, பிறவற்றிற்கோ இரையாகும்‌. 
௬ல்‌ இடல்‌ 

யோக ஸஞானியர்‌உடலைக்‌ இயால்‌ சுடுதல்‌ கூடா 
சென்றும்‌, அதை மண்ணில்‌ இடுதல்‌ வேண்டுமென்றும்‌ 
ஒரு சம்பிரதாயம்‌ சில இடங்களில்‌ ஆட்சியிலிருக்கிறது. 
ஞானியாஉடல்‌ ஊனாய்க்‌ கழிவதும்‌ உண்டு ; உயிர்ப்பாய்‌ 
ஒளிரந்து போவதும்‌ உண்டு. இவ்‌ வுயிர்ப்புடலை மண்ணில்‌ 
இடுவது சம்பிரதாயம்‌ போலும்‌. இதுபற்றிக்‌ கருத்து 
வேற்றுமை இருத்தல்‌ எனக்குத்‌ தெரியும்‌. புத்தர்‌, 
இராமகிருஷ்ணர்‌ முதலியோர்‌ உடல்கள்‌ எரிககப்பட்டமை 
ஈண்டுக்‌ குறிக்கத்‌ தக்கது. 

சித்தர்‌ மரபு; யோக ஞானியர்‌உடலைத்‌ தீயால்‌ சுடுதல்‌ 
கூடாதென்றும்‌, அதை மண்ணில்‌ இடுதல்‌ வேண்டுமென்‌ 
அம்‌ அறைகூவுகிற து. அவ்வறைகூவல்‌ என்‌ புறச்செவி 
யைப்‌ பலநாள்‌ குடைந்தது ; பின்னே என்‌ உட்செவியின்‌ 
மறுக்கத்தைப்‌ போக்கியது. சித்தர்உள்ளத்தை உணர்ந்து 
தெனியவேண்டு மென்று என்னுள்‌ வேட்கை எழுக்தது. 
அது தணியாததாயிற்று, அவ்வேட்கை என்னைத்‌ 
தூங்காமல்‌ தூங்கி உண்மையைச்‌ சிந்திக்கவுஞ்‌ செய்தது: 
இது குறித்து யான்‌ பட்டபாட்டை என்னென்று 
சொல்வேன்‌ / அதை என்னுள்ளத்துள்ள பரம்பொருள்‌ 





ஒத்தஅம்‌ நிலேக்கண்‌ யாமும்‌எம்‌ உணர்வும்‌ 
ஒருவ்குறக்‌ கரைந்துபோ யினம்‌என்று 
அத்தகை யுணர்ந்தோர்‌ வழுத்தறின்‌ றோர்கும்‌ 
அருட்பெருஞ்‌ சோதியென்‌ னரசே. 
_அடுட்பா 


162 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


அறியும்‌, யான்‌ கண்ட உண்மை என்ன $£ அதைக்‌ கூறு 
என்‌ மனம்‌ விழையவிலலை, சான்றோர்‌ மெரமிகளையே 
என்‌ மனம்‌ நாடுகிறது. முன்னைத்‌ திருமூலர்‌ மொழிகளில்‌ 
இரண்டொன்றையும்‌, பின்னை இராமலிங்க சுவாமிகள்‌ 
மொழிகளில்‌ இரண்டொன்றையும்‌ அகழ்ந்து எடுத்துக்‌ 
காட்டுவது நன்று எனறு என மனம்‌ எண்ணுூறது. 

அர்தமில்‌ ஞானிதன்‌ ஆகம்‌ தீயினில்‌ 

வெர்‌ திடின்‌ ஈநாடெலாம்‌ வெப்புத்‌ தீயினில்‌ 

ரொம்து ஈாய்ஈரி அுகரி னுண்செரு 

வநக்துநாய்‌ ஈரிக்குண வாகும்வை யகமே. 

எண்ணிலா ஞானி உடலெரி தாவிடில்‌ 

அண்ணல்தங்‌ சோயில்‌ அழலிட்ட, தாங்கொக்கும்‌ 

மண்ணின்‌ மழைவிழா வையகம்‌ பஞ்சமாம்‌ 

எண்ணரு மன்னர்‌ இழப்பார்‌ ௮ரசே. 

புண்ணிய மாமவர்‌ தம்மைப்‌ புதைப்பது 

நண்ணி யனல் கோக்கில்‌ நாட்டில்‌ அழிவாகும்‌ 

மண்ணி லழியில்‌ அலங்கார பங்கமாம்‌ 

மண்ணுல கெல்லா மயங்குந்‌ தி மண்டியே, திருமூலர்‌ 
பிறந்தவை மீராட்டிப்‌ பெருகவளர்த்‌ இடுகன்‌ றிர்‌ பேய ரேரீர்‌ 
இறர்தவரைச்‌ சுடுசின்‌ நீர்‌ எவ்வணஞ்சம்‌ மதத்‌ ரோ இரவிற்‌ நூல்‌ 
மறக்‌ தவரைச்‌ தீமூட்ட வல்லீரால்‌ அம்மனத்தை வயிர மான[தீசே, 
இறந்தவரை யெனப்புசழச்‌ செய்துகொண்டீர்‌ ஏன்பிறந்து திரிின்‌- 


சட்டாலும்‌ கனத்தாலுங்‌ களிக்கின்‌ ற 
பேயுலகீர்‌ கலைசேர்ர்‌ தாரைப்‌ 
பொட்டா லும்‌ தகிலாலும்‌ புனைவித்‌ தச்‌ 

சுடுகின்‌ நீர்‌ புதைக்க நேரீர்‌ 
சுட்டாலுஞ்‌ சுடுமதுகண்‌ டுமதுடம்பு 
அடியாதென சொல்லீர்‌ அம்மைத்‌ 
தொட்டாலும்‌ தோடமூறும்‌ விட்டாலும்‌ 
ச தியிலைமேற் குழ்வீ ரன்றே, 


பேருவாழ்வு 184 


பரனளிக்கும்‌ தேகமிது சுடுவதப ராதமெனப்‌ பகர்கின்‌ றேன்நீர்‌ 
சிரகெளிச்சச்‌ சடுன்‌ நீர்‌ செத்தவர்கள்‌ பற்பலருஞ்‌ சித்த சாமி 
உரனளிக்க எழுகின்ற இருசாள்வச்‌ சடுச்சனஈ அணர்ந்து சல்லோரச்‌ 
வரனளிச்கப்‌ புதைத்தநிலை காணீரோ கண்கெட்ட மாட்டி னீரே. 
_— இராமலிங்க சுவாமிகள்‌ 
பிறப்பு - இறப்பு 
பிறப்பு இறப்பு உண்டா ? இல்லையா ? இவ்வாதம்‌ 
உலகை மயக்‌் வருகிறது, பாரமார்த்திக உலகில்‌ பிறப்பும்‌ 
இல்லை ; இறப்பும்‌ இல்லை, இரண்டும்‌ சித்தவிகார 


மயக்கமே, 


வைத்த நிதிபெண்டிர்‌ மக்கள்குலங்‌ கல்வியெனும்‌ 
பித்த உலகிற்‌ பிறப்போ டிறப்பென்னும்‌ 

சித்த விகாரக்‌ கலக்கம்‌ தெளிவித்த 

வித்தகத்‌ தேவர்க்கே சென்றூதாய்‌ கோத்தும்பீ. 
க.ரணங்க ளெல்லாங்‌ கடர்தரின்‌ ற கறைமிடற்றன்‌ 
சரணங்க ளேசென்று சார்தலுமே சான்‌ எனக்கு 
மரணம்‌ பிறப்பென்‌ றிவையிரண்டின்‌ மயச்கறுத்த 
கருணைக்‌ கடலுச்சே சென்றூதாய்‌ கோத்தும்பீ. 


எனவரும்‌ திருவாசகத்தைக்‌ தியானித்துப்‌ பார்க்க, 
விவகார உலகம்‌ 


விவகார உலகம்‌ சித்த விகாரமுடையது, அதில்‌ 
பிறப்பும்‌ உண்டு; இறப்பும்‌ உண்டு. இப்‌ பிறப்பு 
இறப்பை நீக்கவே ஆன்றோர்‌ முயன்றனர்‌. அவர்தம்‌ 
முயற்சியால்‌ பெற்ற அறுபவங்கள்‌ உலகை ஈடாத்தி 
வருகின்றன. 

யான்‌ விவகார உலகில்‌ வாழ்பவன்‌, என்‌ போன்றுர்க 
கென்று சான்றோர்‌ போதனைகள்‌ பிறந்தன. அப்போதனை 
கள்‌ வழிரின்று என்‌ கருத்துக்களை வெளியிடுகிறேன்‌. 


364 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


வெளியீடு என்னுடையது, அதில்‌ தவறுகள்‌ நிகழுமேல்‌ 
அவை என்பாலனவாம்‌, மன்னிக்க. 
ஒரு பெரியோர்‌ மொழி 
_ இங்கே ஒரு பெரியோர்‌ திருவாய்மொழி என்‌ கருத்தில்‌ 
தோன்றி என்‌ கண்முன்னே நிற்கிறது. அப்‌ பெருமொழி 
யில்‌ ஈடுபடுவோம்‌, 
தந்தையார்‌ போயினார்‌ தாயரும்‌ போயினார்‌ 
தாமும்‌ போவார்‌ 

சொர்தவேல்‌ கொண்டொரு கூற்றத்தார்‌ பார்க்கின்றார்‌ 

கொண்டு போவார்‌ 

எந்தநாள்‌ வாழ்வதற்‌ சேமனம்‌ வைத்தியால்‌ 

ஏழை நெஞ்சே 

அந்தணா ரூர்தொழு துய்யலா மையல்கொண் 

டஞ்சல்‌ செஞ்சே. 

இது ஞானசம்பந்தர்‌ மறைமொழி. இதைப்‌ பீடிகையாக்‌ 
கொண்டு சில கூற விரும்புகிறேன்‌. 

: உல£ர்‌ மரணம்‌ வரும்‌, எந்த நாள்‌ வாழ்வுபெறப்‌ 
போகிறீர்‌ £ வாழ்வுக்குப்‌ பரத்தை அடையுங்கள்‌ ' என்று 
ஞானசம்பந்தர்‌ கருணை நினைக்கிறது ; கேட்கிறது ; வழி 
காட்டுகிறது. 

மரண நினைவு 

முதலில்‌ பெருமான்‌ மரணத்தை நினைவூட்டுகிறோர்‌. 
மரண நினைவு வாழ்க்கையின்‌ ஒரு கூறு, அது வாழ்க்கை 
யைப்‌ பல வழியிலும்‌ பண்படுத்தும்‌, அதனால்‌ பெருமான்‌ 
முதல்முதலில்‌ மரணத்தை கினைவூட்டுகரர்‌ என்று 

காள்க, 

மரண நினைவு உலகஇன்பத்தை நுகர விடுமோ 2 
அது நெஞ்சை நிலையாமை மயமாக்குமே என்று பலர்‌ 
ஓயுறுவர்‌. பெரியோர்‌ கோக்கை உண ர முயன்றால்‌ எவ்வித 
ஐயப்பாட்டுக்கும்‌ இடம்‌ உண்டாகாது. 


பெருவாழ்வு 185 
இரண்டு கூற்று 


௪ 


ஆன்றோர்‌, ' உலகம்‌ நிலை - வாழ்வு பெறுங்கள்‌ 


என்றும்‌ கூறுவர்‌ ; .£ உலகம்‌ நிலையாமை - வாழ்வு மாயம்‌ ” 
என்றும்‌ கூறுவர்‌. இரண்டும்‌ வாழ்க்கை நலனுக்கென்று 
எழுந்தவை. 


மரணமிலாப்‌ பெருவாழ்வுக்கென்று உலக வாழ்வு 
ஏற்பட்டது. இதைத்‌ தெளிந்து ஈடப்போர்க்கு நிலையா 
மைப்‌ போதனை வேண்டுவதில்லை. * பரம்பொருள்‌ 
வாழ்க்கை வழி ' என்னும்‌ உணர்வோடு அவர்‌ உலகில்‌ 
வாழ்வர்‌. அவர்க்கு நிலையாமைப்‌ போதனை அநாவசியம்‌. 
அவவுணர்வற்று, உலகமே நித்தியம்‌ என்று எண்ணி 
மாபாதகங்களைச்‌ செய்து, களிக்கடலில்‌ அழுந்தி, மரண 
மிலாப்‌ பெருவாழ்வின்‌ இசையையும்‌ அறியாது கடப்‌ 
போர்க்கு நிலையாமைப்‌ போதனை வேண்டற்பாலதே. 
அஃது ஒரு புணையாய்த்‌ தணைகின்று பாதுகாப்பளிக்கும்‌. 
பரத்தை மறந்து உலகாயதத்தில்‌ வீழ்ந்து கடெப்போர்ககு 
நிலயாமைப்‌ போதனை அவசியம்‌ என்பது சான்றோர்‌ 
கருத்து, இன்னோரன்ன பல கருத்துக்களை உளங்கொண்டு 
சான்றோர்‌, நிலை - நிலையாமை என்னும்‌ இரண்டையும்‌ 
உலகுக்கு அறிவுறுத்தினர்‌. 


ஒருவரில்‌ இரண்டு 

ஒருவரே இருவிதக்‌ கருத்தை வெளியிடும்‌ நோக்கத்‌ 
தைக்‌ அருவித்‌ துருவி ஆராய்தல்‌ வேண்டும்‌ ; சி்தித்தல்‌ 
வேண்டும்‌ ; அழ அழச்‌ சிந்தித்தல்‌ வேண்டும்‌. ஆழ்ந்த 
சிந்தனையில்‌ விளங்காத நுட்பம்‌ ஒன்றுமில்லை, சில 
பெரியோர்‌ உரைகளில்‌ இரண்டொன்றை இங்கே துணைக்‌ 
கொள்கிறேன்‌. 

திருமங்கையாழ்வார்‌ வாழ்க்கை, நிலை - நிலையாமை என்‌ 
னும்‌ இரண்டையுங்‌ கண்டது. அவர்தம்‌ முன்வாழ்வு 
உலகை உறுதியாக்கொண்டது ; பின்வாழ்வு பரத்தின 


180 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


அடியை உறுதியாக்கொண்டது. இரண்டும்‌ அவர்தம்‌ 
பாக்களில்‌ விரவி நிற்கின்றன. 


வென்றியே வேண்டி லீழ்பொருட்‌ .க.ரங்கி வேற்கணார்‌ 
சலவியே கருதி, நின்றவா நில்லா நெஞ்சினை யுடையேன்‌ என்‌ 
செய்கேன்‌ மெடுவிசும்‌ பணவும்‌, பன்றியா யன்று பாரகங்‌ இண்ட 
பாழியா னாழியா னருளே, நன்றுரசா னுய்ய கான்‌ கண்டு கொண் 
டேன்‌ கா. ராய ணாவென்னும்‌ சாமம்‌, 


இடும்பையா லடர்ப்புண்‌ டிடுமினோ அற்றென்‌ 
றிரந்தவர்க்‌ இல்லையே யென்று 

நெடுஞ்சொலால்‌ மறுத்த நீச்னேன்‌ அர்தோ 
நினை ச்கிலேன்‌ வினைப்பயன்‌ றன்னை 

கடுஞ்சொலார்‌ கடியார்‌ காலனார்‌ தமரால்‌ 
படு௨தோர்‌ கொடுமிறைக்‌ கஞ்சி 

நடுங்கிரொன்‌ வந்தன்‌ திருவடி யடைமர்தேன்‌ 
மையிசா ரணியத்து ளெர்தாய்‌, 


இத்‌ திருவாக்குகளின்‌ உள்ளங்‌ காண அவற்றில்‌ ஒன்றுக. 

திருஞானசம்பந்தர்‌, வாழ்க்கைகிலையை வலியுறுத்தியே 
பெரிதும்‌ பாடியவர்‌, அனாலும்‌ அவர்‌ நிலையாமையை 
மறந்தாரிலலை. 

மண்ணினல்‌ லவண்ணம்‌ வாழலாம்‌ வைகலும்‌ 

எண்ணினல்‌ லக இிச்சி யாஅமோர்‌ குறைவிலைக்‌ 

கண்ணினல்‌ லஃதுறுங்‌ கழுமல வளநகர்ப்‌ 

பெண்ணினல்‌ லாளொடும்‌ பெருந்தகை யிருந்ததே. 

வாசி தீரவே, காசு ஈல்குலீர்‌ 

மா சின்‌ மிழலைமீர்‌, ஏச வில்லையே, 


எனவும்‌, 


கம்பொருள்ஈம்‌ மக்களென்‌ று ஈச்சியிச்சை செய்‌ நீர்‌ 


அம்பரம்‌ அடைந்தசால அல்லலுய்ப்ப தன்முனம்‌ 


பேருவாழ்வு 19% 


உம்பர்சாதன்‌ உத்தமன்‌ ஒளிபிகுத்த செஞ்சடை 
ஈம்பன்மேவு ஈன்னகர்‌ ஈலங்கொள்காழி சேர்மினே, 


இன்‌ அனறு சாளைஈன்று என்றுநின்‌ ற இச்சையால்‌ 

பொன றுக்‌ ற வாழ்க்கையைப்‌ போசவிட்டுப்‌ போதுமின்‌ 
மின்‌ தயங்கு சோ தியான்‌ வெண்மதி விரிபுனல்‌ 
கொன்றைதுன்று சென்னியான்‌ கோடி. காவு சேர்மினே, 


எனவும்‌ வரும்‌ திருப்பாக்களை நோக்குக, 

இவ விருவிதக்‌ கருத்தும்‌ ஒருவருடையன. முன்னிரு 
பாடல்களில்‌ நிலையாமை காணப்படவில்லை ; பின்னிரண்‌ 
டில்‌ அது காணப்படுகிறது, 

சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ ஆண்டவன்‌ அருள்வழி நின்று 
பெண்ணுடன்‌ வாழ்ந்தவர்‌ ; வாழ்வுககென்று பொன்‌ 
செல்‌ முதலியவற்றைப்‌ பெற்றவர்‌. அவர்‌, 


பொன்னும்‌ மெய்ப்பொருளும்‌ தருவானை 
போகமும்‌ திருவும்‌ புணர்ப்பானை... 

பத்தார்புச்‌ இரந்துண்டு... 

முத்தாரம்‌ இலங்யொளிர்‌ மணிவயிரச்‌ கோவை 
அவைபூணத்‌ தர்தருளி மெய்க்கினிதா சாறும்‌ 

கத்தூரி கமழ்சாம்‌து பணித்தருள வேண்டும்‌ 
கடல்நாகைக்‌ சாமோணம்‌ மேவிஇருச்‌ தரே. 


சாம்மினொடு நேத்திரங்கள்‌ பணித்தருள "வேண்டும்‌... 


1 கந்தமுதல்‌ ஆடையா ப.ரணம்‌ 
பண்டாரத்‌ சேஎனக்குப்‌ பணித்தருள வேண்டும்‌... 


.ஆறிறவேல்‌ இருவுடையீர்‌ சல்‌ கூர்ந்தி ரல்லீர்‌ 
அணியாரூர்‌ புகப்பெய்த அருகி திய மதனில்‌ 
தோற்றயிகு முச்கூறில்‌ ஒருகூறு வேண்டும்‌ 
தாரீமிரல்‌ ஒருபொழுதும்‌ அடியெடுக்க ஒட்டேன்‌ 
காற்றனைய கடும்பரிமா எ௮வது வேண்டும்‌. 


188 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 

. பொறிவிரவு ஈற்புகர்கொள்‌ பொற்சுரிகை மேலோர்‌ 

பொற்பூவும்‌ பட்டிகையும்‌ புரிர்தருள வேண்டும்‌ 

கறிவிரவு ரெய்ச்சோறு முப்போதும்‌ பேண்டும்‌... 

நீள நினைந்தடியேன்‌ உமைநித்தலுங்‌ கைதொழுவேன்‌ 

வாளன கண்மடவாள்‌ அவள்வாடி வருக்தாமே 

கோளிலி எம்பெருமான்‌ குண்டையுர்ச்சில ரெல்லுப்பெற்றேன்‌ 

ஆனிலை எம்பெருமான்‌ அவையட்டிதீ தாப்பணியே, 
என்றும்‌, 
_ ஃவாழ்வாவது மாயம்‌ மண்ணாவது இண்ணம்‌,,, 
ஊன்‌ மிசை உதிரச்‌ குப்பை ஒருபொருள்‌ இலாத மாயம்‌ 
மான்மறித்‌ தனைய சோக மடச்தைமார்‌ மதிக்கும்‌ இர்த 
மானுடப்‌ பிறவி வாழ்வு வாழ்வதோர்‌ வாழ்வு வேண்டேன்‌... 
சொல்லிடில்‌ எல்லை இல்லை ச வையிலாப்‌ பேதை வாழ்வு 
கல்லதோர்‌ கூரைபுக்கு ஈலம்மிச அறிந்தேன்‌ அல்லேன்‌... 
மணமென மகிழ்வர்‌ முன்னே மக்கள்தாய்‌ தந்‌ைத சுற்றம்‌ 
பிணமெனச்‌ சுவெர்‌ பேர்த்தே பிறவியை வேண்டேன்‌ நாயேன்‌... 
பொய்த்தன்மைத்‌ தாய மாயப்‌ பேரர்வையை மெய்யென்‌ றெண் 
வித்தகத்‌ தாய வாழ்வு வேண்டிரான்‌ விரும்ப கில்லேன்‌... [ணும்‌ 
என்றும்‌ திருவாய்மலர்ந்துள்ளனர்‌. இக்‌ கருத்து இரண்‌ 
டும்‌ ஒருவரிடத்துப்‌ பிறந்தவை, 

அறிவால்‌ சிவனேயாகிய மாணிக்கவாசகர்‌, 

முனிவரும்‌ மன்னரும்‌ முன்னுவ பொன்னால்‌ முடியுமென... 
எனறும்‌, 

பொய்யாய செல்வதே புச்சமூர்இு நாடோறும்‌ 

மெய்யாச்‌ கருதிக்‌ இடர்தேனை அட்சொண்ட 

ஐயா ல பக பட 


என்றும்‌ ஓதியிருத்தலை உன்னி உண்மை காண முயல்க. 


பெருவாழ்வு 159 


நீண்டகாலம்‌ உலகில்‌ வாழ்ந்து பலதிற யோகஞான 
அநுபவங்களைப்‌ பெற்ற திருமூலராலும்‌ இருவகைக்‌ கருத்து 
வெளியிடப்பட்டுளளன. 
உடம்பார்‌ அழியில்‌ உயிரார்‌ அழிவர்‌ 
திடம்பட மெய்ஞ்ஞானஞ சேவு மாட்டார்‌ 
உடம்பை வளர்க்கும்‌ உபாயம்‌ அறிந்தே 
உடம்பை வளர்த்தேன்‌ உயிர்வளர்த்‌ தேனே. 
இப்பாடலை உற்று நோக்குக, 
பண்டம்பொய்ச்‌ கூரை பழத விழுக்தச்கால்‌ 
உண்ட அப்‌ பெண்டிரும்‌ மக்களும்‌ பின்செலார்‌ 
கொண்ட விரதமும்‌ ஞானமும்‌ அல்லது 
மண்டி அவருடன்‌ வழிசட வாதே. 


இப்பாடலையும்‌ உற்று உற்று நோக்குக. 

ஒருவர்‌ திருவாக்கில்‌ நிலையும்‌ நிலையாமையும்‌ விரவி 
இருத்தல்‌ காண்க. 

*** பட்டினத்துப்‌ . பிள்ளையைப்போல்‌ யாரும்‌ 
துறக்கை அரிதரிது * * * என்று தவராஜசிங்கமாயெ 
சாயுமானவரால்‌ சிறப்பிக்கப்‌ பெற்றவர்‌ *பட்டினத்‌ 
தடிகள்‌. அவரை முற்றத்‌ துறந்த முனிவர்‌ பெருமான்‌ 
என்று உலகம்‌ போற்றுகிறது, பட்டினத்தார்‌ உள்ள௩ 
துறந்த ஒருவர்‌. அவர்தங்‌ கருத்துப்‌ பொன்னேபோல்‌: 
போற்றுந்தகையது. 

***பழமுஇன்‌ அுயர்ம்த எழுநிலை மாடச்தும்‌ 
செந்தா அ திர்ர்த சந்தன வனத்தும்‌ 
சென்ற லியங்கு முன்றி லகத்தும்‌ 
தண்டரச்‌ சித்திர மண்டப மருங்கிலும்‌ 


*ப இனொராக்‌ இருமுறை பாடிய பட்டினத்தார்‌ திருப்பாடற்‌ 


நிரட்டுப்‌ பாடியவர்‌ அல்லர்‌ என்று சிலர்‌ கரு தன்‌ றனர்‌, இரண்‌ 
டையும்‌ பாடியவர்‌ ஒருவரே என்று சருதுவோரும்‌ உளர்‌, 


190 பரம்பொருள்‌. அல்லது வாழ்க்கை வழி 


பூவிரி தரங்க வாவிக்‌ கரையிலும்‌ 
மயிற்பெடை ஆலச்‌ குயிற்றிய குன்றிலும்‌ 
வேண்டுழி வேண்டுழி யாண்டாண்‌ டிட்ட 
மருப்பி ஸியன்ற வாளரி சுமந்த 

விருப்புறு கட்டில்‌ மீமிசைப்‌ படுத்த 

ஐவசை அமளி அணைமேற்‌ பொங்கத்‌ 
தண்மலர்‌ கமழும்‌ வெண்மடி விரித்துப்‌ 
பட்டினுட்‌ பெய்த பசஅண்‌ பஞ்சின்‌ 
நெட்டணை அருகாக கொட்டைகள்‌ பரப்பிப்‌ 
பாயின்‌ மீது பரிபுர மிழற்றச்‌ 

சாடலன்‌ னத்தின்‌ சளர்ஈடைப்‌ பயிற்றி 

*** அஞன்சொன்‌ மடச்சைய ராகச்‌ தேரய்க்தும்‌ 
இன்னம்‌ பரப்பிய பொன்னின்‌ கலத்தின்‌ 
அஅசவை அடிசில்‌ வறிதிணி தருந்தா 
தாடினர்க்‌ கென்றும்‌ பாடினர்க்‌ கென்றும்‌ 
வரடினர்ச்‌ கென்றும்‌ வரையாது கொடுத்தும்‌ 
பூசுவன பூசியும்‌ புனேவன புனைந்தும்‌ 

தாசு நல்லன தொடையிற்‌ சேர்த்தியும்‌ 
ஐந்து புலன்கஞ்ம்‌ ஆர ஆர்த்து 
மைந்தரும்‌ ஓக்சலும்‌ மகிழ்வன மகிழ்ந்தும்‌ 
இவ்வகை இருந்தோ மாயினும்‌ அவ்வகை 
மம்‌திர எழுத்தைந்த ம்‌ வாயிடை மறவாது 
சிந்தை யின்வழிச்‌ செலுத்தலின்‌ அந்த 

மத்‌. தியும்‌ இழர்‌ தலம்‌ முதல்வ அத்திறம்‌ 
நின்னது பெருமை யன்றோ 


இது பதினொராம்‌ திருமுறையில்‌ : திருவிடைமருதூர்‌ 
மும்மணிக்கோவை'யி லுள்ளது. 


மையாடு கண்ணியும்‌ மைக்சரும்‌ வாழ்வும்‌ மணையும்செச்‌த - 
ஐயாகின்‌ மாயை உருவெளித்‌ தோற்றம்‌ அலெத்தள்ளே 


பெரு வாழ்வு 191 


மெய்யா யிருந்தது நாட்செல நாட்செல வெட்டவெறம்‌ 


பொய்யாய்ப்‌ பழங்கதை யரய்க்கன வாய்மெல்லப்‌ போனதுவே. 
இது திருப்பாடற்றிரட்டி. ள்ளது. 
எனது நிலை 


யான்‌ பிறந்தேன்‌ ; வளர்ந்தேன்‌. எனது உடல்நிலை 
குலையும்வரை பலதிற இயக்கங்களில்‌ சோந்து தொண்‌ 
டஉாற்றினேன்‌. எனக்கு நிலையாமை தெரியாதா 7 தெரியும்‌. 
தெரிந்தும்‌ உலகை வெறுத்தேனில்லை ? காட்டுககு ஓடினே 
னில்லை ? தொண்டாற்றினேன்‌ ; ஆற்றுகிறேன்‌. 
| எனக்கு வயதாகிறது. புலன்கள்‌ தொல்லை விளைத்து 
வருகின்‌ றன. இங்கிலையிலும்‌ இன்றியமையாத சில கடன 
களைச்‌ செய்தே வருகிறேன்‌. படுக்கையில்‌ கிடக்கும்‌ இந்‌ 
நேரத்திலும்‌ இந்நூலை இயற்றும்‌ தொண்டில்‌ ஈடுபட்‌ 
டேன்‌. நிலையாமை எனக்குச்‌ சலிப்பூட்டவில்லை, நிலையும்‌ 
என்னை உலகாயதத்தில்‌ அழுத்தவில்லை. உலகில்‌ எப்படி. 
வாழ்தல்‌ வேண்டும்‌ என்பது எனக்கு விளங்கிற்று. இவ 
விளக்கம்‌ என்னுள்‌ படியுமாறு அருள்கூர்ந்த பெரியோர்க 
கும்‌ கலைகட்கும்‌ எனது வணக்கம்‌ உரியதாக. 

என்‌ தந்தையார்‌, தாயார்‌, தமையனார்‌, மனைவி, மக்கள்‌ 
முதலியோர்‌ போயினர்‌. யானும்‌ போவேன்‌. எங்கே 
போவேன்‌ ? யமனிடத்திலா ? பரத்தினிடத்திலா ! 


எச்சரிக்கை 


திருஞான சம்பந்தர்‌ : தந்தையார்‌ போயினார்‌ தாயரும்‌ 
போயினார்‌ தாமும்‌ போவார்‌ ' என்றருளி, £ கொந்தவேல்‌ 
கொண்டொரு கூற்றத்தார்‌ பார்க்கின்றார்‌ கொண்டு 
போவார்‌ £ என்று யமபயத்தைக்‌ காட்டி உயிர்களுக்கு 
எச்சரிக்கை வழங்குகிறார்‌. இவ்வெச்சரிக்கை யமபயத்‌ 
துக்கு அளாதல்‌ கூடாது என்பதை அறிவிப்பது. 


192 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


எச்சரிக்கை வழங்கிய பெருமான்‌ யமபயத்தைத்‌ தடுப்‌ 
பதற்கு ஏதேனும்‌ வழிகாட்டுகிறாரா 8 வழிகாட்டுகிறார்‌. 
அதைக்‌ கண்கொண்டு பார்ப்போமாக ; கருத்துக்கொண்டு 
கோக்குவோமாக, 

“ எந்தசாள்‌ வாழ்வதற்‌ கேமனம்‌ வைத்தியால்‌ ஏழை 
நெஞ்சே ' என்றொரு கேள்வி திருப்பாட்டில்‌ திகழ்கிறது. 
இக்கேள்வி என்‌ முன்னே நிற்கிறது ; மனிதவர்க்கத்தின்‌ 
முன்னேயும்‌ நிற்கிறது, 

விழிப்பு 

அக்கேள்வி என்னுள்‌ நின்று நின்று என்‌ கண்ணை 
விமிகீகச்‌ செய்கிறது, எக்கண்ணை விழிக்கச்‌ செய்கிறது 2. 
அகக்கண்ணை விழிக்கச்‌ செய்கிறது. அகக்கண விழிப்புப்‌ 
பரவழியைக்‌ காட்டுவது ; அப்பரமே ' வாழ்க்கை வரி 
என்னும்‌ உண்மையை உறுதிப்படுத்துவது. இவ்வுறுதி, 
வாழ்க்கையைப்‌ பண்படுத்தித்‌ திருஞான சம்பந்தர்‌ அருளும்‌ 
வாழ்வை - பெருவாழ்வை - மரணமிலாப்‌ பெருவாழ்வை - 
நல்கும்‌, 

பிறவாமை 

பரத்துக்கு இருவித நிலை உண்டல்லவா ? அவற்றுள்‌ 
கடந்தநிலை உயிரைத்‌ தன்னுடன்‌ ஒன்றுபடுத்தி மீண்டும்‌ 
பிறவாமை என்னும்‌ இறவாமையை அருள்வது ; அதாவது 
இரண்டற்ற அத்துவிதமிலையைக்‌ கூட்டுவது. மற்றொரு 
கலந்த நிலையும்‌ இப்பேற்றை வழங்குவதே. சிற்சில சமயம்‌ 
அது பிறப்பையும்‌ அளிக்கும்‌, அப்பிறப்பு, தொண்டில்‌ 
கென்று அமைவது ; கருமப்பயனால்‌ அமைவதன்‌ று. 

இரண்டுக்கும்‌ இடைபில்‌ 

யான்‌ அகால மரணமெனனும்‌ யமபயத்தை வெறுக்‌ 
திறேன ; ஆனால்‌ தொண்டுக்கெனக்‌ கிடைக்கும்‌ பிறவியை 
வெறுக்கன்றேனில்லை, 


பேருவாழ்வு 193 


“பரம்பொருள்‌ வாழ்க்கை வழி” என்னும்‌ உணர்வைப்‌, 
பெறுதற்கு உலகம்‌ வேண்டும்‌; உலகவாழ்க்கை வேண்டும்‌. 
இப்பெருமையுடைய உலகம்‌ இப்பொழுது கொலைக்‌ 
களனாய்‌ இருக்கிறது, இவ்வேளையிலா வீடுபேற்றை 
விழைவது ? இவ்வேளையில்‌ உலகைக்‌ கொல்லாகு 
களனாகக்‌ காண என்‌ நெஞ்சம்‌ எழுகிறது. ஆதலின, 
அது வீடுபேற்றை விமையாது, தொண்டுக்கென்னு 
பிறவியை விழைகிறது. தொண்டுப்‌ பிறவிக்கும்‌ மற்றப்‌ 
பிறவிக்கும்‌ வேற்றுமை உண்டு, 

எனது வாழ்க்கையை அதால மரணமெனனும்‌ யம 
பயமும்‌ விழுங்கவில்லை; வீடுபேறும்‌ தன்‌ வயப்படுத்த 
வில்லை. இரண்டுக்கும்‌ இடையில்‌ என்‌ வாழ்க்கை 
நிற்கிறது. 

* இல்தென்ன ! ஒன்றும்‌ விளங்கவில்லை; ஓஒ? 
குழப்பமா யிருக்கிறது * என்று சிலர்‌ மயங்கலாம்‌. இம்‌ 
மயக்கத்‌ துக்குக்‌ காரணமாக நிற்பது ஒன்று. அஃது ஊன்‌ 
உயிர்ப்பிரிவு. இதைத்‌ தெளிவு செய்ய ஒல்‌லும்வகை 
முயல்கிறேன்‌. 

ஊன்‌ உயிர்ப்‌ பிரிவு 

ஊன்‌ உயிர்ப்பிரிவு பொதுவாக மரணம்‌ எனறு 
கருதப்படுகிறது, மரணம்‌ என்னும்‌ சொல்‌ மயக்கத்துக்கு 
மூலமாக நிற்கிறது. ஊன்‌ உயிர்ப்பிரிவு பொதுவாக 
எவர்க்கும்‌ நிகழ்வது, நல்லார்க்கும்‌ பொல்லார்க்கும்‌ அப்‌ 
பிரிவு நிகழும்‌. அது சிலரை மரணத்துக்‌ குட்படுத்தும்‌ ; 
சிலரை மரணத்துக குட்படுத்தாது. 

மரணம்‌ ம்ரணமின்மை 

மரணம்‌ எது? மரணமின்மை எது? பரக 

பொருள்‌ வாழ்க்கை வழி ' என்று உணராது, வாழ்க்கை 


யைத்‌ இயவழியில்‌ செலுத்துவோரின்‌ ஊன்‌ உயிர்ப்‌ 
ப, 18 


194 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


£9ரிவை மரணம்‌ என்றும்‌, : பரம்பொருள்‌ வாழ்க்கை வழி ' 
என்று உணர்ந்து, வாழ்க்கையை நல்வழியில்‌ நடாத்து 
வோரின்‌ ஊன்‌ உயிர்ப்பிரிவை மரணமினமை என்றும்‌ 
கொள்க. இரண்டுசகும்‌ என்ன வேற்றுமை? முன்னை 
யது பரத்தில்‌ ஒன்றுவது ; பின்னையது அதில்‌ ஒனறு 
தது, பரத்தில்‌ ஒன்றாத உயிர்‌ மீண்டும்‌ ஊன்பிறவி 
தாங்கும்‌, இது கருமப்பிறவி; தெொண்டுக்கென்று 
தாங்குவதன று, 


பிறவீ 


பரம்பொருள்‌ உண்மையிலே விளக்கம்‌ பெறுதற்‌ 
கென்று பிறவி உறுகிறது, இவ்வாறு உறும்‌ பிறவிகளில்‌ 
ஏதாவதொன்றில்‌ பரம்பொருள்‌ உண்மை விளங்கிவிடும்‌. 
அதலின்‌, அடிக்கடி பிறவி தாங்குவதால்‌ இமை விளைவ 
இல்லை. ஒவ்வொரு பிறவியும்‌ பரம்பொருள்‌ உண்மை 
விளக்கத்துக்கு ஒவ்வோர்‌ அளவிலாதல்‌ துணைபுரியும்‌. 
இதை மறத்தலாகாது, இம்‌ மறவாமை வாழ்க்கையை 
தல்வழிப்படுத்தும்‌. 

இரண்டும்‌ பெருவாழ்வு 


பரத்தின்‌ கடந்த நிலையில்‌ ஒன்‌ றுவதும்‌ பெருவாழ்வு ; 
தொண்டுக்கென்று பிறவி தாங்குவதும்‌ பெருவாழ்வு. 
இப்பிறவி பரம்பொருள்‌ உண்மையைத்‌ தெளிவதற் 
கென்று தாங்குவதன்று. அத்தெளிவு முற்பிறவியிலேயே 
விளங்குவது, அவ்‌ விளக்கத்துடன்‌ தாங்கும்‌ பிறவி 
தொண்டுக்குரியது. இப்பிறவியும்‌ பெருவாழ்வு பெற்ற 
தென்க. 

ஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ பாட்டில்‌ பொலியும்‌ 
“வாழ்வு இரண்டையும்‌ உணர்த்துவதென்று 


யான்‌ 
கருதுகிறன, 


பேருவாழ்வு 195 
இறப்பின்‌ இழிவு 


பிறப்பு வெறுக்கத்தக்கதன்று. ஏன்‌ ? அதைக்‌ 
கொண்டே இறப்பைத்‌ தவிர்த்தல்‌ வேண்டும்‌. ஆதலால்‌, 
பிறப்பு வெறுக்கத்‌ தக்கதன்றெனக. 

“யானேதும்‌ பிறப்பஞ்சேன்‌ இறப்பதனுக கென்கட 
வேன்‌ ' என்று மாணிக்கவாசகர்‌ இறப்பைக்‌ குறித்து இரங்கு 
தல்‌ காண்க, இம்‌ மணிவாசகத்தில்‌ இறப்பின்‌ இழிவு 
தொனித்தலை உணர்க, அவரே மற்றுமோரிடத்தில்‌ 
“ செத்தே போனால்‌ சிரியாரோ ' என்று அருளியுள்ளனர்‌. 
இக்‌ கருத்தடங்கிய மணிமொழிகள்‌ பல உள்ளன. 


இனிப்‌ பிறவாமை 


மரணத்தை வெறுத்தலாவது இனிப்‌ பிறவாமையை 
விரும்புவது, பிறவாமையை வேண்டி வேண்டி மாணிக்க 
வாசகர்‌ பொழிந்த மொழி ஒன்றா இரண்டா ? பலப்பல, 
எடுத்துக்காட்டுக்கென்று ஒன்றைக்‌ கொள்வோம்‌. 


வாழ்த்துவதும்‌ வானவர்கள்‌ தாம்வாழ்‌ வான்‌ மனமரின்பால்‌ 
தாழ்த்துவதும்‌ தாமுயர்க்‌து தம்மையெல்லார்‌ தொழவேண்டிச்‌ 
சூழ்த்துமது கரமுரலுர்‌ தாரோயை ஈாயடியேன்‌ 
பாழ்த்தபிறப்‌ பறுத்திவொன்‌ யானுமுன்னைப்‌ பரவுவனே. 


இத்‌ திருமொழியில்‌ பிறப்பறுத்தல்‌ பேசப்படுகிறது. 

பிறப்பறுத்தலாவது பிறவாமையை உணர்த்துவது, இற 
வாமை என்பதும்‌ இதுவே. பிறவாமையே இறவாமை; 
இறவாமையே பிறவாமை, 

இச்சாய நீக்கி இணியொரு காயத்தில்‌ 

புக்குப்‌ பிறவாமல்‌ போம்வழி சாடுமின்‌... 
எனவரும்‌ பாடல்‌ திருமந்திரத்தில்‌ உள்ளது. இப்‌ பாடல்‌: 
பிறவாமையை அதாவது இறவாமையை இப்பிறவியி 


196 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


லேயே பெறுதல்வேண்டும்‌ என்று அறிவு கொளுத்து 
இறது, இக்கிலைமை எவ்வாறு கூடும்‌? வழி எது? 
வாழ்வுக்கு வழி 
மரணமென்னும்‌ யமபயத்தை எடுத்துக்காட்டிய 
சம்பந்தர்‌ - மரணமிலாப்‌ பெருவாழ்வை “வாழ்வு ' என்று 
சுருங்கிய முறையில்‌ அறிவுறுத்திய ஞானசம்பந்தர்‌ - அவ்‌ 
வாழ்வை அடைதற்குரிய வழிகாட்டாமற்‌ போவரோ ? 
அவர்‌ வழிகாட்டுகிறார்‌. கண்ணுள்ளோர்‌ அதைக்‌ காண்க. 
ஞானசம்பந்தர்‌ “எந்தநாள்‌ வாழ்வதற்‌ கேமனம்‌ 
வைத்தியால்‌ ஏழை நெஞ்ச ” என்று கேட்டு அவ்வளவில்‌ 
ர எட்‌ அவர்‌ _ மேலும்‌ தொடர்ந்து செல்கிறார்‌ ; 
சென்று : அந்தணா ரூர்தொழு துய்யலாம்‌ மையல்கொண்டு 
அஞ்சல்‌ நெஞ்சே ' என்று வழிகாட்டுவருர்‌. அவா காட்டு 
வது பரவழி, பரத்தைத்‌ தொழுது உய்யலாம்‌ என்று அவர்‌ 
அறுதியிடுகிறார்‌. பரத்தில்‌ உறுதிகொண்டு, அதை இடை 
யறாது வழிபடுவதால்‌ - தியானிப்பதால்‌ - வாழ்வு அதாவது 
மரணமிலாப்‌ பெருவாழ்வு கூடும்‌ என்பது ஞானசம்பந்தர்‌ 
கருத்து. 
பாவம்‌ 
தியான யோகம்‌, : பரம்பொருள்‌ வாழ்க்கை வி” 
என்னும்‌ உண்மையை உறுதிப்படுத்தும்‌. அவ்வுறுதி' 
எவ்விதப்‌ பாவத்தையும்‌ நிகழ்த்தத்‌ தியானயோகியை 
விடாது. பாவத்துக்கு அஞ்சும்‌ மனம்‌ அவனுக்கு அமை 
யும்‌. * பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ ' என்று விவல்ம 
“வேதம்‌ கூறுகிறது. பாவத்துக்கு அஞ்சும்‌ மனம்‌ பரத்தில்‌ 
.படிந்ததாகும்‌. பரத்தில்‌ படிந்த மனமுடைய மகன்‌ : பரம்‌ 
பொருள்‌ வாழ்ககை வழி” என்று உணர்ந்து நடப்பன்‌, 
அவனை மரணம்‌ அணுகாது. அவன்‌ பிறவாமையை அதா 


வது இறவாமையை அடைவது, வாழ்வு - பெருவாழ்வு - 
மரணமிலாப்‌ பெருவாழ்வு. 


பெருவாழ்வு 197 


நல்வமழுிப்படுத்தல்‌ 
இவ்வாழ்வுக்கென்று பிறவி தாங்கிய மனிதன்‌, நெறி 

யல்லா நெறியில்‌ உழன்று, களியாட்டிலும்‌, பிற தீமை 
களிலும்‌ வீழ்ந்து, தன்னை மறந்து, தன்னை உடையானை 
யும்‌ மறந்து, பிறர்க்குக்‌ கேடு சூழ்வானாயின்‌, அவனை நல்‌ 
வழிப்படுத்துவது எப்படி, ? சான்றோர்‌ போதனைகளாலும்‌ 
சாதனைகளாலும்‌ அவனை ஈல்வழிப்படுத்தலாம்‌. அப்‌ 
போதனைகளும்‌ சாதனைகளும்‌ அவன்‌ கண்ணைத்‌ திறக்கும்‌. 
அவ்வேளையில்‌ அவனுக்கு நிலையாமைப்‌ போதனை புணை 
யாகும்‌. அவன்‌ போன்றார்க்கென்றே நிலையாமைப்‌ 
போதனை சான்றோர்‌ வாயிலாகப்‌ பிறந்தது என்று 
கூறலாம்‌. 

நிலையாமை 
... சான்றோர்‌ பலதிறப்‌ போதனை களுடன்‌ நிலையாமையை 
யும்‌ போதித்தனர்‌. அதுவும்‌ சிலர்‌ மனத்தைத்‌ திருத்தும்‌ 
என்று அவர்‌ கருதியிருப்பர்‌. அவர்தம்‌ பொன்மொழிகளிற 
சில வருமாறு :-- 


ரெருரல்‌ உளனொருவன்‌ இன்றில்லை என்னும்‌ 
பெருமை யுடைத்திவ்‌ வுலகு. 
- திருக்குறல்‌ 
தவத்துறை மாக்கள்‌ மிசப்பெருஞ்‌ செல்வர்‌ 
ஈற்றிளம்‌ பெண்டிர்‌ அற்றுப்‌ பாலகர்‌ 
முதியோ ரென்னான்‌ இளையோ பென்னான்‌ 
கொடுர்தொழி லாளன்‌ கொன்‌ றனன்‌ குவிப்பஇவ்‌ 
வழல்வாய்ச்‌ சுடலை தின்னக்‌ கண்டும்‌ 
கழிபெருஞ்‌ செல்வக்‌ கள்ளாட்‌ டயர்த்து 
மிக்க ஈல்லறம்‌ விரும்பாது வாழும்‌ 
மக்களிற்‌ சிறந்த மடவோ ருண்டோ. 
-மணிமேகலை 


198 


பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


மன்னுமகீர்‌ மொக்கு ளொக்கு மானிட ரிளமை யின்பம்‌ 

மின்னினெொத்‌ திறக்குஞ்‌ செல்வம்‌ வெயிலுறு பணியி னிங்கும்‌ 

இன்னிசை யிரங்கு ஈல்யா ழிளிமினு மினிய சொல்லாய்‌ 

அன்னதால்‌ வினையி னாச்ச மழுங்குதற்‌ சென்னை யென்றாள்‌. 
சீவக சிந்தாமணி 

ஆனாத செல்வத்‌ த.ரம்பையர்கள்‌ தற்சூழ, 

வானாளும்‌ செல்வமும்‌ மண்ணரசும்‌ யான்வேண்டேன்‌... 


--௫ல்சேகரப்‌ பெருமாள்‌ 


தாயே தர்தையென்றும்‌ சாரமேகிளை மச்களென் றும்‌, 
சோயே பட்‌டெொழிர்தேன்‌... ்‌ திருமங்கையாழ்வார்‌ 
எத்தாயா எத்தம்தை எச்சுற்‌ றத்தார்‌ 

எம்மாடும்‌ சும்மாடாம்‌ ஏவர்‌ நல்லார்‌ 
செச்தால்வர்‌ துதவுவார்‌ ஒருவ ரில்லை 

சிறுவிறகால்‌ தீமூட்டிச்‌ செல்லா நிர்பர்‌... அப்பர்‌ 
மத்த யானை ஏறி மன்னர்‌ சூழவரு வீர்காள்‌ 


செத்த போதே யாரு மில்லை சிர்தையுள்வைம்‌ மின்கள்‌ 
வைத்த உள்ளம்‌ மாற்ற வேண்டா... 


சுந்தரர்‌ 
ஊ.மெலாங கூடி ஒலிக்க அழு இட்டுப்‌ 
பேரினை நீக்கிப்‌ பிணமென்று பேரிட்டுச்‌ 
சூரையங காட்டிடைக்‌ கொண்டுபோய்ச்‌ சுட்டிட்டு 
நீரினில்‌ மூழ்ச நினைப்பொழிச்‌ தார்களே, 
--தீருமுலம்‌ 


ஊருஞ சதமல்ல உற்றார்‌ சதமல்ல உற்றுப்பெற்ற 
பேருஞ்‌ சதமல்ல பெண்டீர்‌ சதமல்ல பிள்ளைகளும்‌ 
சீருஞ்‌ ௪சமல்ல செல்வஞ்‌ ௪தமல்ல தேசச்திலே 
யாராஞ சதமல்ல நின்தாள்‌ சதங்கச் யேகம்பனே. 


பட்டினத்தார்‌ 


பெருவாழ்வு 199 


தந்தைதாய்‌ தமர்தாரம்‌ மகவென்னும்‌ இவையெலாஞ்‌ 
சந்சையிற்‌ கூட்டம்‌ இதிலே 
சந்தேக மில்லைமணி மாடமா ளிகைமேடை 
சதுரங்க சேனை யுடனே 
வந்தோர்‌ வாழ்வுமோர்‌ இந்த்ரசா லக்கோலம்‌ 
வஞ்சனை பொருமை லோபம்‌ 
வைத்சமன மாங்கிருமி சோர்தமல பாண்டமோ 
வாஞ்சனையி லாத கனவே 
எந்தா ஞஞ்சரி யெனத்தேர்ந்து தேர்ந்துமே 
இரவுபக வில்லா விடத்‌ 
தேகமாய்‌ நின்‌ றறின்‌ அருள்வெள்ள மீதிலே 
யானென்ப தறவு மூழ்கிச்‌ 
சிக்தைதான்‌ தெளியா து சுழலும்வசை என்கொலோ 
தேடரிய சத்தா என்‌ 
தித்சமிசை குடிசொண்ட அறிவான தெய்வமே 
தேசோ மயானம்‌ தமே, _.தாயும்ரனார்‌ 


இம்மொழிகள்‌ பரத்தை மறந்து செருக்கித்‌ தமது 
நலத்தின்‌ பொருட்டுப்‌ பிறரை வருத்தி வரும்‌ இழிந்த 
மாக்களுக்கென்‌ று பிறந்தவை. இவை என்றாதல்‌ அவரை 
நல்வழிப்படுத்‌ இியே திரும்‌. 

மரணத்தைப்‌ பற்றி 

மரணத்தைப்‌ பற்றி எத்தனையோவிதக்‌ கருத்துக்கள்‌ 
வெளிவந்துள்ளன. அவற்றுள்‌ நல்லனவும்‌ உண்டு3 
இயனவும்‌ உண்டு. 

உலகில்‌ மரணத்தை விரும்புவோரும்‌ இருக்கிறோ ? 
வெறுப்போரும்‌ இருக்கிறார்‌ ; இன்பமென்று மகிழ்வோரும்‌ 
இருக்கிறார்‌ ; துன்பமென்று வருந்துவோரும்‌ இருக்கிறார்‌. 
அதை ஏற்பவரும்‌ இருக்கிறார்‌ ; ஏலாதவரும்‌ இருக்கிறார்‌. 
மரணத்துக்கு அஞ்சுவோரும்‌ இருக்கிறார்‌ ; அஞ்சாதவரும்‌ 
இருக்கிறார்‌. இக்கால ரவீந்திரரும்‌, காந்தியடிகளும்‌ 


200 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


வேறு சிலரும்‌ உயிர்‌ நீப்பதற்குச்‌ சில நாட்களுக்கு 
மூன்னர்‌ மரணத்தைப்‌ பற்றி நல்லுரைகள்‌ பகர்ந்தனர்‌. 
அவ்வுரைகள்‌ அவரவர்‌ வாழ்க்கை அநுபவத்தினின்றும்‌ 
திரண்டவை என்று கொள்க. 
தற்கொலை 

வாழ்க்கையிலே தோன்றும்‌ கைப்பு, மானமழிவு, 
சொல்லொணாககவலை, தீராப்பிணி, தொல்லை, பயி, பாவம்‌ 
மூதலியன சிலரை மரணத்தை விரைந்து எதிர்நோக்கு 
மாறு கடவும்‌; தற்கொலை புரிந்துகொள்ளுமாறும்‌ 
மூடுக்கும்‌, | | 

தற்கொலை கொடியது ; கொடியது; மிகக்‌ கொடியது, 
அக்கொலையை மறுத்துக்‌ கூறாத அறிஞர்‌ இல்லை. 
அதனால்‌ கொல்லை நீங்குமென்று நினைப்பது தவறு. ஒருவ 
சது வாழ்ககை, பருவுடல்‌ மறைவுடன்‌ முடிவதில்லை. 
அது மேலும்‌ மேலும்‌ தொடர்ந்து செல்வது. இதை 
உணராது தற்கொலை புரிந்துகொள்வது மடமை. 
: சதா திஷ்டர்‌ 

ஊன்‌ உயிர்ப்பிரிவை விரும்புதலும்‌ கூடாது ; வெறுத்‌ 
தலும்‌ கூடாது. எதுவும்‌ தானே நிகழுமாறு விடுவது 
சிறப்பு. “ சகமீ திருப்பினும்‌ மரணமுண்‌ டென்பது சதா 
திஷ்டர்‌ நினைப்ப தில்லை எனறு தாயுமானார்‌ கமறுரொர்‌. 
இஃது எனக்கு இனபூட்டுவது, 

மிறவீப்பேறு 


மரணமிலாப்‌ பெருவாழ்வு வாழ்க்கையின்‌ குறிக 
கோள்‌. அதை நிறைவேற்றுதற்கென்று வாழ்க்கை அளிக்‌ 
கப்படுகிறது. அவ்வாழ்க்கையைப்‌ பரம்பொருள்‌ வழியே 
செலுத்தினால்‌ மரணமிலாப்‌ பெருவாழ்வு பெறுதல்கூடும்‌; 
வேறு வழியில்‌ செலுத்தினால்‌ இறந்தும்‌ பிறந்தும்‌ உழலல்‌ - 
தேரும்‌. அரிய பிறவியைப்‌ பாழ்படுத்துவது அறிவுடைமை 


பேருவாழ்வு 201 


யாகுமோ ? பெறுதற்கரிய பிறவியைப்பெற்றும்‌, பெறுதற்‌ 
கரிய பேற்றை இழக்கலாமோ 9 
மரணத்கை வென்றவர்‌ 
உலகில்‌ எத்தனையோவிதப்‌ புரட்சிகள்‌ பேசப்படு 
கின்றன. அவற்றுள்‌ தலையாயது மரணத்தை வெல்லச்‌ 
செய்வது. இப்‌ புரட்சி செய்து மரணத்தை வெல்வதற்‌ 
கென்று ஒரு மரபு உலநிடைத்‌ தோன்றியது. அது 
சித்தர்‌ மரபு என்று நமது காட்டில்‌ வழங்கப்படுகிறது ; 
வேறிடங்களில்‌ வெவ்வேறு பெயர்‌ பெற்றுள்ளது. அம்‌ 
மரபில்‌ நின்று புரட்டு செய்து மரணத்தை வென்‌ றவர்‌ 
பலர்‌, மிகச்‌ சிலரை ஈண்டு நினைவூட்டிக்‌ கொள்கிறேன்‌. 
விருஷபதேவர்‌ 
உலகுக்கு ஓரு மலை - பெரிய பனிமலை, ஞாயிற்றொளி 
யால்‌ பொன்மலை - பொன்னில்‌ ஒரு வெள்ளிமலர்‌ - அய்‌ 
மைப்‌ படிவம்‌ - திருக்கயிலை - அதன்‌ நடுவண்‌ ஓர்‌ அறச்‌ 
சுடர்‌ - தயாமூலம்‌ - தவநிலை - ஊனெலாம்‌ உயிர்ப்பொளி - 
சாகாச்‌ செல்வம்‌ - சிவகதி அடைவு - யார்‌? விருஷப 
தேவர்‌ - அருகர்‌ - சித்தபரமேஷ்டி. அவர்‌ அஹிம்சையை 
நினைந்து நினைந்து, பேசிப்‌ பேசிக்‌, கடைப்பிடித்து ஒழுகி 
ஒழுகி, அதன்‌ மயமாய்‌ இறவாச்‌ செல்வம்‌ எய்தியவர்‌. - 
புத்தர்‌ 
அரசின்‌ அடியில்‌ ஒரு தர்மசோதி - சத்திய ஞானம்‌ - 
பழம்‌ பிறப்புணர்வு - எவர்‌? புத்தர்‌. இவர்‌ சத்திய ஞானத்‌ 
தால்‌ பழம்பிறப்பை உணர்ந்து மரணத்தை வென றவர்‌. 
பழம்‌ பிறப்புணர்வு பிறவாமை என்னும்‌ இறவாமையைச 
சேர்க்கும்‌ இயல்புடையது. 
சோக்ரதர்‌ 
... நாகரிகம்‌ வளர்ந்த காடு-மேல்காட்டை வளர்த்த காடு- 
கிரீஸ்‌ நாடு; அந்நாட்டில்‌ தோன்றிய தத்துவமணி 


202 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


சோகரதர்‌. அவர்‌ உண்மையின்‌ பொருட்டு, அஞ்சாது, 
மகிழ்வுடன்‌, நஞ்சுண்டு சாவைத்‌ தவிர்த்தவர்‌. அவர்‌ 
உண்மையில்‌ கொண்ட உறுதி அவரைப்‌ பெறும்பே 
றடையச்‌ செய்தது. 


கிறிஸ்து 

அன்புக்கடல்‌ - தியானப்பொழில்‌ - பொறுமை மலை - 
கிறிஸ்துபெருமான்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டார்‌. அவர்‌ 
மாண்டார்‌ என்று அவர்தம்‌ உடல்‌ கல்லறையில்‌ வைக்கப்‌ 
பட்டது. அவரா மாண்டனரா ? இல்லை. அவர்‌ உயிர்த்‌ 
தெழுந்தார்‌ ; உலவினார்‌ ; டெர்களுக்குக்‌ காட்சியளித்தார்‌; 
அவருடன்‌ பேசினார்‌. மரணம்‌ அவரை அணுகவில்லை. 
உயிர்‌ த்தெழலின்‌ நுட்பம்‌ விளங்கப்பெறின்‌, மரண 
மிலாப்‌ பெரூவாழ்வின்‌ நுட்பம்‌ விளங்கிவிடும்‌. அப்‌ 


பெருவாழ்வுக்குக்‌ கிறிஸ்து பெருமான்‌ வாழ்க்கை ஒரு 
பேரிலக்கியம்‌. 


தமிழ்‌ மார்க்கம்‌ 

ஒரு காலத்தில்‌ உலகம்‌ முழுவதும்‌ பரவி நின்ற 
சித்தர்‌ மரபு நாளடைவில்‌ பல இடங்களில்‌ மறைய 
லாயிற்று, அம்மரபு தமிழ்காட்டில்‌ நீண்டகாலம்‌ நிலைத்து 
வாழ்வு பெற்றது. அதனால்‌, அது *தமிழ்‌ மார்க்கம்‌ என்றும்‌ 
போற்றப்பெற்றது, இன்னும்‌ தமிழ்மச்களால்‌ அம்‌ 
மார்க்கம்‌ * சித்தர்‌ மரபு” * சித்தர்‌ மரபு ' என்று பேசப்‌ 
படுகிறது, 


*மூப்புற்‌ றுச்செவி 
வாய்ப்புற்‌ ஐத்தமிழ்‌ மார்க்கத்‌ ட்பெக்தல்‌ 
வாய்க்குச்‌ சித்திர முருகோனே க்க 


அருணகிரிநாதர்‌ 


பெருவாழ்வு 203 
நால்வர்‌ 


தமிழ்நாட்டிலும்‌ சித்தர்‌ மரபு இடைக்காலத்தில்‌ ஒரு 
விதச்‌ சவலை உற்றது. அவ்வேளையில்‌ திருஞானசம்பந்தர்‌; 
திருநாவுக்கரசர்‌, சுந்தரமூர்த்தி, மாணிக்கவாசகர்‌ ஆகிய 
கால்வர்‌ தோன்‌ றி, அம்மரபுக்கு ஆக்கம்‌ தேடினர்‌. 

சித்தர்‌ மரபின்‌ உயிர்சாடியாயுள்ள மரணமிலாப்‌ 
பெருவாழ்வு கால்வர்‌ பாக்களில்‌ ஆனந்தத்‌ தாண்டவம்‌ 
புரிகிறது. : காலனைக்‌ கடிதல்‌ ' என்னும்‌ இறவாமை 
இல்லாத இடம்‌ நால்வர்‌ பாக்களில்‌ உண்டோ 2 

திருஞானசம்பந்தர்‌ பரஞ்சோதியில்‌ ஓன்‌.றியவர்‌. 
திருநாவுக்கரசர்‌ பரமானந்த ஞான வடிவானவர்‌, சுந்தர 
மூர்த்தி பிரணவம்‌ என்னும்‌ வெள்ளை யானைமீது இவர்ந்து, 
கயிலை சேர்ந்து பரமானவர்‌. மாணிக்கவாசகர்‌ சிதாகாசப்‌' 
பரவெளியில்‌ கலந்தவர்‌. இக்கால்வராலும்‌ சித்தர்‌ மரபின்‌ 
உயிர்காடியாகய மரணமிலாப்‌ பெருவாழ்வு உயிர்ப்பிக்கப்‌: 
பெற்றது, 

அற்புதம்‌ 

நால்வர்‌, சித்தர்‌. மரபீனராதலின்‌, அவா்‌ அற்புதஞ்‌: 

செய்தனர்‌ என்று சிலஇடங்களில்‌ கருதப்படுகிறது. சித்தா 


அற்புதம்‌ வேறு 7 மற்றவர்‌ அற்புதம்‌ வேறு. அதில்‌ 
உள்ளுறை உண்டு ; இதில்‌ ஜாலம்‌ உண்டு. 


போலிச்‌ சித்தர்‌ 


நால்வர்‌ வரலாற்றில்‌ சித்து என்னும்‌ அற்புத நிகழ்ச்சி 
கள்‌ காணப்படுகின்றன. அற்புத நுட்பங்கள்‌ பின்னாளில்‌: 
நேரிய முறையில்‌ கொள்ளப்படவில்லை, அற்புதங்களின்‌ 
பருமையே பிற்கால மக்களிடைப்‌ படி.யலாயி.ற்று. அவற்‌ 
மின்‌ நுண்மை அவர்களிடைப்‌ படியவில்லை. அதனால்‌ 
அற்புதங்களில்‌ ஒருவித வியப்பும்‌ மயக்கும்‌ ஏற்பட்டன .. 
அவை எவர்‌ எவர்‌ பெயராலோ இக்காலத்தில்‌ புனையவும்‌ 


204 பரம்போருள அல்லது வாழ்க்கை வழி 


படுகின்றன. புனைவு போலிச்‌ சித்தர்‌ தொகையைப்‌ 
பெருக்கியது. 


உள்ளூறை 


முன்னோர்‌ அற்புதங்கள்‌ பொருளுடையவை, அவற்‌ 
மிற்கு உள்ளுறை உண்டு, உள்ளுறை இந்நாளில்‌ பெரிதும்‌ 
மறக்கப்பட்டது, தியோசாபிகல சங்கத்தைக்‌ கண்ட 
பெரியார்‌ மேடம்‌ பிளவட்ஸ்கி, முன்னோ அற்புதங்களில்‌ 
உள்ளுறை உண்டு என்பதை வலியுறுத்தியது என்‌ 
நினைவுக்கு வருகிறது. விரிவஞ்சி, இங்கே தமிழ்‌ நாட்‌ 
டுப்‌ பெரியோர்‌ அற்புதங்கள்‌ அளவில்‌ நிற்க எண்ணு 
கிறேன. 


பருமையும்‌ உள்‌ கருறையும்‌ 


திருஞானசம்பந்தர்‌ வாழ்க்கையில்‌ சில அற்புதங்கள்‌ 
கிகழ்ந்துள்ளன. அவற்றுள்‌ சிறப்பாகக்‌ குறிக்கத்தக்கன 
இரண்டு. ஒன்று திருமருகல்‌ அற்புதம்‌ ; மற்றொன்று 
திருமயிலை அற்புதம்‌. இவ்விரண்டிற்கும்‌ பிள்ளையார்‌ 
பாடல்களில்‌ பருமைச்‌ சான்றுகள்‌ இல்லை; நுண்மை 
திகழ்றெது, * சடையாயெனுமால்‌ ' என்னும்‌ திருமருகல்‌ 
பதிகத்தையும்‌, “மட்டிட்ட புன்னையங்‌ கானன்‌ மட 
மயிலை ' என்னும்‌ தஇிருமயிலைப்‌ பதிகத்தையும்‌ உற்று 
உற்று நோக்கிப்‌ பாருங்கள்‌. அற்புதங்களின்‌ பருமை 
காணப்படுகிறதா  ஒன்றுங்‌ காணப்படவில்லை. பருமை 
புராணங்களிலும்‌ விழாக்களிலும்‌ காட்சியளிக்கிறது, 

அண்மை பருமையாதல்‌ இயற்கை, வாழ்க்கைக்கு 
ஓரளவில்‌ பருமை வேண்டும்‌; மற்றோர்‌ அளவில்‌ நுண்மை 
யும்‌ வேண்டும்‌. அற்புதங்களில்‌ பருமையும்‌ உண்டு ; 
நுண்மையும்‌ உண்டு. அற்புத நிகழ்ச்சககாப்‌ பொய்‌ 
என்று கூற யான முனைகின்றேனில்லை. அக்நிகழ்ச்சகளை 
மூன்னிலைப்படுத்தி, அவற்றிற்‌ படிந்துள்ள உள்ளுறை 


பேருவாழவு 205 


காண முயல்கிறேன்‌. அற்புதங்களை ஆழ்ந்து ஆழ்ந்து, 
சிந்திக்கச்‌ சிந்திக்க அவற்றின்‌ உள்ளுறை புலனாகும்‌. 
திருமருகல்‌ 

திருமருகலில்‌ வணிகன்‌ அரவால்‌ இண்டப்பட்டு உயிர்‌ 
நீத்தான்‌. அவனை மணம்புரிய அவனுடன்‌ போந்த பெண்‌ 
மணி கதறிக்‌ கதறிப்‌ புலம்பினள்‌. அப்புலம்பல்‌ அவ்வழியே 
எழுந்தருளிய திருஞான சம்பந்தர்‌ செவியைத்‌ துளைத்தது 7 
நெஞ்சை உருக்கியது. பெருமான்‌ அவ்விடம்‌ போந்து 
“சடையா யெனுமால்‌' என்னும்‌ பதிகத்தை ஓதி வணிகனை 
எழுப்பினர்‌, இது புராணத்தில்‌ உள்ளது. இதன்‌ உள்‌ 
ளுறை என்ன ! 

வணிகன்‌ - உயிர்‌ ; ஈஞ்சு - பாவம்‌ ; விளைவு - மரணம்‌, 
ஞான சம்பந்தர்‌ பாவமென்னும்‌ நஞ்சைப்‌ போக்கி உயிரின்‌ 
மரணத்தைக்‌ தவிர்த்தனர்‌. (உயிர்கள்‌ மரணத்‌ துனபத்துி' 
னின்றும்‌ விடுதலை அடைதற்குரிய வழிகாட்ட வருவோர்‌ 
யக கரவா எனப்படுவர்‌.) பதிகத்திற்‌ போதுள்ள 
* மெலிவு ' முதலிய சொற்கள்‌ மரணத்தைக குறிப்பன. 
மரணத்தைக்‌ தவிர்க்கும்‌ மருந்து பரத்தின்‌ திருவருள்‌. 
மருத்துவர்‌ ஞானசம்பந்தர்‌. 

திருமயிலை 

' அன்பின்‌ வழியது உயிர்நிலை அஃதிலார்ககு - என்பு: 
தோல்‌ போர்த்த உடம்பு ' என்பது பொய்யாமொழி, இம்‌ 
மொழி பிறவியின்‌ உயிர்நாடி அன்பு என்பதை அறிவுறுத்து 
கிறது, இதை உளங்கொண்டு, திருமயிலை அற்புதத்தை: 
ஆய்வோமாக, 

அன்புள்ள பிறவி உயிருடையது ; மற்றையது என்பு 
தோல்‌ போர்த்த உடம்பு அதாவது பிணம்‌, 

மக்கள்‌ பிறவி விழுமியது. அப்‌ பிறவியிலேயே 
மரணமிலா வாழ்வைப்‌ பெறுதல்வேண்டும்‌. இதற்கு அன்‌ 
பெனும்‌ உயிர்‌ பிறவியில்‌ நிலவுதல்‌ வேண்டும்‌. வாழ்க்கை 


206 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


யில்‌ அன்பை வளர்த்து, அதின்‌ வண்ணமாவது சாகாமை 
என்னும்‌ செல்வத்தை அடைவதாகும்‌. அன்பு வளரா 
வாழ்க்கை மரணக்குழியில்‌ வீழ்க்துபடும்‌. 

ஞானசம்பந்தர்‌ இத்தர்‌ மரபை ஓம்ப வந்தவர்‌, அவர்‌ 
இத்தர்‌ மரபுக்குரிய இறவாமையைப்‌ போதனையினாலும்‌ 
சாதனையினாலும்‌ வலியுறுத்துவதைத்‌ தொண்டாக்கொண் 
டவர்‌; அவர்தம்‌ தொண்டால்‌ என்பு அன்புப்‌ பெண்‌ 
ணாயெது. 

என்பு, அன்பற்ற நிலையை உணர்த்துவது, அந்நிலை 
மரணத்தை விளைப்பது. மரணத்தைத்‌ தவிர்க்கச்‌ சம்பந்தர்‌ 
என்பில்‌ அன்பெனும்‌ உயிரை நுழைத்தனர்‌. அன்பு 
நுழைந்ததும்‌ என்பு உயிர்பெற்‌ றெழுந்தது, சம்பந்தர்‌ 
என்பைப்‌ பெண்ணாக்கயது, உயிர்நிலை என்னும்‌ அன்பை 
மக்களிடை நுழைத்ததாகும்‌, பெண்‌ அன்புக்கு அறிகுறி. 
வதிகத்தில அன்புத்தொண்டு அமைந்திருத்தல்‌ காண்க, 

அப்பூதி அடிகள்‌ மகன்‌ 

திருநாவுக்கரசர்‌ அரவு இண்டி உயிர்நித்த அப்பூதி 
அடிகள்‌ மகனை எழுப்பினர்‌ என்று புராணம்‌ கூறுறெது. 
அவ்வற்புதத்திற்கென்று நாவரசரால்‌ பாடப்பெற்ற 
“ஒன்‌ றுகொலாம்‌ ' என்னும்‌ பதிகத்தில்‌ எவ்விதச்‌ சான்றும்‌ 
பருமையில்‌ காணப்படவில்லை. மரணத்தை நல்கும்‌ பாவ 
நஞ்சு விலக்கப்பட்டதென்றும்‌, ப்ரண மிலா வாழ்வு 
அளிக்கப்பட்டதென்றும்‌ கொள்க, இஃது உள்ளுறை. 

முதலைவாய்ப்‌ பிள்ளை 


சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ முதலை வாயினின்றும்‌ 
பிள்ளையை வரவழைத்ததற்குப்‌ பதிகத்‌ இில்‌* சான்று இருக்‌ 
இிறதே ' எனறு சிலர்‌ எண்ணலாம்‌. சான றிருத்தல்‌ 


*உரைப்பா ருரையுகந்து 


[த ட 


கரைக்கான்‌ முதலையைப்‌ பின்னை தரச்‌: தட்டம்‌ காலனை யே, 
_ சுந்தரர்‌ 


பெருவாழ்வு 207 


உண்மை, உண்மையீன உள்ளுறையை உணர முயல்வது 
அறிவுக்கு அழகு. முதலை - ஆணவம்‌ - பாவம்‌ ; பிள்ளை - 
உயிர, ஆணவத்தால்‌ விழுங்கப்பெற்ற உயிர்‌ மரணத்தி 
னின்றும்‌ எளிதில்‌ விடுதலை அடையுமோ ? சுந்தரமூர்த்தி 
சுவாமிகள்‌ விடுதலைக்கு வழி காணவந்தவர்‌. அவர்‌ ஆணவ 
முதலையிலிருந்து உயிராகிய பிள்ளையை மரணத்தினின றும்‌ 
விடுதலை செய்தனர்‌ என்க. 
ஊமைப்‌ பெண்‌ 


மாணிக்கவாசகர்‌ ஊமைப்பெண்ணைப்‌ பேசவைத்தனா 
என்று அவரது சரித்திரம்‌ சாற்றுகிறது. ஊமை உயிரின்‌ 
இருள்குழ்ந்த மரண நிலையை அறிவிப்பது. ஊமை 
பேசியது மரணத்தினின் றும்‌ உயிர்‌ எழுந்ததைத்‌ தெரிவிப்‌ 
பது. “திருச்சாழலில்‌' மரணமிலாப்‌ பெருவாழ்வின்‌ நுட்பம்‌ 
ஆங்காங்கே விளங்குதல்‌ சிந்திக்கற்பாலது, 

ஆழ்வார்‌ 

ஆழ்வார்‌ அருளிய தமிழ்மறையிலும்‌ சித்தர்றிலை 
பேசப்பட்டிருக்கறெது. அவர்தம்‌ மொழிகளைச்‌ சித்தர்‌ 
மரபுளங்‌ கொண்டு கோக்குதல்‌ வேண்டும்‌. நோக்கனொல 
ஆழ்வாரும்‌ இத்தர்‌ மரபினர்‌ என்பது நனி விளங்கும்‌. 

திருமூலர்‌ 

தென்னாட்டில்‌ திருமூலர்‌ காலத்தில்‌ சித்தர்‌ மரபுக்கு 
அசைவு நேர்ந்தது. அதைப்‌ போக்கத்‌ திருமூலர்‌ முயன்ற 
னர்‌. அம்முயற் திருமந்திரம்‌” என்ற சித்தநாலாக உருக 
கொண்டது. இப்பொழுதுள்ள நூல்களில்‌ திருமகதிரத்‌ 
தைப்‌ போன்று, சித்தர்‌ நெறியை விரித்துரைக்கும்‌ 
பெருநூல்‌ ஒன்றும்‌ இல்லை. திருமூலர்‌ மரணமிலாப்‌ 
பெருவாழ்வைப்‌ பல வழியில்‌ - பல வழியில்‌ - வலியுறுத்தி 
உலகுக்கு வழிகாட்டினர்‌. சித்தர்‌ மரபுக்குப்‌ புத்துயிர்‌ 
அளித்தவர்‌ திருமூலர்‌ என்று கூறல்‌ மிகையாதா து: 
பின்னாளில்‌ சித்தர்‌ மரபு என்பது, “ திருமூலர்‌ மரபு 


208 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


என்ற வழக்கையும்‌ பெற்றது. சித்தர்‌ மரபைச்‌ சார்ந்த 
தாயுமானார்‌ தம்‌ குருவை * மூலன்‌ மரபில்வரு மெளன 
குருவே ' என்று போற்றியிருத்தல்‌ காண்க, 
மற்றவர்‌ 
பட்டினத்தார்‌, அருணகிரிநாதர்‌, தாயுமானார்‌ முதலியோரும்‌ 
சித்தர்‌ மரபை - இருமூலர்‌ மரபை - வளர்கீக வந்தவரே. 
அவர்தம்‌ பாக்களில்‌ மரணமற்ற வாழ்வு மருவுகிறது. 
தென்னாட்டில்‌ ஏறக்குறைய ஒரு நூறு ஆண்டுக்கு 
முன்னர்த்‌ தோன்றியவர்‌ இராமலிங்க சுவாமிகள்‌. இவரும்‌ 
சித்தர்‌ வழிவழி வந்தவர்‌ என்‌ பதில்‌ ஐயமில்லை. 
வாழையடி வாழையென வச்ச திருச்‌ கூட்ட 
ம.ரபினில்யான்‌ ஒருவ னன்றோ...... 
என்பது சுவாமிகளின்‌ திருவாக்கு. 
இராமலிங்க சுவாமிகள்‌ திருவாய்‌ மலர்ந்தருளிய 
திருவருட்பா 'வில்‌, சித்தர்‌ மரபின்‌ உயிர்சாடி என்று 
சொல்லப்படும்‌ ' மரணமிலாப்‌ பெருவாழ்வை ' யாண்டும்‌ 
யாண்டும்‌ காணலாம்‌. 
சான்றோர்‌ மொழிகள்‌ 
சாகாநிலையைப்‌ பற்றிச்‌ சித்தாமரபின்‌ வழிவழி வந்த 
தென்னாட்டுச்‌ சான்றோர்கள்‌ அருளிய மொழிகள்‌ கடலி 
னும்‌ பரப்புடையன ; அழமுடையன. இரண்டொரு 
திவலையை ஈண்டுத்‌ தெறிக்கி3றன்‌. 
வேதநூல்‌ பிராயம்‌ நூறு மனிசர்தாம்‌ புகுவ ரேனும்‌ 
பா திய உறங்கிப்‌ போகும்‌ நின்றதில்‌ ப தினை யாண்டு 
பேதைபா லகன தாகும்‌ பிணிப௫ மூப்புத்‌ துன்பம்‌ 
ஆதலால்‌ பிறவி வேண்டேன்‌ அரங்கமா ஈகரு ளானே. 
தொண்டரடிப்பொடி ஆழ்வார்‌ 
மறக்துறக்து வஞ்சமாற்றி யைம்புலன்க ளாசையும்‌ 
து.றந்துநின்‌க ணாசையே தொடர்ர்துகின்ற நாயினேன்‌ 


பெருவாழ்வ 202 


பிறர்‌ திறர்து பேரிடர்ச்‌ சுழிக்சகணின்று நீங்குமா : 

மறக்திடாது மற்றெனச்கு மாயகல்க வேண்டுமே. 
திருமழிசை ஆழ்வார்‌ 

தஇரைமுதல்‌ ட அ. ர 

நபமைதிரை கெடுதகை யத ௮௫ ன எனகன 

கேடு மூப்புச்‌ சாக்காடு கெழுமி வந்து ன்னும்‌ 

ஆடு போல ஈரைகளா யர்ச்சை போக்ச தன்றியும்‌... 

பிறப்பா இ யில்லான்‌ பிறப்பார்‌. பிறப்புச்‌ 

்‌ செறப்பாஇ யர்தஞ்‌ செலச்செய்யுக்‌ சேசன்‌... 


செடியாய உடல்‌ உ) ௨௨௦ ௨௦௬ 
சடியார்ச்ச பொழிற்காழிக்‌ கவுணியன்‌ ௪ம்‌ பர்தன்சொல்‌ 
மடியாது சொல்லவல்லார்ச்‌ இல்லையாம்‌ மறுபிறப்பே. 

_— ஞானசம்பந்த 
பேர்த்‌ இனிப்‌ பிறவா வண்ணம்‌ பிதற்றுமின்‌ பேதை, பங்கன்‌ 
பார்த்தனுக்‌ கருள்கள்‌ செய்த பாசுப தன்‌ தி றமே... 
பூவார்ச்ச சென்னி ர லம்‌ 


சாவாமே கதக்‌ என ஆண்டாய்‌ போற்றி... 


இறந்தார்க்கும்‌ என்றும்‌ இறவா தார்க்கும்‌ 
இமையவர்க்கும்‌ ஏகமாய்‌ நின்று சென்று 
பிறந்தார்க்கும்‌ என்றம்‌ பிறவா தார்க்கும்‌ 
பெரியான்‌ றன்‌ பெருமையே பேச கின்று... 
வானச்‌ அளல்‌்கலலைன்‌ மண்கம்ப மாகிலென்‌ மால்வரையும்‌ 
தானம்‌ துளல்‌இத்‌ தலைதடு மா நிலென்‌ தண்கடலும்‌ 
மீனம்‌ படிலென்‌ வீரிசுடர்‌ வீழிலென்‌ வேலைகஞ்சுண்‌ 
டூனமொன்‌ றில்லா ஒருவனுச்‌ காட்பட்ட உத்தமர்க்கே. 
பிறப்பு மூப்புப்‌ பெரும்பசி வான்‌ பிணி 
இறப்பு மீங்கியிங்‌ இன்பம்வர்‌ தெய்‌ இடும்‌ 
சிறப்பா சேறையுட்‌ செக்கெறி யான்சழல்‌ 
மறப்ப இன்றி மனத்தினுள்‌ வைச்சுலே.. ௮-௩ அப்பா 
ப. 14 


210 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


சாதலும்‌ பிறத்தலும்‌ தவிர்த்தெனை வகுத்துத்‌ 
சன்னருள்‌ தந்தஎர்‌ தலைவனை ர்‌ ழு 
மழைக்கரும்பு 5] டக த கரு ஏட 
கதழ்‌ க ௨... பிறவாமைப்‌ 


பெருமை பெற்றேன்‌ 


மற்றுப்பற்‌ றெனச்‌ இன்றி ௪௨௭ va 
பெற்றலும்பிறர்‌ சன்‌ இனிப்‌ பிறவாத 
தன்மைவர்‌ தெய்தினேன்‌ os 0 சுந்தரர்‌ 


mo “ு செழுந்தண்‌ பாற்கடல்‌ இரைபுரைவித்‌ 

தஅவாக்கடல்‌ ஈள்ளுசா உள்ளகம்‌ ததும்ப 

வாக்கிறக்‌ தழதம்‌ மயிர்க்கால்‌ தொறும்‌ 

ஒதக்டெச்‌ செய்தனன்‌ கொடியேன்‌ ஊன்‌ தழை 

குரம்பை தோறும்‌ நாயுட லகத்தே 

கு. ரம்பைகொண்‌் டின்தேன்‌ பாய்தீஇ நிரம்பிய 

அற்புத மான அழுத தாரைகள்‌ 

எற்புத்‌ தளைகொறும்‌ ஏற்றினன்‌ உருகுவ 

துள்ளல்‌ கொண்டோர்‌ உருச்செய்‌ சாங்செனச்‌ 

கள்ளூ ராக்கை அமைத்தனன்‌ ஒள்ளிய 

கன்னற்‌ கணிதேர்‌ களிறெனச்‌ கடைமுறை 

என்னையும்‌ இருப்ப சாச்னென்‌ ன்‌ ரத 
மாணிக்கவாசகர்‌ - தீருஅண்டப்பகுதி 

பிராணன்‌ மனத்தொடும்‌ பேரா தடக்ப்‌ 

பிராண ஸிருக்கிற்‌ பிறப்பிறப்‌ பில்லை 

யிராணன்‌ மடைமாறிப்‌ பேச்சறி வித்துப்‌ 

யிசாண னடைபேறு பெற்றுண்‌ டீர்ீரே, 


ஏற்றி இறக இருகாலும்‌ பூரிக்குங்‌ 
காற்றைப்‌ பிடிக்குங்‌ கணக்கறி வாரில்லை 
காற்றைப்‌ பிடிச்குங்‌ கணச்கறி வாளர்க்குச்‌ 
கூற்றை யுசைக்குங்‌ குறியது வாமே, 


பெருவாழ்வு 211 


புறப்பட்டுப்‌ புக்குத்‌ இரிகன்ற வாயுவை 

நெறிப்பட வுள்ளே நின்மல மாக்கல்‌ 

உறுப்புச்‌ சிவக்கும்‌ உரோமல்‌ சறுக்கும்‌ 

புறப்பட்டுப்‌ போகான்‌ புரிசடை யோனே. _ திருமூலர்‌ 


பிறவா திருக்ச வசம்பெறல்‌ வேண்டும்‌ பிறந்துவிட்டால்‌ 
இறவா திருக்க மருந்துண்டு காணிது வெப்படியோ 
அறமார்‌ புகழத்‌ தில்லை யம்பல வாண ரடி.க்சமலம்‌ 
மறவா திருமன மேயது சாண்கன்‌ மருச்துனக்கே, 


மீற்றைப்‌ புனேம்‌ தென்ன நீராடப்‌ போயென்ன நீமனமே 
மாற்றிப்‌ பிறக்க வகையறிச்‌ தாயில்லை மாமறைநூல்‌ 
வற்றிக்‌ கிடக்கு மெழுகோடி மர்‌திர மென்னகண்டாய்‌ 
ஆற்றிற்‌ இடக்தும்‌ துறையறி யாம லலைகின்றையே, 


பட்டினத்தார்‌ 
தலைமயிர்‌ கொக்குக்‌ சொக்க ரைத்துச்‌ 
கலகலெ னப்பற்‌ கட்டத விட்டுத்‌ 
தீளர்கடை பட்டுத்‌ தத்தடி இட்டுச்‌ தமொறித்‌ 


அடிகொடு தத்‌ திக்‌ கச்கல்பெ ருத்‌ இட்‌ 

டசனமும்‌ விக்கிச்‌ சத்தியெ டுத்துச்‌ 

சளியுமி குத்துப்‌ பித்தமு முற்றிப்‌ பலகாலும்‌ 
இலதயி லத்திட்‌ டொக்கவெ ரிச்சத்‌ 

இரிபலை சுக்குத்‌ திப்பிலி இட்டுத்‌ 

கெளியவ டித்துற்‌ அய்த்தடல்‌ செத்துட்‌ டுயிர்போமுன்‌ 
சிலபுகழ்‌ கற்றுச்‌ சொற்கள்ப யிற்றித்‌ 

திருவடி மைப்பற்‌ றித்தொழு அற்றுச்‌ 

செனனம அுக்கைக்‌ குப்பி பத்திக்‌ கருள்‌ தாராய்‌... 

கத்தூரி டத த! டக உ 486 
கொஃ்காக நமைசள்‌ வருமுன மிச்சாய விளமை உடன்முயல்‌ 

குதிறேவல்‌ அடிமை செயும்வகை அருளாயோ.ஃ.௪ 


212 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வ்ழி 


மகர கேத னத்தன்‌ os உ. vs 
இடைவி டாதெ டுத்த பிறவி வேர றுத்துன்‌ 
இனிய தாள ளிப்ப தொருசாளே.. 


எட்டி லேவரை 4 சு 


காக்கை நாய்ஈரி பேய்க்கு ழாருண 


யாக்கை மாய்வதொ ழிந்தடொோதோஃஃ 
மரணப்ர மாத ஈமக்கில்லை oo. oe. (அலங்காரம்‌) . 
_- அருணகிரிநாதர்‌ 


மருமலர்ச்‌ சோலைநெறி நன்னீழல்‌ மலையா தி 
மன்‌ னுழுனி வர்க்கே வலாய்‌ 
மந்த்ரமா லிகைசொல்லும்‌ இயமறிய மாதியாம்‌ 
“மார்க்கத்தில்‌ நின்று கொண்டு 
கருமருவு காயத்தை நிர்மலம தாகவே 
கமலா சனாதி சேர்தீதுக 
காலைப்‌ பிடித்தனலை அம்மைகுண்‌ டலியடிக்‌ 
கலைமதியி னூடு தாக்‌ 
உருலெரும்‌ அமிர்தத்தை யுண்டுண்‌ டுதங்காமல்‌ 
உணர்வான விழியை நாடி 
ஒன்றோ டி.ரண்டெனாச்‌ சமரச சொருபசுசம்‌ 
உற்றிடஎன்‌ மனதின்‌ வண்ணர்‌ 
இருவருள்‌ முடிக்கஇத்‌ தேகமொடு காண்பனோ 
தேடரிய சத்தாக என்‌ 
சித்‌ தமிசை குடிகொண்ட அறிவான செட்வமே 


தேசோ மயானம்‌ தமே, ண ரய மரன்‌ 


நினைம்‌அறினைம்‌ துணர்ச்துணர்ர்து ரெூழ்ர்துநெடழ்ர்‌ தன்பே 
கிறைந்‌ துநிறைக்‌ தூற்றெழுவ்கண்‌ ணீரகனு லுடம்‌ 4 
கனைந்தானைம்‌ தருள முதே ஈன்னிதியே ஞான 
ஈடத்த.ரசே என்னுரிமை நாயகனே என்று 


பெருவாழ்வு 215 


வனைர்துவனைச்‌ தேத்துதுசாம்‌ வம்மினுல இயலீர்‌ 
மரணமிலாப்‌ பெருவாழ்வில்‌ வாழ்நீதிடலாங்‌ கண்டீர்‌ 
புனைர்‌தரையேன்‌ பொய்புகலேன்‌ சத்‌ தியஞ்சொல்‌ கின்றேன்‌ 
பொற்சபையில்‌ சிற்சபையில்‌ புகுந்தருண மிதுவே, 
இராமலிங்க சுவாமிகள்‌ 
எதை அடைவது £ 
மரணமிலாப்‌ பெருவாழ்வுக்கு எதை அடைவது 
பரத்தை அடைதல்வேண்டும்‌. காரணத்துக்கு விரிவுரை 
(வேண்டுவதில்லை. பரம்‌, பிறப்பு இறப்பு இல்லாதது, பிற 
எல்லாம்‌ பிறப்பு இறப்பு உடையன. பரத்தை அடைந்தால்‌ 
பிறப்பு இறப்பு ஒழியும்‌, பிறவற்றை அடைந்தால்‌ பிறப்பு 
இறப்பு ஒழியா. 
சாகா வழி 
பரம்பொருள்‌ கருணையுடையது. அஃது அறியாமை 
யால்‌ கட்டுண்டு க்கும்‌ உயிர்கட்குத்‌, தனுகரண புவன 
போகங்களை வழங்க, அவற்றின்‌ அறிவை விளக்குகிறது: 
உயிர்கள்‌ படிப்படியே அறிவுவிளக்கம்‌ பெற்றுப்‌ பெற்று, 
மக்கள்‌ பிறவியில்‌ பகுத்தறிவு பெறுனெறன. அவ்வறிவால்‌ 
மக்கள்‌ பரத்தின்‌ கருணையை மறவாது, வாத ய்‌ 
கடாத்தினால்‌, பரம்பொருள்‌ வாழ்க்கை வழி ்‌ என்னும்‌ 
உண்மையை உணர்தல்‌ கூடும்‌. அவ்வுணர்வு சாகாமைக்கு 
வழிகாட்டும்‌. 
யோகம்‌ 
பரத்தை மறவாது நினை விலிருத்தப்‌ பண்டை 
மூதறிஞர்‌ கண்ட வழிகள்‌ பல. அவற்றுள்‌ ஒன்றைச 
சிறப்பாக உலகம்‌ கொண்டது, அது யோகம்‌. 


கிளைகள்‌ 


முன்னாளில்‌ யோகம்‌ ஞானத்தின்‌ இ றுதிப்‌ படியாய்‌ 
கின்று துணைபுரிந்தது, அவ்யோகத்தில்‌  காளுக்குரகாள்‌ 


214 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


பல களைகள்‌ விரிந்தன, அவற்றுள்‌ சில உடலோம்புதற 
கும்‌, சில ஆயுள்‌ வளர்தற்கும்‌, சில சித்துககளுக்கும்‌,. 
சில அகக்காட்சிக்கும்‌, சில கோய்‌ இீர்த்தற்கும்‌, சிற்லெ 
வேறு சில நலன்களுக்கும்‌ பயன்பட்டு வந்தன, இடைக்‌ 
"காலத்தில்‌ யோகக்கூறுகளில்‌ போலிகளும்‌ குடியேறின,. 
போலிகளால்‌ பொய்‌, மோசம்‌, ஏமாற்றம்‌, சூது, வாது 
முதலிய சிறுமைகள்‌ சூழ்க்கன. பின்னாளில்‌ ஈல்ல யோக: 
வகைகளும்‌ படிப்படியே குலையலாயின. அவற்றால்‌ 
காலத்துக்குரிய பயனை விளை த்தல்‌ இயலாமற்‌ போயிற்று 
ஆங்கொருவர்‌ ஈங்கொருவர்‌ நலம்‌ பெறலாயினர்‌. அட்‌ 
நலத்தால்‌ உலகம்‌ உய்க்துவிடுமோ ? 


உலக நலன்‌ 


வருங்காலம்‌, ஒருவர்‌ இருவர்‌ நலனை நாடாது 
உலக நலனை நாடும்‌. அக்காலத்தில்‌ ஒருவர்‌ இருவர்‌ 
நலத்துக்குரிய யோகங்கள்‌ மக்களுக்குப்‌ பயன்படுதல்‌ 
அரிதாகும்‌, காலம்‌ இயற்கை நோக்கின்‌ வழியே இரும்பும்‌ 
பான்மையது. இப்பொழுது இயற்கை கோக்கு உலகை 
ஒருகுலமாக்குவதில்‌ இரும்பிவருகிறது. அதற்கேற்றவாறு 
பழைய யோக வழிகள்‌ பயன்படுமா? பயன்படா 
என்று காலம்‌ பதிலிறுக்கும்‌. பழைய யோகங்கள்‌ 
இயற்கை நோககுக்கு அரண்‌ செய்யப்‌ புதுமைச்‌ சக்தி 
களைப்‌ பெறுதல்வேண்டும்‌, 


பழமையும்‌ புதுமையும்‌ 


புது உலகத்துக்குப்‌ புதுயோகம்‌ தேவை, புது உலகம்‌ 
எங்கிருந்து பிறக்கும்‌? பழைய உலகனின்றும்‌ பிறக்கும்‌, 
அவ்வாறே. புது யோகமும்‌ பழைய யோகத்தினின்றும்‌ 
பிறக்கும்‌. எப்புதுமைக்கும்‌ தாயகம்‌ பழமை என்பதை 
மறப்பது நன்றிகொல்வதாகும்‌, 


பெருவாழ்வு த 
பயன்‌ 


பழைய யோகங்களால்‌ விளையத்தக்க பயன்‌ இம்‌ 
பொழுது விளைவதில்லை. அவை உடலுக்கு ஓர்‌ அளவின்‌ 
நலன்‌ செய்கின்றன ; குணப்பெருக்குக்கோ உயிர ந 
னுக்கோ துணைபுரிவதில்லை. காரணம்‌ அவற்றை முறைப்‌ 
படி. பயிற்சி செய்யும்‌ மரபு குலைந்தமையாகும்‌. குலைவுக்கு 
மூலம்‌ காலப்போக்கு. 


விளம்பர யோகிகள்‌. 


இந்நாளில்‌ யோகிகள்‌ என்று அங்கும்‌ இங்கும்‌ சிலச்‌ 
வதிகின் றனர்‌. அவருள்‌ பலர்‌ வெறும்‌ விளம்பர யோகிக 
ளாக விளங்குகின்‌ றனர்‌. அவர்‌ யோகம்‌ என்னும்‌ பெயராவ- 
ஜால வித்தை, ஹிப்னாடிஸம்‌, மெஸ்மெரிஸம்‌ முதலியவது 
முல்‌ - மக்களை ஏமாற்றுகின்றனர்‌, உண்மை யோகிகள்‌ 
இந்நாளில்‌ இருப்பரேல்‌ மழைவளம்‌ சுருங்காது ; வறுமை, 
பீணி, அகாலமரணம்‌, உலகப்போர்‌ முதலியன சண்ட 
தாண்டவம்‌ புரியா. 


புதுமையாக்கல்‌ 


இயற்கையின்‌ கோக்கு வேறுவழியில்‌ திரும்பி வரும்‌ 
இக்காலத்தில்‌ பழைய யோகப்‌ பேச்சுக்கள்‌ வேண்டு 
தில்லை. அவற்றைக்‌ காலத்துக்கேற்றவாறு புதுமையாக்க 
முயல்வது அறிவுடைமை, 

இயற்கையை உடலாக்கொண்ட பரத்தின்‌ அருளசன 
உலகம்‌ வளர்ந்து வருகிறது. அவ்வளர்ச்சயினிடை இம்‌ 
பொழுது ஒருவிதப்‌ புதிய உலகம்‌ தோற்றமுறுகிறது. 
அவ்வுலகில்‌ படிப்படியே தனிமை வீழும்‌; பொதுமை 
அதாவது சேர்க்கை எழும்‌. 

இக்காளில்‌, தனி மனிதனுக்கு ஈலஞ்செய்யும்‌ யோகக்‌ 
வேண்டுமோ ? வேண்டா. பொதுமைப்‌ புது உலகில்‌ தன்னல 
யோகம்‌ இடம்பெறாது, பொதுமைச்‌ சேர்க்கை வாழ்க்கை 


௮16 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வமி 


பெருகப்பெருக அதற்கு ஆக்கந்தேடுவதில்‌ மக்கள்‌ கருத்துச்‌ 
செல்லும்‌. சேர்க்கை வாழ்க்கைக்கு எப்படி. ஆக்கந்‌ தேடு 
வது? தனிமை என்னும்‌ தன்னலத்தை அகற்றிப்‌ பிறர்க 
கெனப்‌ பாடுபடுவது சேர்க்கைக்கு ஆக்கந்‌ தேடுவதாகும்‌, 
சேர்க்கை வாழ்க்கையில்‌ தன்னலம்‌ எழுந்தால்‌ வளர்ச்சி 
தேக்கமுறும்‌, சேர்க்கை வளர்ச்சிக்குத்‌ தன்னலம்‌ தலை 
காட்டலாகாது, 
துதுஉகை அறம்‌ 


காலத்துக்கேற்ற கோலம்‌ கொள்வது மனிதத்தின்‌ 
இயல்பு. தனக்கென வாழாது பிறர்க்கென வாழ்வது புது 
உலகின்‌ அறம்‌, இவ்வறம்‌ முன்னே வெறும்‌ உபதேசமாய்‌ 
ஏட்டில்‌ கடந்தது; மிகச்‌ சிலர்‌ வாழ்க்கையில்‌ மட்டும்‌ 
தடப்பா யிருந்தது. இப்பொழுது அது மக்கள்‌ கூட்டத்‌ 
தின்‌ வாழ்க்கையாதல்‌ வேண்டும்‌ ; இல்லையேல்‌ காலத்துக்‌ 
குரிய சேர்க்கை அறம்‌ நடைபெறுதல்‌ அரிதாகும்‌. 
சேர்க்கை வளர்ச்சிக்குத்‌ தீங்கிழைப்பது இயற்கையின்‌ 
கொக்கை எதிர்ப்பதாய்‌ முடியும்‌. இயற்கை நோக்கை 
எதிர்ப்பது நிலைத்து ஆக்கம்‌ பெறுது. அந்நோக்கை மாற்‌ 
றல்‌ எவரால்‌ இயலும்‌ ! அது பரத்தின்‌ அருளால்‌ நிகழ்‌ 
னது, அத்தகைய ஓன்று சிறுமை எதிர்ப்பால்‌ வீழ்ந்து 
ஊடாது. சிறுமை எதிர்ப்புச்‌ சிலகாலம்‌ சமூக வளர்ச்சியைச்‌ 
சிறிது தடைசெய்யும்‌, தடை விரைவில்‌ உடைந்து போகும்‌. 


வது யோகம்‌ 


பொதுமைச்‌ சேர்க்கை வளத்துக்குரிய யோகம்‌ எது £ 
"சேர்க்கை வாழ்க்கைக்கு என்‌ செய்யலாம்‌' என்று நினைந்து 
நினைந்து அவ்வண்ணமாய்‌ வாழ்வது புதுயோகம்‌, இது 
காலத்துக்குரிய யோகம்‌ - இயான யோகம்‌ - அதாவது 
உரோபகார சிந்தனை. ஒருவனே வீடுபே றய்தல்‌ வேண்டும்‌ 
என்னும்‌ தன்னல யோகத்தை இனி வருங்காலம்‌ ஏலாது. 


பேருவாழ்வு 217 


புது உலக மக்கள்‌ பண்பே மாறுதல்‌ அடையும்‌, 
தன்னலத்துக்கு ஊற்றாயிருந்த தத்துவங்கள்‌ இனி ஓடுங்‌ 
கும்‌; ஒடுங்கிப்‌ பராலத்தை வளர்க்கும்‌ தத்துவங்களாக 
மாறிப்‌ புதுமைபெறும்‌. அதனால்‌ தனக்கென வாழாது 
பிறர்க்கென வாழ்தல்‌ என்னும்‌ பொதுமை அறம்‌-சேர்க்கை 
அறம்‌ - வளரும்‌, 
வித்து 
புதுயோகத்தில்‌ தன்னலம்‌ இராது, தான்‌, பிறவற்‌ 
மின்‌ - பிறரின்‌ - உறுப்பு என்னும்‌ உணர்வு செழிக்கும்‌, 
அதில்‌ வலிந்து மூச்சுப்‌ பிடிச்தல, அதனால்‌ முகம்‌ சிவந்து 
இரத்தம்‌ கருகல்‌, தவறுதலால்‌ காது செவிடாதல்‌, கண்‌ 
பஞ்சடைதல்‌, ஈரப்புக்கட்டுக்‌ குலைதல்‌, களைக கோளாறு 
முதலிய கொடுமைகள்‌ தலைகாட்டா. புதுயோகம்‌ நுண்‌ 
ணிய எண்ணத்தில்‌ எளிதில்‌ நிகழ்வது, அதின்‌ வித்து, 
சேர்க்கை எண்ணம்‌ - இந்தனை. 
சேர்க்கை அறும்‌ 


சேர்க்கையைப்பற்றி ஒரு தனி அதிகாரம்‌ இந்நூற்‌ 
கண்‌ அமைந்துள்ளது. அதிலே சேர்க்கைத்‌ தத்துவம்‌ வீரி 
வாக உரைக்கப்பட்டிருக்கிறது. சேர்க்கையற்ற ஒவீயோ, 
அணுவோ, உலகோ, அடிலமோ, பிறவோ இல்லை, எல்லா 
வற்றிலும்‌ சேர்க்கை பெற்றிருப்பது பரம்‌. அப்பரத்தை 
எண்ண எண்ணச்‌ சேர்க்கை, அறமாகுதல்‌ - தர்ம 
மாகுதல்‌ - சமதர்மமாகுதல்‌ - தெளிவாகும்‌. 

படிப்படியே 

தொடக்கத்தில்‌ எல்லாவற்றிலும்‌ சேர்க்கை பெற்‌ 
இருக்கும்‌ பரத்தை நேரே நினைத்தல்‌ பெரும்பான்மை 
யோர்க்கு இயலாது. மலை, காடு, வயல்‌, கடல்‌ முதலிய 
வற்றைத்‌ தனித்தனியே நினைந்து நினைந்து பயிற்சிபெறுதல்‌ 
நல்வழி காட்டும்‌. அப்பயிற்சியால்‌ பின்னே மலை முதலிய 


218 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


வற்றையெல்லாம்‌ ஒருங்கே சேர்த்து நினைக்கும்‌ வாய்ப்புக்‌ 
இட்டும்‌, அஃது உலகை வளர்க்கும்‌ ஞாயிற்றின்‌ நினைப்‌ 
பைச்‌ கூட்டும்‌, அரந்கினைப்பு எல்லா உலகங்களுஞ்‌ 
சோந்த அகிலத்தில்‌ கொண்டுபோய்‌ விடும்‌, ஓர்‌ அகில 
நீனைப்பு எல்லா அகிலங்களிலும்‌ நுழைந்து பரவிப்‌ 
பெருகும்‌. இப்பெருக்கு எல்லாவற்றிலும்‌ நீக்கமறக 
கலந்துள்ள பரத்தை நினைக்கும்‌ பேற்றை வழங்கும்‌. 
பேதம்‌ அபேதம்‌ 


பரத்தை நினைப்பது எல்லாவற்றிலும்‌-எவ்வுயிரி லும்‌. 
செல்லும்‌, இது, * தான்‌ ' பிறர்‌” என்னும்‌ பேத உணர்வை 
அகற்றும்‌. பேதம்‌ அகன்றதும்‌ அபேதம்‌ சிறக்கும்‌, இஃது 
இயல்பு, 
பொதுமை பொதுளல்‌ 
தன்னிலும்‌ பிறவற்றிலும்‌ என்றும்‌ நீங்காமல்‌ வீற்‌ 
நிருக்கும்‌ பரம்‌ ஒன்றே என்று உணர்ந்து, அவ்வொன்‌ 
றையே எண்ணி எண்ணி, அவ்வெண்ணச்‌ சார்பாய்த்‌ 
தெளீவடைந்த நெஞ்சம்‌, எவவுயீாக்காதல்‌ இங்கு செய்தலை 
நாடுமீமா £ நாடாது. ஒருவேளை நாடினும்‌ அத்திங்கு 
தன்னையும்‌ பற்றிப்‌ பாதித்தல்‌ அந்நெஞ்சுக்குச்‌ செவ்வனே 
விளங்கும்‌. அவ்விளக்கத்தில்‌ பொதுமை பொதுளும்‌, 
அங்கே தனிமைக்கு இடம்‌ ஏது ? 
பர உணர்வின்‌ பரிணாமம்‌ 


நம்‌ முன்னோர்‌ பரத்தைத்‌ தியானிப்பதில்‌ மக்களை ஈடு 
படுமாறு அறிவுறுத்தியதன்‌ நோக்கத்தை ஆய்ந்து ஓய்ந்து 
பார்த்தல்‌ வேண்டும்‌. பார்த்தால்‌ அவரது நோக்கம்‌ 
இனிது புலனாகும்‌. பர தியானம்‌, எல்லாவற்றிலும்‌ - எவ்‌ 
வுயிரிலும்‌ - பரம்‌ இருத்தலை விள்ங்கச்‌ செய்யும்‌, “எல்லா 
வற்றிலும்‌ பரம்‌ ' என்னும்‌ கருத்தைப்‌ பெறுவது தனக்கும்‌ 
பிறவறிறிற்கும்‌ உள்ள தொடர்பை உணர்வதாகும்‌. 


பெருவாழ்வு 219 
்‌ எல்லாவற்றிலும்‌ பரம்‌” என்னும்‌ உணர்வினின்றும்‌ 
பரிணமிப்பது பொதுமைச்‌ சேர்க்கை அறம்‌, 
மகக்‌ கொடுமைகள்‌ 

இடைகாளில்‌, பரம்‌, எங்கும்‌ - எல்லாவற்றிலும்‌ - 
சேர்க்கை பெற்றிருக்கும்‌ அறத்தை மக்கள்‌ மறக்கலாயீ 
னர்‌ ; பரம்‌ எங்கேயோ ஓரிடத்தில்‌ இ இருக்கிறது என்று 
கருதலாயினர்‌. அக்கருத்துப்‌ பொதுமை உணர்வையே கல்லி 
யது. பரத்தின்‌ பெயரால்‌ பலவிதப்‌ போலிமதங்கள்‌ கற்பிக்‌ 
கப்பட்டன, மதக்கொடுமைகள்‌ அட்டூழியங்களாயின. 

வீனக்கம்‌ 

புதுமை யோகம்‌ சேர்க்கையை அடிப்படையாக 
கொண்டது ; எங்குமுள்ள பரத்தைத்‌ தியானிப்பது ; 
தியானத்தால்‌ கனக்கும்‌ பிறர்க்கும்‌ உள்ள ஒருமையை 
வளர்ப்பது ; கானும்‌ பிறரும்‌ சேர்ந்த ஒன்றே சமுகம்‌ 
என்பதை விளங்கச்‌ செய்வது ; . சமுக நலனுக்குப்‌ பாடு 
படுவது விழுமிய தொண்டு என்னும்‌ உறு தியில்‌ நிறுத்து 
வது, இவ்வாறு பரோபகார சிந்தனையில்‌ ஆழ்ந்து ஆழ்க்து 
பயிற்சி பெறுவது புதுயோகம்‌. இந்த யோகம்‌, எல்லா 
வற்றிலும்‌ பரம்‌ - எல்லாம்‌ பரம்‌ - என்னும்‌ உண்மை 
ஞானத்தைப்‌ பெறச்செய்யும்‌. 
. ஆசை அறல்‌ 

சேர்க்கை என்னும்‌ சமுகத்துக்கென்று வாழ்க்கையை 
நடாத்துவதில்‌்‌ மனமொழி மெய்களெல்லாம்‌ பிறர்க 
கென்றே அர்ப்பணமாதல்‌ ஈல்லது. *வாழ்க்கை, பிறர்க்கு - 
பிறர்க்கு - என்னும்‌ சிந்தனையிலும்‌ சிறந்த யோகம்‌ 


*எவ்வுயிரும்‌ என்னுயிர்போல்‌ எண்ணி யிரங்சவும்றின்‌ 
தெய்வ அருட்கருணை செம்யாய்‌ பராபரமே. 
எல்லாரும்‌ இன்புற்‌ றிருக்க நினைப்பதுவே 


அல்லாமல்‌ வேறொன்‌ றறியேன்‌ பராபரமே.  --தாயுமானாச்‌ 


220 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


வேறொன்‌ றிருக்குமோ ? அந்த யோகம்‌, ஆசையை அறுக்‌ 
கும்‌; தேவைக்குமேல்‌ செல்ல மனத்தை விடாது, இவ்‌ 
விரண்டும்‌ மக்களை நல்வழிப்படுத்தும்‌, நல்வழியில்‌ 
நிற்கும்‌ மக்கள்‌ அகாலமரணம்‌ அடைவது அரிது. அவர்‌ 
கள்‌ வாழ்க்கை சாகா நிலையைப்‌ பெறும்‌. இப்பேற்றை 
அளிப்பது புது உலகம்‌, 


குற்றமற்ற உலகம்‌ 
தனிமையில்‌ செல்வம்‌ ஒருபக்கம்‌ பெருகி, மற்றொரு 
பக்கம்‌ அருகுறெது. அதனால்‌ பசி, பட்டினி, அகால 
மரணம்‌ முதலிய துன்பங்கள்‌ விளைகின்றன. அத்தனிமை 
ஒழிந்தால்‌ உலகில்‌ பசி, பட்டினி, அகாலமரணம்‌ முதலிய 
துன்பங்கள்‌ தொலையும்‌. துன்பங்கள்‌ துதையாக உலகே 
குற்றமில்லாததாகும்‌, குற்றமில்லாத உலகில்‌ மரண: 
மென்னும்‌ யமபயம்‌ அற்றுப்போகும்‌, இதுபற்றியே கம்பர்‌, 
* கூற்ற மில்லைஓா குற்ற மிலாமையால்‌ ' எனறு தமது 
நாட்டைச்‌ சிறப்பித்தனர்‌. 
ஆசை 
இக்கால வாழ்க்கை ஆசைப்‌ பேய்க்கு இரை 
யாகிறது. அவ்வாசை கொலை, களவு; கள்‌, காமம்‌, 
பொய்‌ முதலிய பாவங்களாகி உலகை வருத்துகிறது. இவ்‌ 
வருத்தத்தைப்‌ போக்குதற்கென்று சட்டங்கள்‌ செய்யப்‌ 
படுகின்றன. அச்சட்டங்கள்‌ வருத்தத்தைப்‌ போக்குகன்‌ 
மனவா £ இல்லை. அவை மேலும்‌ மேலும்‌ வருத்தத்தைப்‌ 
பெருக்கி வருதல்‌ கண்கூடு. என்‌ செய்வது ? வருத்தத்‌ 
அக்கு மூலமாயுள்ள *ஆசை அறுதல்‌ வேண்டும்‌, 


* அசை யறுமின்கள்‌ ஆசை யறுமின்கள்‌ 


ஈசனோ டாயினும்‌ ஆசை யறுமின்கள்‌ 
ஆசை படப்பட ஆய்வருர்‌ துன்பங்கள்‌ 
ஆசை விடவிட அனந்த மாமே, _ திருமூலர்‌ 


பெருவாழ்வு 221 


புதுஉலகச்‌ சேக்கை வாழ்வில்‌ தனிமை இடம்‌ 
பெறாமையால்‌ ஆசைப்பேய்‌ தலைவிரித்தாடுதல்‌ குறையும்‌ ; 
ஆசையை எழுப்பும்‌ தன்னல விதை சிதையும்‌, ஆசையீ 
னின்றும்‌ விடுதலையடையும்‌ மக்கள்‌ ஒழுக்கமுடையவர்க 
ளாதல்‌ திண்ணம்‌. ஒழுக்கம்‌ மரணமிலாப்‌ பெருவாழ்வை 
நல்கும்‌. 
ஒழுக்கம்‌ . 
தனிமையற்ற பொதுமையில்‌ அதாவது சேர்க்கையில்‌ 
செல்வம்‌ ஒருபால்‌ பெருகுவதுமில்லை ; மற்றொருபால்‌ 
அருகுவதுமிலலை, இந்நிலைமை ஒழுக்கத்தை ஓம்புமென்று 
விளக்கலும்‌ வேண்டுமோ ? 
நல்வாழ்க்கைக்கு வறுமைக்கொடுமையும்‌ கூடாது; 
செல்வத்திமிரும்‌ கூடாது, இரண்டுமற்ற வாழ்க்கையே 
ஒழுக்க உலகை ஈனும்‌: 
*செல்வ மென்னும்‌ அல்லலிற்‌ பிழைத்தும்‌ 
ஈல்கு.. வென்னும்‌ தொல்விடம்‌ பிழைத்தும்‌ 
என்று மாணிக்கவாசகனாரும்‌, 
1வாழ்வெனும்‌ மையல்‌ விட்டு வறுமையாம்‌ சிறுமை தப்பி... 
என்று அருணந்திசிவனாரும்‌ அருளிய மொழிகளை உளங்‌ 
கொண்டு ஆய்க, 
வறுமைக்கொடுமை ஒரு வழியில்‌ திய ஒழுக்கத்தை 
வளர்க்கும்‌; செல்வத்‌ இமிர்‌ வேறு வழியில்‌ தீய ஒழுக்கத்தை 
வளர்க்கும்‌. இரண்டும்‌ அற்ற ஒரு நிலை ஈல்லொழுக்கத்தை 
ஓம்பும்‌. ஈன்றிக்கு வித்தாகும்‌ ஈல்லொழுககத்துக்குப்‌ 
பொதுமை அறம்‌ இன்றியமையாதது. 
ஒழுக்கம்‌ விழுப்பம்‌ தரலால்‌ ஒழுக்கம்‌ 
உயிரினும்‌ ஓம்பப்‌ டடும்‌ 
என்பது. திருவள்ளுவர்‌ திருவாக்கு. பொருள்‌ வெளிப்படை... 


*போற்றித்‌ இருஅகவல்‌, 1சிவஜான சச்‌ தயார்‌, 


222 பரம்போ.ரள்‌ அல்லது வாழ்க்கை வழி. 


எண்டு விழுப்பம்‌ என்பது மரணமிலாப்‌ பெருவாழ்வை 
உணர்த்துவது. 
தொண்டும்‌ யோகமும்‌ 
மரணமிலாப்‌ பெருவாழ்வுக்கு ஏவ்வுலகம்‌ தேவை ! 
ஒழுக்க உலகம்‌ தேவை, ஒழுக்கம்‌ தனிமையில்‌ வளர்தல்‌ 
அருமை. அது பொதுமையில்‌ எளிதில்‌ வளரும்‌, ஆகவே 
பொதுமை உலகைப்‌ படைக்க முயல்வது காலத்துக்குரிய 
தொண்டாகும்‌. அத்தொண்டை இடையறாது நினைந்து 
நினைந்து ஆற்றுவது இக்காலத்துக்குரிய யோகம்‌ - தியான 
யோகம்‌ - என்று கூறலாம்‌, 
குற்றங்கள்‌ 
பொதுமை உலகில்‌ புறக்குற்றங்கள்‌ பொன்றும்‌ ; 
அகக்குற்றங்கள்‌ அழியும்‌, இருவகைக்‌ குற்றங்களும்‌ 
இடம்பெறாத ஒழுக்க உலகில்‌ யமனுக்கு அதாவது மரணத்‌ 
அக்கு என்ன வேலை ? யமன்‌ வேலையற்றவனாவன்‌. இந 
நுட்பத்தை உணர்ந்து, (பசி, பட்டினி, வறுமை அற்ற 
தமது நாட்டில்‌) ' கூற்ற மில்லைஓர்‌ குற்ற மிலாமையால்‌ ்‌ 
என்று பாடிய கம்பருக்கு உலகம்‌ கடமைப்படுவதாக, 
கம்பர்‌ கற்பனை, காட்சியாகும்‌ காலம்‌ நெருங்கி வருகிறது. 
அப்பர்‌ ஓவியம்‌ 
ஒருவர்‌ இருவர்‌ மரணமிலாப்‌ பெருவாழ்வைப்‌ பெறு 
வதைப்‌ பார்க்கினும்‌, உலகம்‌ அவவாழ்வைப்‌ பெறுவது ஈன்‌ 
மன்றோ! அத்தகைய உலகைப்‌ படைக்க முயன்ற அனைவாக்‌ 
கும்‌ எனது வணக்கம்‌ உரியதாக. அப்‌ புதுஉலக வாழ்வு, 
£ நாமார்க்கும்‌ குடியல்லோம்‌, ஈமனை அஞ்சோம்‌, 
ஈமகத்தில்‌ இடர்ப்படோம்‌; ஈடலை இல்லோம்‌, 
ஏமாப்போம்‌, பிணிஅறியோம்‌, பணிவேரம்‌ அவ்வாம்‌, 
இன்பமே எர்சாளாம்‌ துன்ப மில்லை... ஃஃ 


எனவரும்‌ அப்பர்‌ அருள்மொஜழியில்‌ ஓவியம்‌ பெற்றிருத்தல்‌ 
காண்க. 


பெருவாழ்வ 222 
மார்க்ஸ்‌ - காத்தி 
இந்காளில்‌ பொதுமைப்‌ புதுஉலகைப்‌ படைக்க வந்த 
வர்‌ சிலர்‌. அவருள்‌ குறிக்கத்தக்கவர்‌ கார்ல்‌ மார்க்ஸும்‌, 
காந்தியடிகளுமாவர்‌, அவர்தம்‌ உலகம்‌ மரணமிலாப்‌ 
பெருவாழ்வைப்‌ பெருக்கும்‌ என்று யான்‌ உறுதியாக. நம்பு 
கிறேன்‌ ; அதற்கென வாழ்கிறேன்‌. பரம்பொருளின்‌ 
அருள்‌ தேவை ; மக்களின்‌ கூட்டுறவு தேவை, 
மார்க்ஸியமும்‌ காந்தியமும்‌ ஒன்றுக ; புதுஉலகம்‌ 
மலர்க ; மரணமிலாப்‌ பெருவாழ்வு மல்க ; ஓங்க ! 


௮. இறுவாய்‌ 


தோழர்களே ! இ௩தூலின்‌ இறுவாயில்‌ நேயர்க 
ளாயெ உங்களைத்‌ : தோழர்களே ' என்று விளிக்கிறேன்‌. 
எல்லாரும்‌ தோழராதல்‌ வேண்டு மென்பது என்து: 
வேட்கை. அவ்வேட்கையுடன்‌ யாக்கப்பெற்றது இந்நூல்‌, 

தோழர்‌ யார்‌ £ 

தோழர்‌ இன்னார்‌ இன்னார்‌ என்று பகுத்துப்‌ பகுத்து 
நினைப்பதும்‌ சொல்வதும்‌ தவறு, எலலாரும்‌ தோழரே 
யாவர்‌. இதில்‌ என்ன ஜயம்‌ ? 

எல்லா உயிரிலும்‌ ஒரே பரம்பொருள்‌ வீற்றிருக்‌ 
கிறது. அப்‌ பொருள்‌ ஒருயிரில்‌ அதிகமாகவும்‌ மற்றோ 
ருயிரில்‌ குறைவாகவும்‌ வீற்றிருக்கவில்லை, ௮ஃது எல்லா 
உயிரிலும்‌ ஒரேவிதமாக வீற்றிருக்கிறது. அப்பொருளை 
உணர்ந்தால்‌ எல்லா உயிரும்‌ தோழராகவே காணப்படும்‌. 
அந்நிலையில்‌ பராபரனும்‌ தோழன்‌ என்னும்‌ உண்மை 
செவ்விதில்‌ தெளிவாகும்‌, அத்தெளிவு பெற்ற பெரி 
யோருள்‌ ஒருவராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ பரா 
பரனை, : ஏழிசையாய்‌ இசைப்பயனாய்‌ இன்னமுதாய்‌ ' 
என்று போற்றித்‌, தொடர்ந்து, £ என்னுடைய தோழனுமாய்‌” 
என்று வழுத்தியிருத்தல்‌ காண்க, இத்‌ திருப்பாட்டிற்‌ 
போந்துள்ள ' தோழனுமாய்‌* என்பது, பின்வந்த 
இராமலிங்க சுவாமிகளுக்குத்‌ தேனென இனித்தது. அவ்‌ 
வினிமை சுவாமிகள்‌ உள்ளத்தில்‌ தேங்கித்‌ தேங்‌, 
“ஏழிசையாய்‌ இசைப்பயனாய்‌ இன்னமூதாய்‌ என்னுடைய 
தோழனுமாம்‌' என்‌ அமுன்‌ நீ சொன்னபெருஞ்‌ சொற்பொருளை 
ஆழஙினை த்‌ திடில்‌அடியேன்‌ அருங்க ரணம்‌ கரைர்தகரைந்து 
ஊழியிலின்‌ புறுவதுகாண்‌ உயர்கருணைப்‌ பெருந்தகையே 
என்னுந்‌ தீந்தமிழ்ப்‌ பாடலாகப்‌ பொங்கெது. தோழமை 
யின்‌ விழுப்பம்‌ என்னே / என்னே / 


இறுவாய்‌ 225 
உலகம்‌ 


பராபரனை ஆண்டவன்‌ என்றும்‌, தலைவன்‌ என்றும்‌, 
சகோதரன்‌ என்றும்‌ ஆன்றோர்‌ கொண்டதை உலகம்‌ 
கண்டது. அவ்வுலகம்‌ அவ்வளவில்‌ நின்றுவிடவில்லை. 
அது பரனைத்‌ : தோழன்‌ ' என்று அழைத்த பெரியோரை 
யும்‌ ஈன்றது, அப்பெரியோர்‌ வாழ்க ; அவர்‌ உலகம்‌ 
வளர்க, 


மேடை 


முற்காலத்தில்‌ மேடையில்‌ நின்று பேலோர்‌ கூட்டத்‌ 
தைப்‌ பார்த்து விளித்த விளிப்புக்கள்‌ பலதிறம்‌, அவை 
யெல்லாம்‌, ஒருபோது, ₹பெருமாட்டிகளே - பெருமான்‌ 
களே ' என்று திரண்டன 7 அவ்விளிப்புப்‌ பின்னே; 
“ சகோதரிகளே - சகோதரர்களே ' என்று மாறியது. அம்‌ 
மாறுதல்‌ இப்பொழுது, தோழர்களே ' என்று மருவி 
யுள்ளது. 

உலகம்‌ பலவமியிலும்‌ வளர்ச்சியடைந்து வருகிறது. 
அது மேடையிலும்‌ வளர்ச்சியடைந்துள்ளது,. மேடை 
வளர்ச்சி மன்பதை வளர்ச்சியாதல்‌ ஒருதலை. * இன்று: 
மேடை, காகா உலகம்‌ ” என்பது அறிஞர்‌ மொழி, 


தோழமை 


தோமமையைப்‌ பற்றி இறுவாயில்‌ விரித்துச்‌ சொல்ல 
'வேண்டுவதில்லை. தோழமை உயர்வு தாழ்வு அற்றது; 
'பெண்‌ ஆண்‌ வேற்றுமை அற்றது ; எல்லா உயிரிலும்‌ ஒரு 
'பொருள்‌ பொதுமையில்‌ சேர்ந இருப்பதை உணர்த்துவது ; ; 
இவ்வுணர்வால்‌ எல்லா உயிரும்‌ சகோதரம்‌ என்பதை 
விளங்கச்‌ செய்வது. இத்தோழமை வளர வளர; உலக 
லுள்ள பலவிதக்‌ குறைபாடுகள்‌ குலையும்‌, உலகம்‌ விடுதலை 
பெறும்‌. 

ட, 15 


226 பரம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


பரத்தில்‌ உறுதி 

தோ-ழமைக்குப்‌ பலவித நல்லியல்புகள்‌ வாழ்க்கையில்‌ 
படிதல்‌ வேண்டும்‌. அவற்றுள்‌ உயிர்‌ போன்றது ஒன்‌ 
றுளது. அவ்வொனறு பிற நல்லியல்புகளை எளிதில்‌ படி. 
விக்கும்‌ ஆற்றல்‌ வாய்ந்தது. அஃது எது ? அது பரத்தின்‌ 
உண்மையில “உறுதிகொள்வது. அவவுறுதி எவ்வுயிரை 
யும்‌ தோழராகக்‌ கருதுதற்குக்‌ கொழுகொம்பாகும்‌, 

எங்குமுள்ள பரத்தின்‌ உண்மையில்‌ உறுதிகொள்‌ 
ளாது, தோழர்‌ ' ‘தோழா ' என்று பேசுவதும்‌, எழுது 
வதும்‌ பொருளற்ற போலியாகும்‌, போலி, நெஞ்சைப்‌ 
பாம்புப்‌ புற்றாக்கும்‌. 
பரத்தின்‌ உண்மையில்‌ உறுதிகொண்ட நெஞ்சில்‌ 
அன்பு கோயில்கொள்ளும்‌. அன்பினின்றும்‌ முகிழ்ப்பது 
தோழமை - உண்மைத்‌ தோழமை. தோழமைக்கு வித்து, 
பரத்தின்‌ உண்மையில்‌ உறுதிகொள்வது என்று சுருங்கச்‌ 
சொல்லலாம்‌, 


வழிபாடு 
பரத்தின்‌ கடடந்தநிலை பாழ்‌ - சூக்யம்‌. அட்கிலையுடைய 
பரம்‌, - கருணையால்‌ இயற்கையை உடலாக்‌ கொண்டு, 
* அந்திவட்டச்‌ sa os 
புக்திவட்‌ டதீதிடைப்‌ புக்குகின்‌ மானையும்‌ பொய்யென்பனே... 
_ அப்பர்‌ 
{விர்துநா .தங்கடந்து சத்த வெறுவெளியில்‌ 
அந்தமிலாப்‌ பாமடங்கத்‌ சேக்யெபின்‌ - முந்‌ திவரும்‌ 
அவ்வறிவுக்‌ சப்பாலுஞ்‌ சென்‌ றகண்ட முள்ளடக்டிக்‌ 
செவ்வறிவே யாகித்‌ திகைப்பொழிர்திட்‌ - டெவ்வறிவுக்‌ 
தாயை வீடருளித்‌ தன்னிற்‌ பிரிவில்லா 
ஊனாகி எவ்வுயிர்க்கும்‌ உட்புகுந்து - மேணியிலார்‌ 
அஞ்சவத்தை யுங்கடந்‌ தாயபெரும்‌ பேசொளிக்கே... 


இறுவாய்‌ 227 


உயிர்கட்கு ஈலஞ்செய்கிறது. இயற்கை காவியமாகிறது; 
ஓவியமாகிறது ; பிறவாகிறது. இயற்கையும்‌, காவிய 
ஓவியமும்‌, பிறவும்‌ வழிபாட்டுக்குரியன. வழிபாடு மனத்‌ 
இன்‌ கரடுமூரடுகளைப்‌ போக்கும்‌ ; அதைப்‌ பலவழியிலும்‌ 
பண்படுத்தும்‌, பண்பட்ட மனம்‌ வாளா இராது, அஃது 
உயிர்கட்குக்‌ தொண்டுபுரிய விரையும்‌. 
விஞ்ஞானம்‌ 

பரம்பொருள்‌ உண்மையில்‌ ஐயங்கொள்ள வேண்டா- 
எவ்வித ஐயமும்‌ கொள்ள வேண்டா - வேண்டா - என்று 
அறைைகூவுகிறேன்‌. எனது அநுபவம்‌ உங்கள்‌ முன்னிலையில்‌ 
என்னை அறை கூவச்‌ செய்கிறது. முன்னோர்‌ பரத்தின்‌ 
உண்மையைத்‌ தியானயோகம்‌ முதலியவற்றால்‌ உணர 
லாயினர்‌. பின்னே மக்கள்வாழ்க்கையில்‌ விஞ்ஞானம்‌ 
மூளைத்தது, அது மூளையில்‌ வெறும்‌ உலகாயத நஞ்சை 
உமிழ்ந்தது, அதனால்‌ வாழ்க்கை, தியானயோகம்‌ முதலிய 
வற்றை உதறியது. இப்பொழுது விஞ்ஞானம்‌ வளர்ச்சி 
யடைந்து வருகிறது. வளர்ச்சியில்‌ நஞ்சு அருகுகிறது. 
அது தனது பழைய நிலையைக்‌ குறித்து வருந்துகிறது. விஞ்‌ 
ஞானம்‌ பரத்தின்‌ உண்மையை உணர ஆர்ப்பரிக்கிறது. 
இக்காலத்தில்‌ பரம்பொருள்‌ உண்மையில்‌ ஐயங்கொள்வது 
அறிவுவளாச்சியை நாடுவதாகாது. 

உலக திலை 

தோழர்களே ! தொண்டுளங்‌ கொண்டு, உலகை - நாம்‌ 
வாழும்‌ உலகை - நோக்குங்கள்‌. அஃது எக்காட்சியை 

பாரும்‌ திசையும்‌ படரொளியா லேநிறைக்தான்‌ 

அருந்‌ தலையுயிலா தீ சோன்றலான்‌--வேராகி 

வித்தா வித்தின்‌ விளைவாக மேவுதனுச்‌ 

சத்தாதி பூதங்கள்‌ சானாூிச்‌ ; - சுத்த 

வேறுவேளி யாயப்‌ பாழாய்‌ ப்பன்‌ கப்பால்‌ . 


உறுபொருளாய கின்‌ ற ஒருவனை, நெஞ்சுவிடுதூது 


228 பரம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


வழங்குகிறது ? கொடுங்காட்சியை - கோரக்காட்சியை - 
கொலைக்காட்சியை - வழங்குகிறது, இக்காட்சியை மாற்று 
வேண்டுவது எவர்‌ கடமை 7 ஈம்‌ கடமையன்றோ ? 


காரணம்‌ 
உலகம்‌ பாழ்பட்டதற்குக்‌ காரணம்‌ என்னை 8 பரம்‌ 
பொருள்‌ வாழ்க்கை வழி” என்னும்‌ உண்மையை மறந்தமை 
காரணம்‌ என்று இந்நூல்‌ முழங்குகிறது. மூல கார 
ணத்தை உணர்ந்து, காலத்துக்கேற்ற தொண்டா ற்றுவது: 
சால்பு, 
தனிமை 
்‌ பரம்பொருள்‌ வாழ்க்கை வழி' என்னும்‌ உண்‌ 
மையை உலகம்‌ ஏன்‌ மறந்தது ? தனிமை, உலகைத்‌ தன்‌ 
னல்த்தில்‌ ஆழ்த்தியது, அதனால்‌ உலகில்‌ போராட்டங்கள்‌ 
மலிர்கன, போராட்டங்கள்‌ “பரம்பொருள்‌ வாழ்க்கை வழி” 
என்னும்‌ உண்மையை மறப்பித்தன. அவை ஓழிதற்கு. 
முதலில்‌ தனிமைஉணார்வு சாதல்‌ வேண்டும்‌. தனிமை 
செத்தால்‌ சேர்க்கை வளம்பெறும்‌. சேர்க்கை வளத்துக்‌ 
குப்‌ பொதுமைஅறம்‌ இன்றியமையாதது. 
புரட்சி 
பொதுமையை உலகில்‌ நிலைபெறுத்தல்‌ எளிதன்று. 
அதற்கென்று கோலப்பெற்ற வழிகள்‌ பலப்பல, அவற்‌: 
றள்‌ சிறந்தது புரட்சி, புரட்டு எனில்‌ எப்புரட்9 2 
மறப்புரட்சியா £ அறப்புரட்சியா ? எவ்வளவோ : மறப்‌. 
புரட்சிகள்‌ எழுந்தன ; விழுந்தன. உலகில்‌ பொதுமை. 
அறம்‌ நிலைத்ததா 7 ஆகவே, மறப்புரட்சியை மறப்பது 
நல்லது. 
உலகில்‌ தோன்றிய பெரியோர்‌ பலரும்‌ அறப்புரட்‌ 
சியை அறிவுறுத்தினர்‌, அதற்கு அக்கம்‌ கேட முயல்வது: 
அறிவுடைமை, அறப்புரட்சிக்குத்‌ தன்னலமற்ற தொண்டு 


இறுவாய்‌ 228 


தேவை. தன்னலத்தால்‌ உலகம்‌ பட்டபாடு போதும்‌ ர 
போதும்‌ ! 

சேர்க்கை 

தன்னலம்‌ தனிமையில்‌ சிறத்தல்‌ இயற்கை. தனிமை 

சாய்ந்தால்‌ தன்னலமுஞ்‌ சாயும்‌, தனிமையைச்‌ சாய்கக 
வல்லது சேர்க்கை, சேர்க்கை உணர்வு ஓங்க ஓங்க எல்லா 
உயிரிலும்‌ சேர்க்கை பெற்றுள்ள ஒரு பொருளின்‌ உண்மை 
விளங்கும்‌. அவ்விளக்கம்‌, * பரம்பொருள்‌ வாழ்க்கை 
வழி' என்னும்‌ உண்மையைத்‌ தெளிவு செய்யும்‌. இத்‌ 
தெளிவுக்குச்‌ சேர்க்கை அடிப்படை. இஃது உள்ளத்தில்‌ 
இருத்தத்தக்கது. 

தடைகள்‌ 


“பரம்பொருள்‌ வாழ்க்கை வழி என்னும்‌ உண்மையை 
உணராதவாறு மறிக்குர்‌ தடைகள்‌ பல உண்டு, அவை 
கட்கு மூலமாயிருப்பது அறியாமை, அறியாமையை 
அகற்ற முயலல்‌ வேண்டும்‌. அம்முயற்சிக்கு இரக்கமும்‌ 
மன்னிப்பும்‌ உயிர்நாடிகள்‌. தண்டனை எரிநெய்யாகும்‌. 
அது கொள்ளத்தக்கதன்று. தண்டனை கொடிய அரசு 
களையும்‌, சட்டங்களையும்‌, சிறைக்‌ கோட்டங்களையும்‌ு 
குரக்குமேடைகளையும்‌, இன்ன பிறவற்றையும்‌ பெருக்கும்‌. 
இப்‌ பெருக்கு உலகைப்‌ பேயாக்கும்‌. அது வேண்டா, 
இரக்கமும்‌; மன்னிப்பும்‌ அறப்புரட்சிக்கு ஆக்கந்தேடும்‌.. 
அறப்புரட்ச, தடைகளை நிக்கும்‌; அறியாமையைப்‌ 
போக்கும்‌ ; அறிவை விளக்கும்‌. 


அமைதி 


அறிவு விளக்கத்தால்‌ உலகம்‌ ஒருகுலமாகும்‌ 7. ஒரு 
குலத்தில்‌ அமைதி நிலவும்‌ ; அன்பு ஊற்றெடுககும்‌ 2 
அருள்‌ பொங்கி ஆறாகும்‌. 


2590 பாம்போருள்‌ அல்லது வாழ்க்கை வழி 


பெருவாழ்வு 
அமைதியும்‌ அன்பும்‌ அருளும்‌ செறிந்த உலகில்‌ அறும்‌ - 
பொதுமை அறம்‌ - வளரும்‌, அவ்வுலகில்‌ பட்டினி ஏது? 
வறுமை ஏது? அகால மரணம்‌ ஏது? அதில்‌ யமபயம்‌ 
இராது ; மரணமிலாப்‌ பெருவாழ்வு மல்கும்‌. 
குறிக்கோள்‌ 
மரணமிலாப்‌ பெருவாழ்வு வாழ்க்கையின்‌ கூ.றிச்கோள்‌, 
இக்கு மிக்கோன்‌ நிறைவேறுதற்கெனறு உலகு, பிறப்பு, 
கல்வி, தொழில்‌, வாழ்க்கை, வழிபாடு, தொண்டு, ஆட்சி 
முதலிய சீர்கள்‌ அமைந்தன. இவையாவும்‌ செம்மை வழி 
யில்‌ இயங்கினால்‌ நல்ல பொதுஉலகம்‌ பூக்கும்‌. 
புது உலகம்‌ 
இதுகாறும்‌ பொது உலகம்‌ பூககவில்லை ; இனிப்‌ 
பூக்கும்‌. அதுவே புது உலகம்‌. புது உலகம்‌, சாதி மதம்‌ 
நிறம்‌ மொழி காடு முதலியவற்றைக கடந்து நிற்கும்‌ ; ஒரு 
குலமாகும்‌ ; பொலிஸ்‌, பட்டாளம்‌, சிறைககோட்டம்‌, 
தூக்குமேடை முதலியவற்றைத்‌ தொலைக்கும்‌ ; கொலைக்‌ 
கருவி வடிக்தலை ஒழிக்கும்‌ ; உற்பத்தியைப்‌ பெருக்கும்‌ ; 
விருஷப தேவர்‌ அஹிம்சையையும்‌, புத்தர்‌ சிலத்தையும்‌, 
கிறிஸ்துவின்‌ அன்பையும்‌, திருவள்ளுவர்‌ வாழ்க்கை நலத்‌ 
தையும்‌.மார்சஸ்‌-கார்தி பொதுமையையும்‌ காணும்‌; ஓம்பும்‌, 
எழுக 
இத்தகைய புதுஉலகைக காண எழுக; எழுக, “காண்‌ 
போம்‌ - காண்போம்‌ ' என்று உறுதிகொண்டு எழுக; 
எழுக. “ பரம்பொருள்‌ வாழ்க்கை வமி ' என்னும்‌ உணர்‌ 
வுடன்‌ எழுக ; எழுக, எல்லாம்‌ கைகூடும்‌, 
வாழ்க பரம்‌ ; வாழ்க இயற்கை ; வாழ்க வாழ்க்கை ; 
வெல்க அறம்‌ - தர்மம்‌ - சமதர்மம்‌, 


631220 


திரு அருட்பா 


அச்சர்‌ தவிர்த்தே அருளிற்‌ செலுத்துகின்ற 

- விச்சை அரசே விளங்கிடுக - நீச்சரவம்‌ 
ஆதிக்‌ கொடியவுயிர்‌ அத்தனையும்‌ போயொழிக 
நீதிக்‌ கொடிவிளங்க நீண்டு. 


 கருணையிலா ஆட்டு கடுகி ஒழிக 

: அருள்ஈயந்த நன்மார்க்கர்‌ ஆள்க - தெருள்நயந்த 
நல்லோர்‌ நினைத்த நலம்பெருக நன்றுநினைத்‌ 
தெல்லோரும்‌ வாழ்க இசைந்து. 


புல்லொழுக்க மெல்லாம்‌ புணரியிடைப்‌ போயெரழிக 
நல்லொழுக்கம்‌ ஒன்டே ஈலம்பெறுக - இல்லொழுக்கில்‌ 
செத்தரர்க ளெல்லாம்‌ திரும்ப எழுந்‌ அமனம்‌ ப 
ஒததாராய வாழ்க உவந்து. 


பெரதுமை வேட்டல்‌ 


நாடுகளைப்‌, பற்றுவதில்‌ நாட்டக்கொள்‌ அரசு 
நகாஞகரள்‌ சட்டத்தால்‌ ஈடுக்குறச்செய்‌ அரசு 
காடுகளை அழித்‌ அவருங்‌ கருணையில்லா அரசு 
கட்டிடத்தில்‌ நூல்காட்டிக்‌ கற்பழிக்கும்‌ அரசு 
பாடுகளைப்‌ பெருக்குவித்‌ அப்‌ பலஉயிர்கொள்‌ அரசு 
பலவிதமாய்க்‌ கொலைக்கருவி பரப்புகின்ற அரசு 
கேடுபுரி இன்னவைகள்‌ கெட்டழிய இறையே 
கேண்மைமிகு அருளாட்சி கட்ட அருள்‌ விரைந்தே. 


அனைத்‌. அயிரும்‌ ஒன்றென்னும்‌ ஆட்யெருளாட்சி 
ஆருயிர்கள்‌ ப௫ியறியர ஆட்யெரு னாட்சி 
வனப்புடைய பெண்ணாள்ளம்‌ மகிழ்வதரு ளாட்சி 
வாழ்க்கைவழிப்‌ பரகலத்தை வளர்ப்பதரு னாட்சி 
தனக்குரிய மொழியிடத்தே காப்பதரு ளாட்சி 
தனை ப்போலப்‌ பிறரைஎண்ணுந்‌ தன்மையரு ளாட்சி 
உனைத்தினமும்‌ நினையுணர்வை யூட்டலரு ளாட்சி 
ஒளியாட்சி அருளாட்சி தங்க அருள்‌ அரசே. 


ட்‌ yg க 
1 களம நசிம்‌ 1 


த: பகத்‌ வலப்‌ 
ன்‌ ஜு அடை 


பைக ட மி. கமர்‌ இடி 


 IBRARY, MADURAI 


இரு. வி. கலியராணசுந்தரனார்‌ இயற்றிய நூல்கள்‌ 


திரு. வி, ௧. வாழ்க்கைச்‌ குறிப்புக்கள்‌ ட. (அச்சில்‌) 
பெரியபுராணம்‌-அரும்பத விசேட ஆராய்ச்சிக்‌ குறிப்புரையும 

வசனமும்‌ (அசல்‌) சன்மார்க்க போதமும்‌ இ.றவும்‌ 
தமிழ்ச்சோலை பார்‌ து கட்டுரைத்‌ இரட்டு: (முதற்பகுதி) 
(இரண்டாம்‌ பகுதி) 

இருக்கு நள்‌ விரி ணா (முதற்பகு திபாயி ரம்கான்௧ திகா ரம்‌) 

;  (இரண்டாம்பகுதி-அறத்துப்பால்‌-ஆறு அதிகாரம்‌) 5 
மணித வாழ்க்கையும்‌ கரக்‌ தியடிகளும்‌ ... 6 

பெண்ணின்‌ பெருமை அல்லது வாழ்க்கைத்‌ துணை .ஃ ம்‌ 

இர்இயாவும்‌ விதெலையும்‌ 5 0 உள்ளொளி ..௨ 8 

தமிழ்த்‌ தென்றல்‌ அல்லது தலைமைப்‌ பொழிவு க்க 

4 

2 

1 


னல்‌! இபத பல] 


ப சம்பொருள்‌ அல்லது வாழ்க்கை வழி ககக 
இருமையும்‌ ஒருமையும்‌? 0 8 காயன்மார்‌ வரலாறு 
தமிழ்‌ நூல்களில்‌ பெளத்சம்‌0 8 முருகன்‌ அல்லது அழகு 
சர்இிருத்சம்‌ அல்லது இளமை விருந்து 
இராமலிங்க சுவாமிகள்‌ இருவுள்ளம்‌ (அச்சில்‌ 
முடியா 2 காதலா ? சர்இருத்தமர ? 1 
என்கடன்‌ பணிசெய்து கடப்பதே 1 
சைவத்தின்‌ சமாசம்‌ 1 0 சைவத்‌ திறவு ௨. 0 
,தமிழ்காடும்‌ கம்மாழ்வாரும்‌ 1 0 முதுமை உளறல்‌ 0 
இமயமலை அல்லது தியானம்‌ 0 
காரைக்காலம்மையார்‌ திருமுறை-அரும்பதக்‌ குறிப்‌ 
புரையுடன்‌ 0 10 ஆலமும்‌ அமுதமும்‌ கு 
0 
0 
0 
0 
0 


2 WOODORKWOKTOOTGOG 


ho, pot 
தத அதை சி 


கடவுள்‌ காட்சியும்‌ தாயுமானாரும்‌ 0: 8 இத்தமார்க்கம்‌ 
உரிமை வேட்கை அல்லது காட்டுப்‌ பாடல்‌ 

'பொதுமை வேட்டல்‌ 1 8 முருகன்‌ அருள்‌ வேட்டல்‌ 
.இருமால்‌ அருள்வேட்டல்‌(அச்சில்‌) சவனருள்‌ வேட்டல்‌ 
இிறிஸ்‌ அவின்‌ அருள்வேட்டல்‌ 0 6 புதுமை வேட்டல்‌ 
.இறிஸ்து மொழிக்குதள்‌ 0 19 இருளில்‌ ஒளி 
காயன்மார்‌ திறம 0 6 சமரச தீபம்‌ 

நினைப்பவர்‌ மனம 0 6 சைவ சமய சாரம்‌ 


1 

0 

0 

அருகன்‌ அருகே அல்லது விடுதலை வழி 0 
1 

0 


படம்‌ 


heed 
0௮00௦ உல்ல 


பொருளும்‌ அருளும்‌ அல்லது மார்க்ஹியமும்‌ காந்தியமும்‌ 
இத்தர்‌ இருந்தல்‌ அல்லது செத்துப்‌ பிறத்தல்‌ 0 
வளர்ச்சியும்‌ வாழ்வும்‌ அல்லது படுக்கைப்‌ பிதற்றல்‌ 
முருகவேள்‌ புத்தகசாலை, 
45, கணபதி முதவி தெரு, இராயப்பேட்டை, சென்னை-1க்‌ 


